பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை 


அழகப்பா பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி) பட்டத்திற்குப்‌ 
பகுதி நிறைவாக அளிக்கப்பெறும்‌ ஆய்வேடு 


ஆய்வாள்‌ 
ம. டேனியல்‌ 
(பதிவு எண்‌: 1143). 
நெறியாளர்‌ 
முனைவர்‌ ச.முருகேசன்‌ 


தமிழ்‌ உயராய்வு மையம்‌. 
அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி, காரைக்குடி 


PS 


« 


அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌ 


(தேசியத்‌ தர மதிப்பட்டக்‌ குழுவில்‌ மூன்றாம்‌ சுற்று மதிப்பீட்டில்‌ 3.64 தரப்புள்ளிகளுடன்‌ &- 
தனி சல்‌ மத்திய ம்தான்‌ வேப்பம்‌. அதச்‌: களைக்க எறியம்கராசன்‌ 
முதல்தர பல்கலைக்கழகத்‌ நகூதி பெற்றது) 


காரைக்குடி - 630 003 
தமிழ்நாடு - இந்தியா. 


அக்டோபர்‌ - 2018 


முனைவர்‌ ௪. முருகேசன்‌, எம்‌.ஏ, எம்‌.ஃ.பில்‌, பிஎச்‌.டி, 
இணைப்பேராசிரியர்‌, 

தமிழ்‌ உயராய்வு மையம்‌, 

அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி, 

காரைக்குடி 3 


நாள்‌: 


நெறியாளர்‌ சான்றிதழ்‌ 


“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை” என்னும்‌ தலைப்பில்‌ 
அமைந்துள்ள இவ்வாய்வுரை, அழகப்பா பல்கலைக்‌ கழக முனைவர்‌ பட்டத்திற்காக 
என்‌ மேற்பார்வையில்‌ திரு ம. டேனியல்‌ என்பார்‌, காரைக்குடி அழகப்பா அரசு 
கலைக்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ உயராய்வு மையத்தில்‌ மேற்கொண்ட முழுநேர ஆய்வில்‌ 


உருவாக்கப்பெ; 


கும்‌. இவ்வாம்வரை அல்லது இதன்‌ பதுதிகள்‌ இதற்கு முன்பு 
வேறு எந்தப்‌ பட்டந்திற்கோ அல்லது ஆய்வு அரங்கீற்கோ அளிக்கப்பெறவில்லை 
என்பதற்கும்‌, இது ஆய்வாளர்‌ சொந்த முயற்சியினால்‌ உருவாக்கப்பெற்றது. 


என்பதற்கும்‌ சான்று வழங்குகிறேன்‌. 


சுழுருகோசன்‌. 
நெறியாளர்‌ 


ம. டேனியல்‌, எம்‌.ஏ, பிஎட்‌, 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ (முழுநேரம்‌), 
பதிவு எண்‌ப143 
தமிழ்‌ உயராய்வு மையம்‌, 
அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி, 
காரைக்குடி 3 
நாள்‌. 


ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை" என்னும்‌ தலைப்பில்‌ 
அழகப்பா பல்கலைக்‌ கழக முனைவர்‌ பட்டத்திற்காக எழுதப்பெற்ற இவ்வாய்வுரை, 
யான்‌ மேற்கொண்ட முழுநேர ஆராய்ச்சியின்‌ பயனாக அமைந்ததாகும்‌. 
இவ்வாய்வுரை இதற்கு முன்‌ வேறு எந்த ஆராய்ச்சிப்‌ பட்டம்‌, சான்றிதழ்‌, பல்கலைக்‌ 
கழக உறுப்பினர்‌ தகுதி போன்றவற்றிற்கு அளிக்கப்பெறவில்லை என்றும்‌, இது என்‌ 
சொந்த முயற்சியால்‌ உருவாக்கப்பெற்றது என்றும்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


மு. டேனியல்‌. 
ஆய்வாளர்‌ 


முனைவர்‌ ௪. முருகேசன்‌, எம்‌.ஏ., எம்‌.ஃ.பில்‌, பிஎச்‌.டி, 
இணைப்பேராசிரியர்‌, 
தமிழ்‌ உயராய்வு மையம்‌, 
அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி, 
காரைக்குடி 3 


நன்றியுரை 


“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை” என்னும்‌ தலைப்பில்‌ 
ஆம்வ செய்ய அனுமநி அளிந்த அழகப்பா பல்கலைக்‌ கழகத்திற்கு முதற்கண்‌ 
என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. ஆய்வுப்‌ பணி செய்ய வாய்ப்பளித்த 
காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி முதல்வா அவர்களுக்கும்‌, தமிழ்‌ 
உயராய்வு மையத்‌ தலைஸ்‌ பேராம.துரை அவர்களுக்கும்‌ நன்றி 

ஆய்வு முயற்சிகளை ஊக்குவித்து, உற்சாகப்படுத்தி, அரிய 
ஆலோசனைகளை வழங்கி, ஆய்வினை நெறிப்படுத்திய நெறியாளர்‌, காரைக்குடி 
அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரியின்‌ தமிழ்‌ உயராய்வு மைய இணைப்பேராசிரியர்‌ 
முனைவர்‌ ௪. முருகேசன்‌ அவர்களுக்கு என்‌ நன்றியை! உ ரித்தாங்குகிறேன்‌. 

ஆய்லிற்கத்‌ தேவையான நூல்களை கொடுத்து உதலிய அழகப்பா 
பல்கலைக்‌ கழக நூலகத்திற்கும்‌, அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி 
நாலகத்திற்கும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 

என்றும்‌ என்‌ முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும்‌ என்‌ அன்புப்‌ 
பெற்றோர்‌ திரு. மணி, திருமதி செல்வி ஆகியோருக்கும்‌, என்‌ அன்பு மனைவி 
திருமதி சூரியகலா அவர்களுக்கும்‌, என்‌ செல்ல மகன்‌ சுபினுக்கும்‌, என்‌ அன்ப 
சகோதரி மற்றும்‌ அவர்‌ குழந்தைகளுக்கும்‌ நன்ற. 

ஆய்வேட்டினைச்‌ செம்மையாகக்‌ கணினியச்சுச்‌ செய்து தந்து உதவிய 
வெண்ா  அர்சகந்தாருக்கம்‌ என்‌ அன்ப கலந்த நன்றியைத்‌ 


தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


மம. டேனியல்‌. 


உள்ளடக்கம்‌ 


இயல்‌ தலைப்பு பக்கம்‌ 
எண்‌ 
ஆய்வு முன்னுரை 15 

1. [பிரபஞ்சனின்‌ வரலாறும்‌ படைப்புகளும்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 630 

2. | பிரபஞ்சனின்‌ புதின உத்திகள்‌ வழி உணர்த்தப்படும்‌ சமூகம்‌ | 31:88 

3. [சமூகவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ அமையும்‌ 39139 
பின்புலங்கள்‌ 

4. [பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயச்‌ சிக்கல்களும்‌ 140-189 
தீவுகளும்‌. 

5. [| உளவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சனின்‌ புதினப்‌ பாத்திரப்படைப்பு. | 190-256 
ஆம்வு முடிவரை 257-262 
பின்னிணைப்பு 

1. | பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ பாத்திர எண்ணிக்கை 3 

2. [துணைநூற்‌ பட்டியல்‌ 26427 


ஆய்வு முன்னுரை 

ஆய்வுத்‌ தலைப்பு 

பூனைகளை இலக்கிய வகையில்‌ புதினத்திற்கச்‌ சிறப்பிடம்‌ உண்டு. புதினம்‌ 
மறுவரச்சியுகம்‌ பெற்றெடுத்த கலை வடிவமாகும்‌. இன்றைய படைப்பாளிகள்‌ புதின 
இலக்கியத்தைத்‌ நங்கள்‌ எண்ணங்களையும்‌, கற்பனைகளையும்‌ வெளியிடக்‌ 
கிடைத்திருக்கும்‌ ஒப்பற்ற சாதனமாகக்‌ கருதுகின்றன. ஆங்கில மொழியின்‌ தாக்கூரவால்‌ 
தமிழில்‌ தோன்றிய புதின இலக்கியம்‌, இன்று பல ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு. 
இடமளிக்கிறது. புதின இலக்கிய வரலர்றில்‌, ஒ்லொரு வகைய்பாட்டிலும்‌ அமையும்‌ 
புதினங்களை மையமாகக்‌ கொண்டு ஆய்வு செய்யும்‌ போக்க பரவலாகக்‌ காணப்படுகிறது. 
துனி்பட்ட புதினப்படைப்பாின்‌ புதினங்களை மையமாகக்‌ கொண்டு ஆய்வு செய்யம்‌ 
போங்கும்‌ காணப்பெறுகிறது. பீரபஞ்சளின்‌ புதினங்களை மையமிப்ட, “பிரபஞ்சன்‌ 
புதினங்களில்‌ சமுதாயப்பார்லை” என்றும்‌ தலைப்பில்‌ இவ்வாய்வு. 
சற்கொள்ளப்‌! நள்து. 
முன்னாய்வுகள்‌ : 

ஆய்வீற்கு எடுத்துக்கொண்டுள்ள பிரபஞ்சனின்‌ புதினங்கனை  மையமிட்டு. 
முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும்‌ பிரபஞ்சனின்‌ சில. 
புதினங்களை மையாமிட்டும்‌, ஏதேனும்‌ ஒரு புதினத்தை மையமிட்டும்‌ பல ஆய்வுகள்‌ 
நிகழ்த்தப்பெற்றுள்ளன. "பிரபஞ்சனின்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ என்னும்‌ நாவலில்‌ குடும்ப. 


உறத்‌ சிக்கல்கள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ ஜெயராஜ்‌ ஆய்வு நிகழ்த்தியுள்ளா்‌. 


வ்ய்வு 
பவை மத்திய பல்கலைக்கழத்தில்‌ அளிக்கப்பட்டது. கரீனிவசன்‌, 0ரபஞ்சனின்‌ 
வரலாற்று நாவல்களில்‌ விளிம்புநிலை ம்கள்‌' என்ற தலைப்பில்‌ ஆய்வு செய்துள்ள. 
சிக்நா, பிரபஞ்சனின்‌ புனைகதைகளில்‌ சாறியம்‌! என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வ 
செய்துள்னார்‌. இவை ஆய்வுகளும்‌ புதுவை காஞ்சி மாமுனிவர்‌ பட்டமேற்படிப்பு. 
மையத்தில்‌ அளிக்கப்பட்டஸ்ளன. “பரபஞ்சனீன்‌ அண்மைக்காலம்‌ புதினங்களில்‌ 


பெண்ணியச்‌ சிந்தனைகள்‌' என்ற தலைப்பில்‌ சுந்தரி ஆப்வு நிகழ்த்தியுள்ளார்‌. இவ்வாய்வு 


ராணிமேரிக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறையில்‌ அளிக்கப்பப்டள்து. இவ்வாய்வுகள்‌ 
அனைத்தும்‌ எம்‌ஃபில்‌ பட்டப்பேற்றிற்காக நிகழ்த்தப்பெற்றவையாகும்‌. பிரபஞ்சனின்‌ 'வானம்‌. 
வரப்படும்‌! என்ற புதினத்தை உள்ளடக்கி சாகித்திய அகாதெமி விருது பெற்ற 
புஜினங்களில்‌ சமுதாயப்‌ பார்லை என்றும்‌ தலைப்பில்‌ ௧. முருகன்‌ ஆய்வ 
செய்துஸ்ணர்‌. “பரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சழுதாயர்‌ சிந்தனைகள்‌ என்னும்‌ நலைர்பில்‌ 
ரத்தினம்‌ ஆய்வு நிக்த்தியள்ளார்‌. தேஜாள்கென்றை, 'ரஞ்சனீன்‌ ஹலாற்றுப 
பூஜினங்கள்‌ - ஏர்‌ ஆல்வு என்ற தலைப்பில்‌ ஆய்வு நிக்த்தியுள்ளா்‌. இவ்வாம்துகள்‌ 
னசடி, பட்டப்பேற்றிற்காக நிகழ்ததப்பட்டலையாகும்‌. அந்த வகையில்‌ ரஞ்சன்‌ 
தினங்களில்‌ சமுதாயப்‌ பாலை! என்ற தலைப்பில்‌ மெற்கொளளப்பட்டள்ள இல்லாமலே 
முழுமையானதாக, 
ஆய்வு நோக்கம்‌ : 

இன்றைய புதினங்களில்‌  கருப்பொருள்களாகப்‌ பெரும்பாலும்‌ சமுதாயச்‌ 
சிகலைகளே இடம்பெறுகின்றன. சமுதாய நலிவைம்‌ சுட்டி அவற்றைத்‌ திக்கும்‌ 
வகையிலேயே இன்று பல புதினப்‌ படைப்பாளிகள்‌ புதினங்களைய்‌ படைத்துள்ள, 


பிரபஞ்சனின்‌ பதினங்களில்‌ 


டம்பெற்றுள்ள சமுதாயர்‌ சிக்கல்களையும்‌, அவற்றிற்கான 
திவுகளையும்‌ வெளிக்கொணர்வதே இவ்வாய்வின்‌ நோக்கமாகம்‌. 
ஆய்வு எஸ்லை : 

படைய்பாசிரிய! பீரபஞ்சன்‌ படைத்துள்ள பதினோரு புதினங்களையம்‌, இரு குறும்‌ 
பூதினங்களையும்‌ மையமிட்டே இவ்வாய்வு செல்கிறது. 
ஆய்வு மூலங்கள்‌ : 
முதன்மை ஆதாரங்கள்‌ : 

பிரபஞ்சனின்‌ “மானுடம்‌ வெல்லும்‌ (1990), 'வானம்‌ வரப்படும்‌ (199), "திமிலை 


வளர்சோதி'(1999), 'நீததி (1999), 'தவகள்‌(1999), "கண்ணீரால்‌ காப்போம்‌ (01998), "முதல்‌ 


மழைத்துளி(2000), 'சுகபோகத்‌ தீவுகள்‌(2009), “காதலெனும்‌ ஏனியிலே0001), நேசம்‌ 


மறப்பதில்லை0], நானும்‌. நானும்‌. நீயும்‌. நீயும்பிம) ஆகிய. புதினங்களும்‌, 


ஈமிறந்த இடம்நோக்கி, “எனக்குள்‌ இருப்பவள்‌! (2009) ஆகிய குறும்புதினங்களும்‌ 
இவ்வாய்விற்கரிய முதன்மை ஆதாரங்களாக அமைகின்றன. 
துணைமை ஆதாரங்கள்‌ : 

புதின இலக்கியம்‌ பற்றிய திறனாய்வு நூல்கள்‌, ஆய்வு நெறிமுறை பற்றிய 
நூல்கள்‌, சிதிருத்தம்‌ பற்றிய கவிதை, கதை, கட்நரை நூல்கள்‌, தமிழ்‌ இலக்கிய 
ஹனாறுகள்‌, தமிழக வரலாறு, பதுச்சேரி வரலாறு, ஆனந்தரங்கம்பிள்ளை காலத்‌ தமிழக 


ஹனறு முதலான ஹலாற்று நூல்கள்‌, ஆப்லேடுகள்‌, கலைக்‌ களஞசியங்கள்‌, 


ம்க்‌, 
ஆய்வுத்‌ தொடர்பான ஆங்கில நூல்கள்‌, அகராதிகள்‌ முதலியவை இவ்லாய்விற்குரிய 
துணைமை ஆதாரங்கள்‌ ஆகின்றன. 
ஆய்வு அணுகுமுறை : 

இல்வய்லல்‌ சமுகவியல்‌ அணுகுமுறை ($௦! ஹாஸ்‌, வரலாற்றியல்‌ 
அணகமுறை (மா! ஒற்‌, உளவியல்‌ அணுகுமுறை ஞ்வெத வற௦்‌, 
பகப்பாம்வத்‌ நிறணம்வு (கண்படை, விளச்கமுறைத்‌ திறணய்வு மவறைம்‌ல 
ப்ங்ஸ்) ஆகிய அணுகுமுறைகள்‌ பின்பற்ற ள்ளன: 

புதினங்களில்‌ வெளிப்படும்‌ சமுதாயம்‌ சிக்கல்கள்‌, தனிமனிதர்‌ சிக்கல்கள்‌, 
திகள்‌, சமூகப்‌ பின்புலங்கள்‌ ஆகியவற்றைச்‌ சமுதாய. பார்வையுடன்‌ ஆராய்வதல்‌ 


சமுகவியல்‌ அணுகுமுறையும்‌, 


காலம்‌, வரலாறு ஆகியவற்றை உள்ளடக்கிய 
காட்சிப்‌ பிள்புலத்தை வரலாற்று நோக்கில்‌ அணுதவதில்‌ ஹலாற்றியல்‌ அணுகுமுறையும்‌, 
புதினப்‌ பாத்திரங்களை உளவியல்‌ நோக்கில்‌ அணுகுவதில்‌ உளவியல்‌ அணுகுமுறையும்‌, 
புதினங்களில்‌ அமையும்‌ கதைக்கரு, கட்டமைப்பு, உத்திகள்‌ மூதலான பதினக்‌ கூறுகளை 
விளக்கிச்‌ செதில்‌ விளக்கமுறைத்‌ திறனாய்வும்‌, உத்திகளின்‌ வழி உணரத்தப்பெறும்‌ 
சமூகவியல்‌ தன்மையைப்‌ பகுத்து நோக்குவதில்‌ பதுப்பாய்வுத்‌ திறனாய்வும்‌ என ஆய்வு 


அணுகுமுறைகள்‌ மேற்கொள்ளப்பட்டூள்ளன. 


ஆய்வுப்‌ பகுப்பு : 
எபரயஞ்சன்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை" என்னும்‌ தலைப்பில்‌ 
மேற்கொள்ளப்பட்டூள்ள இவ்வாய்வு, ஆய்வு முனலுரை, மூடை நீங்கலாக ஜந்து 


இயல்களாகப்‌ பகுக்கப்பட்டூள்ளது. அவை, 


இயல்‌: பிரபஞ்சன்‌ வரலாறும்‌ படைப்புகளும்‌ - ஏர அறிமுகம்‌ 

இயல்‌2 பிரபஞ்சனின்‌ புதின உத்திகள்‌ வழி உணர்த்தப்படும்‌ சமகம்‌ 

இயல5: சமூகவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ அமையும்‌ 
பின்புலங்கள்‌ 

இயல்க பபஞ்சன்‌ புதினங்களில்‌ சமுதாயர்‌ சிக்கல்களும்‌ ஜாவுகளும்‌ 

இயலக: உளவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சனின்‌ புதினப்பாத்திரப்‌ படைப்பு 

என்பவாகும்‌, 

இயல்‌ விளக்கம்‌ : 


ஆய்வு முன்னுரையில்‌ ஆய்வுத்‌ தலைப்ப, முன்ய்வுகள்‌, ஆம்வு. நோக்கம்‌, 
ஆய்வு ஸஸ்லை, ஆய்வு மூலங்கள்‌, ஆய்வு அணுஐமுறை, ஆய்வுப்‌ பகுப்பு, இயல்‌ 
க்கம்‌ ஆகியன இடம்பெற்றுள்ளன. 

“ரஞ்சன்‌ வரலாறும்‌ படைப்புகளும்‌ - ஓ அறிமுகம்‌! என்னும்‌ முதல்‌ இயல்‌, 
படைய்பாசிரிய! பிரபஞ்சனின்‌ வாழ்க்கைச்‌ சருக்கம்‌, படைப்புகள்‌, ஆய்விற்த. 
எடுத்துக்கொன்ள்ள புதிளங்களின்‌ கதைச்‌ சுருக்கம்‌ ஆகியலற்றை விளக்கிச்‌ செல்கிறது. 

“பிரபஞ்சனின்‌ புதின உத்திகள்‌ வழி உணரந்தப்படம்‌ சமூகம்‌! என்ற 
இரண்டாமியலில்‌, புதினங்களின்‌ கதைக்கரு வகைமை, பிரபஞ்சனின்‌ புதினங்கள்‌. 
பருப்பொருள்‌ ௧௫, சமூகக்கரு, தனிமனிதச்‌ சிந்தனைக்‌ ௧௫ ஆகிய வகைகளில்‌ 
அடங்கும்‌ பாங்கு, கதைப்பின்னல்‌, உத்திகள்‌ இவற்றின்‌ வழி வெளிப்படும்‌ சமூகத்தன்மை, 
தேவதாசி நிலை, உவமை, உருவங்களின்‌ வழி உணர்த்தப்பெறும்‌ பிரெஞ்சு 
அறிகளிகளின்‌ அநிகாரம்‌, உரையாடல்‌ நடை உத்திலமி வெளிப்படும்‌ சாஜி வேற்றுமை. 


பாராட்டும்‌ சமூதாயம்‌ முதலான சமூகச்‌ சிந்தனைகள்‌ விரிவாக வினக்கப்பட்டூள்ளன. 


சமூகவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ அமையும்‌ பின்புலங்கள்‌! என்னும்‌ 


மூன்றாம்‌ 


ல்‌, பின்பலத்தின்‌ வகைமை, சமுதாயம்‌, அரசியல்‌, பண்பாடு ஆகியவற்றை 
உள்ளடக்கிய சமுதாயப்‌ பின்புலம்‌, அவற்றின்‌ சமூகலியல்‌ தன்மை, இடம்‌, காலம்‌, 
ஹலாறு ஆகியவற்றை உள்ளடக்கிய காட்சிப்‌ பின்புலம்‌ ஆகியவற்றை விளக்கிச்‌ 
செல்கிறது. 

சிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ சமுநாயர்‌ சிக்கல்களும்‌ திவகளும்‌ என்ற 
நான்காமியலில்‌, சமூகம்‌, சமுதாயம்‌, சமூகவியல்‌ அணகமுறை, புதினமும்‌ சமுதாயமும்‌, 
சமுதாயச்‌ சிக்கல்‌, சிதிரந்தர்‌ சிந்தனை, சமுதாயப்பார்லை, சாதிப்பாகுபாடு, 
பிறமநநிந்தனை, அரசியல்‌, நேவதாசிமுறை, வரதட்சணை, பெண்ணுரிமை முதல 
சமுதாயச்‌ சிக்கல்கள்‌, அவற்றிற்கான திவகள்‌, உளவியல்‌, பொதுநிலை, தனிநிலை என 
அமையும்‌ தனிமனிதர்‌ சிக்கல்கள்‌, உணவு முரி, உணவும்‌ சிக்கல்‌ எனினும்‌ 
தளிமளிநச்‌ சிக்கல்கள்‌, தீவுகள்‌ ஆகியவற்றை வீரிவாக விளக்கிச்‌ செல்கிறது. 

“உளவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சன்‌ பாத்திரப்படைப்பு! என்னும்‌ நான்காமியலில்‌, 
பாத்திரங்களின்‌ வகைமை, உளவியல்‌ அணுகமுறை, ஆய்வு மேற்கொண்டுள்ள. புதினப்‌. 
பாத்திரப்படைப்பல்‌ வெளிப்படும்‌ உளவியல்‌  கோட்பாடுகளான அறிவியலாளர்‌, 
இயக்கவியலாளர்‌, அகலயப்பட்ட மாந்தர, புறவயப்பட்ட மாந்தர்‌, ஆக்க நிலைபதத்தப்பட்ட 
பாத்திரங்கள்‌, மனநலம்‌, மனித உறவுகள்‌, உண்மை நிலை உணருதல்‌, மடைமாற்றம்‌, 
தவிக்கும்‌ மனப்பான்மை, ஒரமுகப்போக்கு, அறிவரை கூறல்‌ முதலான உளவியல்‌ 
கூறுகள்‌ ஆகியன விளக்கப்பட்டூள்ளன. 

ஒஸ்வோர்‌ இயலின்‌ இறுதியிலும்‌ தொகுப்புரை ழங்கப்பட்டுள்ளது. ஆய்வின்‌ 
நிறைவைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஆய்வின்‌ வழியாகல்‌ கண்டறியப்பட்ட ஆம்வு முழவகள்‌ 
ஆய்வு முஒரையில்‌ தொதத்தளிக்கப்பட்டுளளன. 

ஆயவுத்கள்ளாகும்‌ புதினங்களில்‌ அமையும்‌ பாத்தீர எனிணி்கை பின்வினைப்பு 
ஒன்றூகளும்‌. இவ்வாய்வீல்‌ பயன்படுத்தப்பட்ட நூல்கள்‌ குறித்த விஷங்கள்‌ பின்னிணைப்பு 


இரண்டாகவும்‌ தரப்பட்டுள்ளன. 


இயல்‌ - 1 


பிரபஞ்சன்‌ வரலாறும்‌ படைப்புகளும்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 
முன்னுரை : 

தொடக்க காலத்தில்‌ பாட்டி சொன்ன கதை, விக்கிரமாதித்தன்‌ கதை என்ற. 
வகையில்‌ கறைகள்‌ தோன்றின. அதன்பின்னர்‌ அரச வாழ்வை மையமிட்ட கதைகள்‌ 
எழுந்தன. அரச வாழ்வுக்‌ கதைகளை மக்கள்‌ விரும்பிப்‌ படித்ததால்‌ அவை மேலும்‌. 
பெருகத்‌ தொடங்கின. இவ்வாறு மக்கள்‌ எண்ணத்தைப்‌ புரிந்து கொண்டு அதற்கேற்பப்‌. 
படைப்புகளை லெளிக்கொணர்ந்ததம்‌ ஒரு ெளிப்பாட்டு முணங்க, ரச வாம்லையற்‌, 


த்து வெளிப்பட்ட இப்புதின இலக்கியம்‌, இன்று புதியதொரு 


சமுதாயத்தையும்‌ 
வேகத்துடன்‌ வளர்ந்து வருவதோடு பலவகையிலும்‌ அமைகின்றது. படைப்பாசிரயரின்‌ 
லும்‌ படைப்புகளின்‌ சுருக்கமும்‌ அறிமுக நிலையில்‌ இங்குச்‌ சட்டப்பெறுகிறது. 
படைப்பாசிரியரும்‌ படைப்புகளும்‌ : 

ர்னக்கு எடுத்துக்‌ கொண்டுள்ள புதினங்களின்‌ படைப்பாசிரியர்‌. பிரபஞ்சனின்‌ 
லும்‌ படைப்புகளும்‌ இங்குக்‌ கூறிக்கத்தக்கள. 
பிறப்பும்‌ கல்வியும்‌ : 

பாண்டிச்சேரியில்‌ 27041945 இல்‌ பிறந்தார்‌. மெட்ரிக்கலோன்‌. வரை 
பாண்டன்சேரியிலும்‌ பின்னர்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ புலவர்‌ படத்திற்கும்‌ பயின்றார்‌. 


இயற்பெயர்‌ : 


'ர்பன்சனின்‌ இயற்பெயர்‌ லைந்தியலிங்கம்‌. தொடக்க காலத்தில்‌ கவிறைகள்‌ 
எழுதியபோது சூப்டக்கொண்ட புனைபெயர்‌ பொன்னிந்துறைலன்‌. எண்பநாகம்‌ 
வானம்பாடிக்குழு கவிஞர்களில்‌ ஒருவரான மு.மேத்தா இவருக்குச்‌ சூட்டிய புனைபெயர்‌ 
பிரபஞ்சகானன்‌ என்பது. இதனை ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌ என்று சுருக்கி வைத்துக்‌. 


கொண்டர்‌. 


படைப்புகள்‌ : 


இவருடைய முதல்‌ கதை 196% ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ எட்டாம்‌ தப்புப்‌ படிக்கும்‌ 
போது. சேத்தூர்‌ கூத்தன்‌ நடத்திய “பரணி இதழில்‌ வெளிவந்தது. தொடக்கத்தில்‌ 
கவிதையும்‌ எழுதியுள்ளர்‌. மானுடம்‌ வெல்லும்‌, வானம்‌ வசப்படும்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, 
மகாநதி, சந்தியா, ஒரு ஊரில்‌ ரெண்டு தமிழர்கள்‌, ஆண்களும்‌ பெண்களும்‌, நேற்று 
மனிதர்கள்‌, பூக்களும்‌ நாளை மலத்‌, நானும்‌ நானும்‌ நீயும்‌ நயம்‌, வீட்டு விநுதலையாகி, 
ஒரு மனுஷி, காகித மனிதர்கள்‌, நீலநதி, தீவுகள்‌, வசந்தம்‌ வரும்‌, திறை, ஒரு 
சிநேகற்தின்‌ கதை, ஈரோடு தமிழ்‌ உயிரோடு, கனவு மெய்ப்பட வேண்டும்‌, சுகபோகத்‌ 
ஜீவுகள்‌, பூக்களை மதிப்பண்கள்‌, இன்பக்கேனி, தீயிலே லளர்சோதி முதலான 
படைப்புகளையும்‌ கட்டுரைகளையும்‌ படைத்துள்ளர்‌. 
பணி : 

பாண்டிச்சேரியில்‌ இரண்டாண்டுகள்‌ தமிழாசிரியராகப்‌. பணியாற்றியுள்ள. 
வாண்டின்சேரி மத்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ நாடகத்துறையில்‌ ஒன்றரை ஆண்டுகள்‌ 
கெளரவம்‌ பேரசிரியராகவகம்‌ பணியாற்றியுள்ள. 
விருதுகளும்‌ பரிககளும்‌ 

இவருடைய 'வானம்‌ வசப்படும்‌! என்னும்‌ புதினம்‌. 195 ஆற்‌ ஆண்டிற்கான 
சாகித்திய அகாதெமி விருது பெற்றது. மேலும்‌ இலக்கியச்‌ சிந்தனைப்‌ பரிச, ரெங்கம்மாள்‌ 
நினைவுப்‌ பாகு, தினத்தந்தி ஆதிந்தனா்‌ பரக, நமிழ்நாடு அரசின்‌ பாகு, புதுவை அரசின்‌ 
பரசு, இரப்பர்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பரீசு முநலான பல பரிககளையும்‌ விருதுகளையும்‌ 
பெற்றுள்ளர்‌. 
பிரபஞ்சனின்‌ புதினங்கள்‌ ஒரு பார்வை : 

புதின இலக்கியம்‌ பல்வேறு கூறுகளைக்‌ கொண்டு திகழ்கின்ற ஒரு படைப்பாதம்‌. 
படைப்பாசிரியர்‌ பிரபஞ்சனின்‌ பநினங்கள்‌ பல வார ஏடுகளில்‌ முதலில்‌ வெளிவந்த. 
பினனரே நூல்வடிவம்‌ பெற்றுளிளன. ஆய்வு மேற்கொண்டுள்ள பதினோரு புதினங்களும்‌, 


இரு குறும்‌ புதினங்களும்‌ கல்கி, தினமலர்‌ - வாரமலர்‌, தினத்தந்தி - குரும்பமஸ்‌, 


குமுதம்‌, குங்குமம்‌, பாக்யா, நினமணி கதி போன்ற வார இதழ்களில்‌ 
வெளிவத்தவையாகம்‌. 

புதினம்‌ என்பது சிக்கலான கதைப்‌ பின்னும்‌, ஆழமான கருவும்‌ கொணடு நீண்ட 
கதையாக அமையும்‌. மேலும்‌ புதினம்‌ என்பது உரையாடலில்‌ அமைந்த கதை இலக்கிய. 
வறையுள்‌ ஏன்ற. “கடந்தகால, நிகழ்கால வாழ்வினை உரைத்தவல்ல பாத்திரங்கள்‌, 
உணர்சிகள்‌ பலவற்றைச்‌ சிங்கலான கதைப்பின்னல்‌ அமைத்துப்‌ பல பாகங்களாக. 
நீளமாக எழுதப்படுகிற உரைநடையில்‌ அமைந்த புனைகதை என்பது புதினத்திற்கரிய 
இலக்கணமாகக்‌ கருதப்படுகிறது. இத்தகைய வரையறையைக்‌ கொண்டு விளங்கும்‌ புதின 
வலைமைக்கும்‌ இடைய்பட்டதாக அமையம்‌ கதையைக்‌ ஐறும்புநிலம்‌ என்று கூறலாம்‌." 
இதனை, 

“சிறுகதை, புதினம்‌ ஆகிய இரு பகுப்பீலும்‌ கொள்ளலியலாத கூறுகளைக்‌. 

குறும்புதினம்‌ எனக்‌ கொள்வதே பொருத்தமுடையது."? 
என்னும்‌ கற்று மேலும்‌ அரண்‌ செய்வதாக அமைகிறதலைம்‌. 

ஆய்வு மேற்கொள்ள பதினங்கள்‌ மற்றும்‌ கறும்புதனங்களின்‌ கதைச்‌ சருக்கம்‌, 
கால வீசைப்படி இங்குச்‌ சுருக்கமாகத்‌ தரப்படுகிறது. 

மானுடம்‌ வெல்லும்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

பதச்சேரி கண்ணாக 195 ஆம்‌ ஆண்டு தய்மா என்பவர்‌ பொறுப்பேற்றார்‌, 
ியயாரம்‌ செய்வதோடு ஆசியையும்‌ விரிவுபடுத்த வேணடும்‌ என்று சில அவதக்குத்‌ 
தூபமிட்டன. வியாபாரம்‌ செய்ய வந்துள்ள எனக்கு சுதேசி மன்னகளோடு போரில்‌ 
ஈடபவதால்‌ எனக்கு எனன லயம்‌ என்று கணும்‌ கவிணிடம்‌, தஞ்சை அரசியலில்‌ 
இறங்கியாக வேண்டும்‌ என்று துபாஷீம்‌, சேசாசல ரெட்டியும்‌ கூறுகின்றனர்‌. 

தஞ்சை அரசைப்‌ பறிகொடுத்த சாயாஜி, காட்டு ராஜாவைக்‌ கொன்று. மீன்டும்‌ 


தஞ்சை கரசணாகிறான்‌. கவின்‌ தும்மாவின்‌ ஆதரலிற்காகக்‌ காரைக்காலையும்‌ 


கருக்களாச்சேரிக்‌ கொட்டைக்‌  தொத்தளங்களையும்‌ நட்பின்‌ அடையாளமாகக்‌ 
கவர்ளருக்குத்‌ தருகிறான்‌. 

சாயாஜி கொல்லப்பட்டான்‌, சந்தாசாயபு கைது. செய்யப்பட்டு சதாரா சிறையில்‌ 
வைக்கப்பநகிறார்‌, அண்‌ விநதலைக்கு முயற்சிக்கமாறு அனநடைய மனைவி 
அத்தரபேகம்‌ கண்னரை வேண்டுகிறார்‌. அவரும்‌ முயற்சிப்பதாகக்‌ கூறுகிறார்‌. சோகமான 
கூழில்‌ இரக்கும்‌ அத்தருக்கு ஆனந்தரங்கம்‌ பிள்ளை ஆறுதல்‌ ௯றுகிறார்‌. பல அரசியல்‌ 
நிகழ்வுகளில்‌ கண்னருக்கு ஆனந்தரங்கர்‌ ஆலோசனையும்‌ வழங்குகிறார்‌. 

சந்தாசாயபு மனைவி அந்தருக்கு ஆதரவு தரக்கூடாது. என்றும்‌, அணிடமுள்ள 
பணம்‌, நகையைனைத்‌ தன்னிடம்‌ தரவேண்டும்‌ என்று ௯ூறிய ராகுஜி போன்ஸ்லே, பின்னர்‌ 
மனம்‌ மாறி கவ'னரிடம்‌ சமரசத்துக்கு வருகிறான்‌. 

இந்நிலையில்‌ கவர்னர்‌. பிரான்சுக்குத்‌ திரும்ப. அழைக்கப்படகிறார்‌. சந்தா சாயபு 
விடுதலைக்காக நாள்‌ எதையும்‌ செய்ய இயவமல்‌ போய்விட்டது என்று வருத்தத்தைக்‌ 
கூறிய கவாள்‌ அனைவரிடமும்‌ விடைபெற்றுக்‌ கப்பலில்‌ புறப்பட்டுச்‌ செல்கிறார்‌. கப்பல்‌ 
பாம்‌ டந்து ஓடத்தொடங்கியது. கடல்‌, அலைகளைக்‌ கொண்டு கரையைத்‌ தொட 
முயன்று கொண்டிருந்தது. 

வானம்‌ வசப்படும்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

புதசசேரிம்கப்‌ பதிய கவினராகப்‌ பொறுப்பேற்க தய்ப்ளக்ஸ்‌, தன்‌ மனைவி மதாம்‌ 
மற்றும்‌ குழந்தைகளுடன்‌ வந்தார்‌. தன்‌ மகள்‌ பாப்பாளின்‌ பாடலைக்‌ கேட்டு நிறைந்த 
நெஞ்சத்துடன்‌ கவர்னரை வரவேற்கப்‌. புறப்பட்ட ஆனந்தரங்கம்பிள்ளை. மாளிகைக்கு. 
வந்து சேர்ந்த கவர்னரை துணை கவரண்‌ துவோம்‌, பாஷ்‌ பெத்ரோ கனகராய 
முதலியார்‌, ஆனந்தரங்கம்பிள்ளை எனப்‌ பஸ்‌ மரியாதை செய்தனர்‌. கண்ளர்‌ 
முதலியாரிடமும்‌ ஆனந்தரங்கம்‌ பீள்ளையிடமும்‌ நலம்‌ விசாரித்தார்‌ பின்னர்‌ வந்திருந்த 
அனைவணையும்‌ பேட்டி கண்டு அனுப்பி வைத்தர்‌, 

வர்காட்டு அரசர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த அத்தர்‌ பேகம்‌, தன்‌ மருமகள்‌ 


ஆமிணவோடு, மதாமைச்‌ சந்திக்க வந்திருந்தாள்‌. கவர்‌ பெருமானின்‌ ஆசி எங்களுக்கு 
L} 


வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டு, தங்கப்‌ பகோடாக்களும்‌ வைர வளையல்களும்‌ 
பரிசளித்தான்‌ அத்தா பேகம்‌. நாங்கள்‌ எப்போதும்‌ உங்களை நல்லமுறையில்‌ 
பாதுகாப்போம்‌ என்று சொல்லி, நன்கு உபசரித்து அனுப்பி வைத்தாள்‌ மதம்‌, 
வெனந்தரங்கரின்‌ வேண்டுகோளை ஏற்று காணாப்பேட்டைக்கம்‌ அவருடைய சாவுக்கும்‌ 
கண்ள்‌ நம்‌ பரிவாரங்களைன்‌ வருகை தந்தார்‌. ஆனந்தரங்கம்பிள்னை சாஹயில்‌ 
விரந்திண்களுக்கு மதுவும்‌ இறைச்சியும்‌ ஸிமாறர்ப்டன.. சார்பிடடுக்‌. கொண்டிருக்கும்‌ 
போது, ஆருக்காட்டு நவாப்‌ ச்தர்‌ அலியை, மூர்தீஸ்‌ அலிகான்‌ கொன்று விட்டதாகச்‌ 
செய்தி வறகிறது. அருத்த நவாப்‌ யார? என்றும்‌ ஆலோரிங்கிறா்கள்‌. 

வெனந்துங்கரிடம்‌ கவின்‌ மனைவி மதாமுக்கு நம்‌ மீது நஸ்‌ அபீபபிரயம்‌ 
இல்லையென்பது குறித்துக்‌ கேட்ட மங்கையிடம்‌ கவர்னரின்‌ ஆதரவு நமக்கிறப்பதால்‌ 
ஒன்றும்‌ பயமில்லை என்கிறார்‌ பிள்ளை. ஒருமாதம்‌ ஓய்வெடுத்துவிட்டு வரம்‌ கவினரை 
வரவேற்கத்‌ நடபுபலான ஏற்பாடுகளைச்‌ செய்கிறார்‌ பிள்ளை. தலைமைத்‌ தாசி 
பானுகிரஹியின்‌ ஆட்டம்‌ நடைபெறுகிறது. ஆடும்போது பிள்ளையின்‌ தம்பி 
திருவேங்கடம்பிள்ளை தொல்லை கொடுப்பது குறித்துப்‌ பாட்டில்‌ கூறிப்பப்‌ பொருள்‌ 
வைந்து ஆறிகிறாள்‌. ஹவேற்பு முடிந்ததும்‌, பானுவிடம்‌ நான்‌ அதைக்‌ கவனித்துக்‌ 
கொள்கிறேன்‌ என்று சொல்லி அனுப்பினைக்கிறா்‌. 

கண்ணள்‌ துரைக்கு ஆண்குழந்தை பிறந்துள்ள செய்தியறிந்த பிள்ளை 
மனைவியிடம்‌ பத்துக்‌ கெசம்‌ அரக்குப்பட்டும்‌ ஸை வங்கி வளை ஏரு ஜோடியும்‌ 
பெட்டியஷிப்பின்னை மூலம்‌ கொடுத்து அனுப்பிலை; நான்‌ கோட்டைக்குச்‌ செல்கிறேன்‌ 
என்று கூறிவிட்ட செல்கிறார்‌. கோட்டை வாயிலை அடைந்ததும்‌ குழந்தை இறந்த 
இகவலையறிந்து கவர்றைக்கும்‌ அவர்‌ மனைவி மதாமூக்கும்‌ ஆறுதல்‌ சொல்லிவிட்டத்‌ 
திரம்புகிறா்‌. 

தேவனாம்பட்டினத்துக்‌ கவல்‌ மேஸ்த மாலுசன்‌, தபாஷ்‌ கிருவ்ையகர்‌, அவர்‌ 
தம்பி முந்தியாலு நாயகர்‌ மூவரும்‌ ஆனந்தரங்க்‌. இல்லத்துக்கு வருகைதந்தன்‌, 
அவர்களை வரவேற்றுச்‌ சிறப்பான விருந்து கொடுத்தார்‌. பேச்சினாடே ஆங்கிலேயருக்கும்‌ 
பிரஞ்சுகாரருக்கும்‌ சண்டை வேண்டாமென்று கூறினார்‌ பீள்ளை, அதையேற்றுக்‌ கொண்ட 


1 


மேஸ்ந்‌ மானுஷன்‌ இறுகறிந்துர்‌ சென்னைப்‌ பட்டினத்துக்‌ கவர்னருக்கு எழுதுமாறு 
கூறினர்‌. இச்செய்திகளைக்‌ கவர்னர்‌ துப்பப்ளெக்சிடம்‌ பிள்ளை ௬ற, அதன்படியே 
செய்யனம்‌ என்று கவண்‌ ஒத்துக்கொண்டார்‌. 

வெனந்தரங்கம்பிள்ளை மூலம்‌ ஆங்கிலக்‌ கண்னருக்கு வியாபாரம்‌ செய்ய வந்த 
இடத்தில்‌ சண்டை வேண்டாமென்று கடிதம்‌ எழுதி அலம்பினார்‌. கண்ணர்‌. கண்ளர்‌ 
மனைவி மானிடம்‌, பாதிரியார்‌ கிறித்தவர்களைக்‌ காக்கத்‌ நனிர்படை அமைக்குமாறு 
போசனை ௬றினார்‌. அதன்படி செயல்பட்டான்‌ மதாம்‌. மதாமுடைய இரு மகள்களுக்கும்‌ 
வெகு விமரிசையாகத்‌ திருமணம்‌ நடைபற்றது. ஆனந்தரங்கர்‌ கொடுந்த பரிச 
பொருட்களைக்‌ கண்டதும்‌ இவ்வளவு செ்லிருக்கிறதா? என்று பொறாமைப்பட்டாள்‌ 
மதம்‌. திருமணத்தை ஒட்டி கவிஸி்‌ தூபார்‌ நடத்தினர்‌ 

காணுக்காலிலிருந்து லூர்து சாமியார்‌ புதுச்சேரி சம்பாக்‌ கோவிலுக்கு வந்தர்‌. 
பறைக்‌ கீறித்தவிகளுக்கும்‌ உயர்சாதி கிறிந்தவிகளுக்கும்‌ இடையே சவ்‌ இருப்பதைப்‌ 
பார்த்த சாமியார்‌, இதைப்‌ பெரிய சாமியாரிடம்‌ சொல்லி நியாயம்‌ கேடகச்‌ சொன்னர்‌. 
பறைக்‌ கிறித்தவர்கள்‌ நியாயம்‌ கேட்டதும்‌ பெரியசாமியார்‌, அந்தச்‌ சுவரை உடைக்க 
உத்தரவு பிறப்பித்தார்‌. இதைக்‌ கண்டு பொறுக்காத உயர்சாதி கறித்தண்கள்‌ கோவிலைப்‌. 


புறக்கணித்தண்‌, கண்னர்‌ உத்தரனத்கும்‌ பின்‌. அனைவரும்‌ கோலிலுக்குச்‌ சென்றனர்‌. 


அன்றைய பூசை முந்தபின்‌, ச்‌ இருந்த இடத்தில்‌ வாங்கப்‌ பலகைகளை அடுக்கி 
வைத்தன உயரசாதிக்‌ கீறித்தன்கள்‌. 

நபாஷ்‌ கனகராய்‌ முதலியார்‌ நோம்வாமிப்பட்டதும்‌ அண்‌ மனைவி நட்சத்திரம்‌ 
அம்மாள்‌ கவர்‌ மனைவியைர்‌ சந்தித்துத்‌ தன்‌ கணவரின்‌ சொத்துக்களை என்‌ 
பெயர்க மூரத்துத்‌ தகனாறு. வோரினான்‌. அவ்‌ தம்பி தானப்ப முதலி ஆனந்தரங்கம்‌. 
பிள்ளையிடம்‌ தன்‌ அண்ணனின்‌ சொத்துக்களைத்‌ தனக்கு முடித்துத்‌ தருமாறு கோர, 
அவரும்‌ அவ்வாறே செய்து தருவதாகச்‌ சொல்லுகிறார்‌. அந்த நேரத்தில்‌ தபாஷ்‌ 
முதலியார்‌ இறந்த செய்தி வருகிறது. முதலியார்‌ நல்லவிதமாக  சுடக்கம்‌ 
செய்யப்படுகிற. துரையவிகள்‌, ரங்கம்பீள்ளை உள்ளிட்ட இருபது பேரை நியமனம்‌ 
செய்து. முதலியார்‌ சொத்துக்களை மதிப்படு செய்து தாளப்பமுதலிக்கம்‌ நட்சத்திரம்‌ 


அய்மாளுக்கும்‌ இடையேயுள்ள வழக்கைத்‌ ஜித்து வைக்க உத்தரவிட்ட. இருபது 
நபர்களும்‌ கூஷ்பேரி, நட்சத்திரம்‌ அம்மாளுக்கு “000 வாகள்களம்‌ ஒரு ஷம்‌ 
சொப்பது என்றும, மீதி தானப்ப முதலிக்கம்‌ என்று முடிவ செய்தார்கள்‌. 

துபாஷ்‌ பதவியைப்‌ பெற அள்னமூண ஐயன்‌ மதாமுக்க 5000 ஹாகலும்‌ 
குண்னருக்கு 1500 ஹாகனும்‌ தருவதாக மதாமிடம்‌ சொல்லி முயற்சிக்கிறான்‌. மறைந்த. 
நுாஸின்‌ நம்பி தான்‌? முதலியும்‌ சம்பாக்‌ கோலில்‌ பாதிரி மூவ்‌ மதாமிடம்‌ சொல்லிர்‌ 
பதவி பெற்றத்தரர்‌ சொல்கிறான்‌. இதற்கிடையில்‌ பணம்‌ கொடுத்தப்‌ பலரும்‌ 
முயற்சிக்கிறா்கள்‌. 
க்கிறாள்‌ 


த்தாலும்‌ என்‌ ஆதரவு உனக்குத்தான்‌ என்று மதாம்‌ பிள்ளையிடம்‌. 


ரான தேசத்துக்கும்‌ வங்கிலேயதக்கும்‌. சண்டை  மூன்டுவருவதால்‌ 
புதுசசேரியிலும்‌ கவிஸ்‌ அதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. கவன்‌ 
நுரை கேட்டுக்‌ கொண்டதற்கினங்க, கப்பல்படைத்‌ தபதி லபோர்தோனே புதரசேரி 
வந்துசேந்தார்‌. கடலில்‌ பர்தேனும்‌, தனையில்‌  பராதியும்‌ சேர்ந்து. 
சென்னப்பட்டணத்தைத்‌ தாக்குவது. என்று முடிவு செய்தார்‌ கவர்னர்‌. புதசசேரிப்‌ படைக்கு 
ஷ்ரகள்‌ நோவு செய்யப்பட்டன. கவண்‌ மனைவி மதாம்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொணடு 
ஹ்ர்களைத்‌ தேர்வு செய்தாள்‌, கிறித்துவாக இருந்தால்‌ பணத்தைக்‌ குறைத்ததோட. 
பதவியும்‌ கொடுத்தாள்‌. 

சம்பா கோவிலுக்குப்‌ புதிய சாமியாராக வந்த தோமையர்‌, பரைஜனங்களும்‌ 
சாறிக்கிறித்தண்களும்‌ ஒன்றாக அமர முடுவாதது. கண்டு, மறாமிடம்‌ சென்று 
மூறையிப்பர்‌. அதற்கு அண்கள்‌ அப்படி இருக்க வேண்டியவர்களே. அவர்களுக்காக நாம்‌ 
பிரபங்களைய்‌ பகைக்க முடியாது. என்று. மதூம்‌ ௯றியதும்‌ மிதந்த வேதனையுடன்‌ 
கோவிலுக்குத்‌ திரும்பினா தோமையர்‌. 

கவிணிடம்‌ சொல்லித்‌ தன்தம்பி  திருவேங்கடம்பிள்ளைக்கு வெற்றிகண்ட 
ென்னப்பட்டனத்துத்‌ தபாவி பதவியைப்‌ பெற்றத்‌ தந்த்‌ பிள்ளை. ஜிருவேங்டம்‌ கப்பல்‌ 


ஏறிப்‌ புறப்பட்டுச்‌ சென்றா. 


கவிண்நுரை பற்றிக்‌ கல்தூரி ரங்கம்யன்‌ எழுதிய பாடலை, வெங்கட்ட 
நூராயணப்பையர்‌ இசையமைத்தப்பாட, கவர்னர்‌ மதாம்‌ உட்பட அணைவரும்‌ கேட்டு 
ரசித்தனர்‌. சென்னப்பட்டணத்தை வெற்றிகண்டதற்காக ஊரே விழாக்கோலம்‌ பூண்டது. 

குண்ணதுரை தம்பி திருலேங்கடத்தின்‌ துபாஷ்‌ வேலை சரியில்லை என்பதால்‌ 
கோபமாக இருப்பதைச்‌ சுட்டிக்காட்டிக்‌ கடிதம்‌ எழுதுகிறார்‌ பிள்ளை. சென்னப்பட்டணத்துக்‌. 
கண்ணர்‌ துப்ரமோனி  மற்றுமுன்  அறிகளிகளைர்‌.  சிறைப்வத்தநறோடு, 
சென்னப்பட்டணந்தை 16 வட்சத்தல்கு ஆங்கிலேயருக்கு வபோர்நோனே  விற்றுவட்டான்‌ 
என்பதையும்‌ அறிந்த கவர்னர்‌, பிள்ளையுடன்‌ அதுகுறித்து ஆலோசனை நடத்துகிறார்‌. 

கிளைவ்‌ சென்னப்பட்டணம்‌ வந்து சேர்ந்த நேரத்தில்‌ பீரெஞ்சியா ஆதிக்கம்‌. 
இருந்தது. ஆங்கிலேயாகளைக்‌ கைது செய்து விறவர்கள்‌ என்று அஞ்சி, கினைல்‌ 
அவனுடைய நர்பன்‌ மஸ்கிலிலும்‌ தப்பித்தத்‌ தேவணய்பட்டினக்‌ கோட்டைக்கு வந்து 
சேந்தனார்‌. படைத்தலைவரிடம்‌ கிளைவ்‌ மனவுறுதியுடன்‌ பேசியதால்‌ அவனுடைய 
ஷத்தையும்‌ அறிலையும்‌ மெச்சி அவனைத்‌ தழுலிக்‌ கொண்டர்‌ படைத்தலைவர்‌. 

கவண்‌ துரை, ரங்கப்பிள்ளையிடம்‌ தூக்காட்டு நவாபின்‌ மகள்‌ மாூசுகானிடம்‌ 
சமாதானத்தூது. செல்லுமாறு ௬ற அது ஆபத்தாக முடியும்‌, வேறு ஆனை அனுப்பலாம்‌ 
என்றார்‌. பிள்ளை. மாழசகானுக்குக்‌ கடிதம்‌ அனுப்பப்படுகிறது. கலர்ண்‌ மனைவியும்‌ ஒரு 
கஷதம்‌ எழுதினான்‌. அதைப்‌ படி்தப்பா்த்த பிள்ளை, துருக்கர்கள்‌ பெண்கள்‌ அரசியலில்‌ 
தலையிடுவதை விரும்பமாட்டார்கள்‌ என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. சென்னப்பட்டணத்தைப்‌. 
பிடித்ததற்கே என்‌ புத்திக்‌ கர்மைதான்‌ காரணம்‌. என்னை அரசியல்‌ விசயங்களில்‌. 
தலையிட வேர்டாமென்கிறாயே என்று பிள்ளையைக்‌ கரந்து கொண்டாள்‌ மதம்‌. தபாஷ்‌ 
பதவிக்கு முயற்சி செய்கிற அன்னரண ஐயன்‌, மதாம்‌ கோபத்தை மேலும்‌ துண்டும்‌. 
வலையில்‌ பேசிவிட்டுச்‌ சென்றாள்‌. 

சம்பா கோவிலுக்குப்‌ புதிதாக வந்த பாதிரியார்‌ சாதிமத அபிமானம்‌ கொண்டவராய்‌ 


இருந்தார்‌. பலித்தரமானிக்கத்தின்‌ மகள்‌ மன்றாட்டு திருமணத்திற்கு வந்திருந்த 


படைத்தலைவன்‌ பராதியிடம்‌, வேதபுரீஸ்வரர்‌ கோவிலை இடித்து விடுவது நல்லது என்று 


கூறினர்‌ பாதிரியார்‌, பராதியும்‌ மதாமைச்‌ சந்தித்து விவரம்‌ சொல்ல, நாமிருவரும்‌ சேந்து. 
(இதைச்‌ சாதிந்து விடலாம்‌ என்று சொன்னாள்‌ மதாம்‌, 

மாபசுகானின்‌ அட்டகாசம்‌ தாங்காத  சென்ப்பட்டணத்து மக்கள்‌ பல்‌, 
ணிசைவிசையாக வண்டிகளில்‌ செங்கல்பட்டு நோக்கிச்‌ சென்ற வண்ணம்‌ இருந்தன்‌, 
சென்னப்பட்டணத்து. முன்னன்‌ கஷ்ண்‌ மோர்ச புதுசசேர்‌ வந்த்‌. அவரை கவர்ண்‌ 
தம்பதியர்‌ ஊவேற்றப்‌ பெரும்‌ விருந்து கொடுத்தனர்‌, மோர்சு துரையின்‌ உடைமைகளைர்‌ 
சிப்பாய்கள்‌ திரூழக்‌ கொண்டனர்‌. அதையறிந்த தும்பளெக்ஸ்‌, பிள்ளையின்‌ யோசனையின்‌ 
வேரில்‌ முசே தெக்குசேன்‌ என்னும்‌ அதிகாரியை அனுப்பி உடைமைகளை மீட்டர்‌, 
திரட்டில்‌ ஈடுபட்ட பன்னிரண்டு சிப்பாய்களைச்‌ சிறையில்‌ அடைந்தார்‌. 

சன்டையை  எதியார்த்தும்‌ குதிரையோன்றை வாங்கினான்‌ கீளை்‌. 
எதியார்த்தபடியே தேவானம்பட்டினத்தைத்‌ தாக்க கிழவன்‌ தெயுரி தலைமையில்‌ 
படையொன்று சென்றது. அப்படை தங்கி இளைப்பாறிக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌, 
மாபசுகான்‌ படையுடன்‌ லந்து அவர்களைத்‌ தாக்க, பிரஞ்சப்படை பன்வாங்கி. ஒடியது. 
அவர்களைத்‌ தொடர்ந்து வீர்ட்டிச்‌ சென்ற மாயூரகான்‌ அரியாங்கப்பம்‌ உள்ளிட்ட சீல 
ஊர்களைக்‌ கொள்ளையருத்து விட்டு, திருக்காஞ்சி கோவிலுக்குள்‌ பாசறை அமைத்துத்‌ 
தங்கினான்‌. சமாதானம்‌ பேசுவதற்காகப்‌ பள்ள தலைமையில்‌ ஒரு குழு 
பரிசப்பொருட்களுடன்‌ சென்றது. நவாப்‌ மாபசுகானைப்‌ பார்த்தப்‌. பரிகப்பொரு்களை. 
சொடுத்தன்‌ குழுவினர்‌. தாங்கள்‌ கோவிலில்‌ முற்றுகையிட்ரப்பதை விடத்து. ஆர்க்காடு 
செல்ல வேண்டுமென்றும்‌, விரைவில்‌ தங்களுக்குச்‌ சென்னப்பட்டணத்தைத்‌ தவதாகக்‌ 
கண்னர்‌ தெரிவித்ததையும்‌ ஆனந்தரங்கம்பிள்ளை மாூசகானிடம்‌ தெரிவித்தார்‌. பரிசப்‌ 
பொருள்களைக்‌ அண்டு மகிழ்ந்த மாழூசகான்‌, நாளைக்‌ காலையில்‌ ஆரக்காடு செல. 
இழுப்பதாகவம்‌, பிரல்சக்காரர்‌ நமக்கு நண்பிகள்‌ என்று சொல்லியதும்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
புறப்பட்டார்‌ பிள்ளை தம்‌ குழுவினநுடல 

பிரஞ்சப்படை படையெடுத்து வருவதை அறிந்ததும்‌ தளபதி பாஸகவனைர்‌ 
சந்தித்தப்‌ படையில்‌ சேரந்தாள்‌ கிளைல்‌. இரவு நேரத்தில்‌ மூன்று குழுவாகச்‌ சென்று 
தாக்க, பாசறையில்‌ யாரும்‌ இல்லை. ஆங்கிலப்படையைச்‌ சற்றி வளைத்துத்‌ தாக்கினர்‌ 


1] 


பரஞ்சுப்படையின்‌. துணிந்து முன்னேறிய கிளைவ்‌ ஸீங்கி சுடும்‌ மூன்று பேரை 
வெட்டினன்‌. பீற்கித்‌ தாக்குதலால்‌ தூக்கியெறியப்பட்ட கிளைவ்‌ காயத்துடன்‌ தப்பினான்‌. 
இதனால்‌ கிளைக்கும்‌ கடைநிலைப்படை அதிகாரி பதவியும்‌ சம்பளனுர்வும்‌ தரப்பட்டது. 

மாழூசகான்‌ மீண்டும்‌ பெரும்படையுடன்‌ வந்துள்ளதை அறிந்து அதிர்ச்சியடைந்த 
குண்ணிடம்‌, நான்‌ போய்‌ சமாதானம்‌ பேசி வருகிறேன்‌ என்று. சொல்லிவிட்டச்‌ சென்றார்‌ 
பிள்ளை. நண்‌ மாபசுகானிடம்‌ சமாதானமாகப்‌ பேசிப்‌ புதுசேரிக்கே அழைத்து. வந்தார்‌ 
ஆனந்தரங்கம்‌ பிள்ளை. கவர்னர்‌, மாபசுகானுக்குப்‌ பெரும்‌ விருந்தளித்து சிறப்பத்‌ 
செய்தார்‌. சென்னப்பட்டணத்துத்‌ தவைந்தர்களை மீரப்ட, மதாமின்‌ ஆட்கள்‌ பணம்‌ 
பறிக்கிறார்கள்‌ என்ற செய்தியறிந்து பிள்ளை கவிைடன்‌ ஆலோசித்தார்‌. மதாமிடம்‌ பேசி 


இதனைச்‌ சரிப்படுந்துமாறு கேட்டுக்கொண்ட பிள்ளையிடம்‌, நான்‌ கையாலாகாதவன்‌ 


விட்டேன்‌ என்று கலங்கினர்‌ கவின்‌. 

குப்பல்படைத்‌ தளபதி லபேர்தேனேலைக்‌. கைது செய்யச்‌ சொல்லி 
மன்ணிடமிரந்து உத்தரவு வந்ததைத்‌ தொடர்ந்து, அவனைக்‌ கைது செய்யுமாறு கவன்‌. 
ஆணையப்பார்‌, கவானருக்குக்‌ குதிரை வீரன்‌ முத்திரை பதக்கம்‌ அளித்துச்‌ சிறப்புச்‌ 
செய்தது பிரான்சு நேசம்‌. அதற்காகக்‌ கஸ்ர்‌ சந்தித்தும்‌ பலம்‌ ஊழ்த்துக்‌ கூறின்‌. 
பிள்ளை ஊரிலுள்ள அனைவருக்கும்‌ சர்க்கரை வழங்கினர்‌ 

ஆெனந்தரங்கம்பிள்ளையின்‌ மகள்‌ பாப்பாளுக்கும்‌ இலட்சுமன பிள்ளைக்கும்‌ 
திருமணம்‌ நடந்தது. ஊரே வியக்கும்‌ வண்ணம்‌ விமர்சையாக நடைபெற்ற திருமணத்தில்‌ 
பல ஊிகளில்‌ இருந்தும்‌ பல உயரதரத்து அறிகரிகள்‌, உறவினகள்‌ எனம்‌. பலரும்‌ 
ந்து ஊம்த்தினி்‌. கணினர்‌ மனைவியுடன்‌ வந்து மணமக்களை வாழ்த்திப்‌ பரக 
கொடுத்துவிட்ட சென்றார்‌. மணமக்கள்‌ மணமகன்‌ வீடு சென்றிகுந்தன்‌. நிரமனத்துக்க 
வந்த உறவினிகள்‌ ஊர்‌ திரம்புமுன்‌ பாப்பாள்‌ இறந்த செய்தி வந்தது. பீள்ளை மிகவும்‌ 
வேதனைப்‌ பட்டாலும்‌ மனதைத்‌ தேற்றிக்‌ கொண்டர்‌. 

ஆனந்தூங்கம்பிள்னைக்கு மகள்‌ பிறந்தான்‌. அவன்‌ பிறந்த சிஹநான்களில்‌ 


பாப்பாள்‌ கணவன்‌ லட்சுமணப்பீள்ளை இறந்து போண்‌. 


சந்தாசாயபு மனைவியிடமிருந்து நகைகளை வாங்கி வைத்துக்‌ கொண்டு, ஏழரை 
ட்சம்‌ ரூபாய்‌ கொடுத்து, சதாரா சிறையிலிருக்கும்‌ சந்தாசாயுபுவை மீட்கமாறு யோசனை 
சொன்னார்‌. பிள்ளை, அதன்படியே சந்தாசாயுப மீட்கப்பட்டார்‌. சந்தாசாயுபும்‌, ஆர்க்காடு 
நிசாமாக முயற்சிக்கும்‌ முசாபர்‌ ஜங்கும்‌ கவர்னருடன்‌ சேர்ந்து ௬ட்டணி அமைத்துக்‌ 
கொண்டனர்‌ சந்தாசாயுபு கண்னரையும்‌ மதாமையும்‌ சத்தித்துவிடடச சென்றர்‌. 
பதுச்சோரிக்குப்‌ புதிதாக லந்த பாதிரி கெர்து, பராஜி, மதாம்‌ மூனும்‌ சேர்ந்து. 
குவர்ணின்‌ மனதைக்‌ குழப்பி வேதுரீஸ்வர்‌ கோவிஸை இடிக்க உத்தர பெற்றார்கள்‌. 


அதன்படிக்‌ கோவில்‌ 


்கப்பப்டதுடன்‌, சிலைகள்‌ அனைத்தும்‌ உடைக்கப்பட்டன. 
மீம்கள்‌ எஸ்லோரும்‌ பிள்ளையிடம்‌ சென்று தெரிவித்தார்கள்‌. யழ்தகாலமாக இரப்பதால்‌ 
ஒன்றும்‌ செய்ய வெலவில்லை எற்று சொல்லி அவிகளை அனுப்பி ைந்த பிள்ளை 
மிகவம்‌ லேதனையடைந்தர்‌ 

ஆங்கிலேயர்கள்‌ அவ்வப்போது வெடிணடுகளைப்‌ போட்டதால்‌ தெருவிலே 
நடமாட்டம்‌ இல்லாமாலிருந்தது. யுத்த காலத்தில்‌ எல்லோருக்கும்‌ அரிசி 
விறிபோகிக்கபபட்டது. வேதபுர்ங்ஷர்‌ கோவிடியிலிரந்து ஸிக்கப்பட்ட தட்டமுட்டச்‌ 
சாமான்கள்‌, பிந்தளைச்‌ செம்புக்‌ முதலியன கவ்ணிபம்‌ ஒெ்படைக்கபபட்டன. 
சந்தாசாயுபு நர்மதை ஆற்றங்கரையில்‌ கடாரம்‌ அடித்து 5000 வீரர்களுடன்‌ 
தங்கியிருந்தான்‌. முசாபர்‌ ஜங்‌ இன்னும்‌ ஒரு மாதத்திற்குள்‌ அங்கு வந்துவிடுவார்‌ எனத்‌. 
தகவல்‌ ந்தது, ஆர்க்காட்டு நன்‌ அள்த்தீன்கான்‌ தனக்கு நெருக்கமாக இருக்கும்‌ 
பப்பி ஜயனிபம்‌ கலந்து ஆலனேசித்தான்‌. வக்காட்டு நிசம்‌. நர்‌ ஜங்கையும்‌ 
அப்பதவியை அடைய முயற்சிக்கும்‌ முசா சங்கையும்‌ பகைக்கு வேண்டாம்‌ என்றான்‌ 
பூ்பாமி. அதை ஏற்றுக்கோடை நண்‌, சந்தாசாயர்‌ தான்‌ எதிரி என்றான்‌. வ்ர்களக்கச்‌ 
சம்பளமும்‌ முன்பணமும்‌ கொடுத்து உற்சாகப்படுத்தி, திரச்ரி வறை படையெடுத்துச்‌ 


சென்றான்‌. வழியில்‌ எதிரப்பட்ட எல்லோரும்‌ அவனுக்குப்‌ பணத்தைக்‌ கொடுந்து அவன்‌ 


ஆறிக்கத்தை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. மேலும்‌ அவளை யாரும்‌ வெல்லமுடியாது. என்றும்‌ 
புகழ்ந்தனர்‌. இசசெய்தியை உளவுக்காரரகள்‌ மூலம்‌ அறிந்த பீள்ளை, கவரணீடம்‌ 
தெரிவித்தார்‌. மேலும்‌ ஆர்க்காட்டு நிசாம்‌ நசிஜங்குக்கு நாம்‌ அனுசரணையாக 


1 


இருப்பதாகவும்‌. அனவருத்தீன்கான்‌ ஆங்கிலேயர்‌ பக்கம்‌ சாய்ந்துளளான்‌ என்பதையும்‌ 
கடிதம்‌ எழுதி அனுப்ப யோசனை ௯றினார்‌ பிள்ளை. அதன்படியே கடிதம்‌ அனுப்ப 
உத்தரலிட்டார்‌ கண்ணர்‌. அனவருத்தீன்கான்‌ செஞ்சியை நோக்கி வரருக்கிறான்‌. அவளை 
எதிர்த்துச்‌ சந்தாசாயுபு போரிடுவான்‌. அப்போது நாம்‌ உதி செய்தால்‌ வெற்றி நிச்சயம்‌ 
என்றார்‌ பிள்ளை. 

கலி கஸ்தூரி ரங்கய்பனை வரவழைத்துக்‌ கனர்ணின்‌ கப்பல்‌ சண 
வெற்றியைக்‌ கூறித்தப்‌ பாட்டெழுதி, அதைத்‌ தாசிகளைக்‌ கொண்டு ஆடச்‌ 
செய்யவேண்டும்‌ என்றார்‌ பிள்ளை. பிள்ளை ஸ்டு மாடியில்‌ தங்கிக்‌ கலி பாடல்‌ 
புனைந்தார்‌, தாசிக்களுல்கும்‌ பயிற்சியும்‌ கொடுத்தார்‌. விழா வெகு விம/சையாக நடந்தது. 
கவினரும்‌ மதாமூம்‌ மற்றவிகளும்‌ அமர்ந்து ஆடல்‌ பாடலை ரசித்தார்கள்‌. பிள்ளை. 
பாடலைப்‌ பிரெஞ்சில்‌ மொழிபெயரத்துச்‌ சொல்ல, கவரனரும்‌ மதமும்‌ அதைக்‌ கேட்டு 
ரசித்தனர்‌. ஆட்டம்‌ முடிந்ததும்‌ அனைவருக்கும்‌ மதுவும்‌ இறைச்சியும்‌ தீன்‌ வகைகளும்‌ 
பரிமாறப்பட்டன. எல்லோரும்‌ சாப்பீட்டுக்கொண்டும்‌ ஆடிப்பாடும்‌ மகிழ்ந்தனர்‌, கவரனருக்க 
ஆங்கிலேயரை முற்றிலுமாகக்‌ கர்நாடகத்தை விட்டே வீரட்டினால்தான்‌ நிம்மதி என்று 
தோன்றியது. நீங்களும்‌ சந்தாசாயபுவும்‌ முசாபர்ஜங்கும்‌ சேர்ந்திருப்பதால்‌ ஆங்கிலப்‌ 
படையை விரப்டிலிடலாம்‌ என்றார்‌. பிள்ளை. நாமதை ஆற்றிலிருந்து குமரிமுனை வரை 
பிரெஞ்சக்கொடி படர்வதாக நினைத்துப்பார்த்து அந்த ஆனந்தக்‌ களிப்பில்‌ மூழ்கினர்‌ 


தீயிலே வள்ஜோதி 


சுமதி கல்லூரிக்குப்‌ புறப்பட்டுக்‌ கொணடிருந்தாள்‌. அவள்‌ தந்தை தன்‌ நண்பா 

வெளியூரிலிருந்து வருவதால்‌ தான்‌ ஸ்ட போட்டிருப்பதாகவும்‌ நீயுற்‌ ஸ்ட போட்டால்‌ 

இருவரும்‌ ஊரைச்‌ சுற்றலாம்‌ என்றும்‌ சுமதியிடம்‌ நெரிவித்தர்‌. அதற்குச்‌ சுமதி, நாள்‌ 

மோஸ்ட்‌ ரெதலா ஸீடுடன்‌ அவார்டு வாங்கியவள்‌, எனவே ஸ்ட போடமாட்டேன்‌ எனறு 

கூறினாள்‌. பின்னர்‌ பேருந்து நிலையம்‌ வந்து கல்லூரிக்கு வந்து. சேரந்தாள்‌. அலள்‌ 

சிரேயிதி ராகினி தனக்கு வர்ர காதல்‌ கடதங்களைப்‌ படத்துக்காட்டனாள்‌. இது. போன்று. 
"7 


இளைஞர்களை ஏமாற்றுவது நவறு என்று சுமதி கூற. அதற்கு ராகினி சம்மா இது ஒரு 


பொழுது போக்கு எனக்‌ கூறினள்‌. 


ஸ்டிற்கு வந்த சுமதி இது கூறிந்து அப்பாவிடம்‌ 


ரவாதித்தாள்‌. 


து தவறு என்று 
கூறிய சுமதிக்கு அவள்‌ தந்தை, இது தப்பு தான்‌ என்றாலும்‌ விளையாட்டாக ரசிப்பதோடு 
கவனமாகவும்‌ இருக்கவேண்டும்‌ என்று ௬றினார்‌. மேலும்‌ உனக்கு இது மாதிரி 
ன்லெட்டரஸ்‌ வருவதில்லையா? என்றும்‌ வினாவினார்‌. அதற்கு சுமதி வருவதில்லை 
என்று பதிலளிந்தாள்‌. 

ஒறமுறை ரகு அவளிடம்‌ பேச முயற்சிக்க அவள்‌ அதனை மறுத்தாள்‌. பின்பு 
வாகு அவளோடு பேசுவதோடு தான்‌ அவளை விறம்புகிறான்‌. இதனை அறிந்த சுமதி 
அதன்‌ பிறகு கல்லூரி சென்றபிறகு அவளைச்‌ சந்திக்கவில்லை. வரலாற்றுப்‌ பேராசிரியர்‌ 
லோகநாயகியின்‌ தம்பி சபாபதி, அவனோடு பழககிறான்‌. முனைவ்‌ பட்ட ஊாய்ர்சியை 
முடித்துவிட்டு அமரிக்கா செல்லப்போவதாகவும்‌, சுமதியை விரும்புவதாகவும்‌ சபாபதி 
கூறுகிறாள்‌. முடிவைப்‌ பிறது கூறுவதாகர்‌ சொன்ன சுமதி தன்‌ அப்பாவிடம்‌ இது பற்றி 
விலாறிக்கிறாள்‌. அப்போது அவர்‌, அவனை அலன்‌ போக்கில்‌ விட்டுக்‌ கவளி; பின்னர்‌ 
உறுதியான முடிவேடு என்று அறிவறுத்துகிறா்‌. ஆணல்‌ சில நாட்களில்‌ சபாபதி, என்‌ 
அந்கா உள்சோடு சுற்றுவதைக்‌ கண்டிக்கிறார்கள்‌, என்னைப்‌ படிக்க வைப்பதோடு, 
அமரிக்காவிற்கும்‌ அவர்தான்‌ அனுப்பினைக்க இருக்கிறார்‌, எனவே அவர்‌ சொல்‌ படிதான்‌ 
நான்‌ நடக்கவேண்டும்‌ என்று கூறுகிறான்‌. அதனை ஏற்றுக்கொண்டாள்‌ சுமதி. 

சிலை நாட்களுக்குப்‌ பிறகு நன்கு படித்து நஸ்ல வேலையில்‌ இருக்கும்‌ சோமநாதன்‌ 
என்பவன்‌ சுமதியைப்‌ பெண்‌ பார்க்க வருகிறான்‌. சுமதியோடு இரண்டொரு வார்த்தை 
பேசிய சோமநாதன்‌, அவளைப்‌ பிடத்திம்கிறது. என்று சறுமிறான்‌. அதன்‌ பின்னர்‌ 
சுமதியின்‌ தந்தை திருமண ஏற்பாடுகளைச்‌ செய்கிறார்‌. தனக்குப்‌ பயமாக இருக்கிறது, 
நான்‌ இன்னும்‌ அவரோடு பழகவில்லையே என்று கூறும்‌ சுமதிக்கு அப்பாவும்‌ அம்மாவும்‌ 
அறுதல்‌ கூறுகின்ற. தீரும்‌ முடுந்ததம்‌, தீயில்‌ வளர்ஜோதியாய்‌ சோமநாதன்‌. - 
சுமதி அள்பும்‌ உறவும்‌ வளர்கிறது. 


நீதி 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

நீலா, பிரபல நிறுவனத்தில்‌ வேலைக்குச்‌ சேரப்‌ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அம்மா மைணவதியிடமும்‌, தைலாப்பாட்டியிடமூம்‌ விடைபெற்றுச்‌ சென்று வேலையில்‌ 
சேரந்தாள்‌. தன்பாட்டியும்‌, அம்மாவும்‌ பரம்பரையாகத்‌ தாசித்‌ தொழில்‌ செய்தவகள்‌. 
தைலப்பாட்டி தன்‌ அம்மா மூலமாகவும்‌, மைனாவதி தன்‌ அம்மா தைலா மூலமாகவும்‌ 
தாசித்தொழிலில்‌ ஈடுபடுத்தப்பட்டவாகள்‌. இந்தத்‌ தொழில்‌ தன்னோடு போகட்டும்‌ என்று 
கருதி மைனாவதி தன்‌ மகளை வேலைக்க அனுப்பும்‌ வரை அதில்‌ ஈடுபட்டாள்‌. 
தற்பொழுது தன்‌ மகள்‌ வேலைக்குச்‌ சேரந்ததும்‌ நிம்மதியடைந்தாள்‌. 


ஜீஸா பொறுப்பேறறுக்‌ கொண்ட நிறுவனத்தின்‌ வளர்ச்சிக்கு உதவுபண்களின்‌. 


ஆசைக்கு இணங்குவதே நீலாவுக்கு வேலை எனத்‌ தெரியவந்ததும்‌ மலைத்தாள்‌. 
இருப்பினும்‌ சம்பளத்திற்காக இரண்டொரு முறை ரஞ்சன்‌ என்பவனோடு நெருங்கிப்‌ பழகி 
வந்தாள்‌. காலப்போக்கில்‌ நிறுனைத்தின்‌ செல்லம்‌, நிறுனைத்திற்த உதவும்‌ சந்தன்‌ 
ஆறியோரு லும்‌ பழகினான்‌. இவற்றையெல்லாம்‌ அறிந்த ரஞ்சன்‌ அலணை விடு 
கின்‌. 

பன்ண்‌ செல்லத்துடன்‌ நெருங்கினாள்‌. தான்‌ அவனரக்‌ காதலிப்பதாகளம்‌, 
தன்னைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளுமாறும்‌ கேட்டாள்‌. பம்பாயிலிருக்கும்‌ சந்தன்‌ அவளை. 
மிகவம்‌ விம்பினான்‌. இடையே விவ்ரம்‌ எனபணோடும்‌ பழக நேந்தது. செல்வம்‌ 
அவளை அழைத்துக்‌ கொண்டு பம்பாய்‌ சென்றபோது சந்தனின்‌ மனைவியைச்‌ 
சந்தித்தாள்‌. சந்தனின்‌ சுயரூபம்‌ நீலாவுக்குத்‌ தெரியவந்தது. மேலும்‌ பெண்கள்‌ மீது. 
சந்தனின்‌ மதிப்பீட என்னவென்பதையும்‌ தெரிந்து கொண்டாள்‌. தன்‌ எதிரகாலம்‌ குறித்து. 
செல்வத்தோடு விவாதிந்தாள்‌. சம்பளத்திற்காகவும்‌ ஆடம்பர வாழ்க்கைக்காவும்‌ தான்‌. 


செய்கிற வேலை காரணமாக நீலா தன்னைத்தானே நொந்து கொண்டாள்‌. 


த நாக 

வம்க்கையிலிருத்து வீநபு எண்ணி, செல்வத்திடம்‌ இறுதியாகத்‌ தனனை ஏற்றுக்‌ 

கொள்ளுமாறு வேண்டுகிறான்‌. செல்லம்‌ அவனை நிராகரித்ததும்‌ உண்மை நிலை 

உணர்கிறாள்‌. அதன்பிறத தன்‌ வேலையை விட்டு விலகிலிநுகிறாள்‌. ரஞ்சனை 
[1] 


அவறுடைய அலுவலகத்தில்‌ சந்தித்துப்‌ பேசுகிறாள்‌. பிறகு வேறு வேலை தேடுகிறாள்‌. 
உணவுப்பொருள்‌ விற்பனை செய்யும்‌ அந்த வேலையில்‌ மனம்‌ லயித்து சேர. 
ஒப்பு்கொள்கிறாள்‌. ரஞ்சனுபள்‌ தனக்கிருந்த பழைய உறவைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்கிறாள்‌. ரஞ்சனும்‌ நீலா மீது அனு செலுத்துகிறான்‌. 
தீவுகள்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

ரசு அுலுலைகம்‌ ஒன்றில்‌ பணியாற்றும்‌ சண்முகத்திற்க, கோபி, சீனிவாசன்‌ 
வெறிய இருமகன்களும்‌, ஜானகி என்ற மகளும்‌ உள்ளன்‌. அம்மா சுமதி ஸ்டைக்‌ 
கவனித்துக்‌ கொள்கிறாள்‌. படித்துவிட்டு வேலையில்லாமல்‌ இருக்கிறான்‌ கோபி. ஜானகி 
கல்லூரியில்‌ படிந்துக்கொண்ிருக்கிறான்‌. சீனு, ரியல்‌ எஸ்டேட்‌ தொழில்‌ செய்தும்‌, 
நகராட்சி அலுவலகத்தில்‌ வேலை செய்தும்‌ வருகிறாள்‌, 

கோபியின்‌ நண்பன்‌ வாகீசன்‌ ஒரு ஜெொக்ஸ்‌ கடை தொடங்குகிறாள்‌. கல்லூரியில்‌ 
படிக்கும்‌ வாகீரனின்‌ நங்கை வாணியைக்‌ கோபி காதலிக்கிறான்‌. ஜானகி நன்பன்‌ 
சச்சவுடன்‌ நட்பாக இருக்கிறாள்‌. சண்முகம்‌ லட்சுமி என்ற பெண்னுடன்‌ தொடர்ப 
வைத்துள்ளான்‌, லட்சுமி தன்‌ தம்பிக்கு ஜானகியைக்‌ கட்டிலைக்குமாறு. கேட்கிறாள்‌. 
பெண்கேட்டு வந்த போது. பிரச்சினை ஏற்படுகிறது. இதன்‌ காரணமாக சண்முகத்தின்‌ 
அம்மா இறந்து விடுகிறாள்‌. தொடர்ந்து சண்முகம்‌ வாய்பேச முடியாமல்‌ அவதிப்படுகிறார்‌. 
ஜானகியிடம்‌, எல்லாம்‌ உன்னால்‌ தான்‌ வந்தது என்று அற்மாவும்‌, கோரியும்‌ குற்றம்‌. 
சாட்டுகிறா்கள்‌. ந்த நிலையில்‌ தன்‌ நண்பன்‌ காலுக்கும்‌ தங்கை ஜானகியைத்‌ 
திருமனம்‌ செய்து வைத்துவிட முயலும்‌ கோபி, எப்போதும்‌ திறமணப்‌. பிரச்சனையைப்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ அம்மா ஆகியோர்‌ தொல்லை இல்லாமல்‌ இருக்குமாறு சீனு, 
ானகியை ஒரு ஹாஸ்டலில்‌ சேசக்கீறாள்‌. சச்சு - ஜானு ருவன்‌ நட்பு தொடரகிறது. 

ஜானகியின்‌ சிநேகிதி ரம்யா இடம்‌ வாங்குவது தொடர்பாகச்‌ சீனுவைர்‌ 


சந்திக்கிறாள்‌. அவள்‌ தந்தை முருகேசனுடன்‌ இடம்‌ பார்த்துப்‌ பேசி மூக்கும்‌ தருவாயில்‌ 


20 


அவாகள்‌ உறவிஸ்‌ எனத்‌ தெரியவந்ததும்‌ இருவரும்‌ ஒருவரையொருவா விரும்புவதால்‌ 
முருகேசன்‌ அவர்களுக்குத்‌ திருமணம்‌ செய்து வைக்கிறார்‌. 

ணக்சனை ஜானகி ஏற்றுக்கொள்ளததால்‌, ணணிமைக்‌ கேபக்குத்‌ திருமனம்‌ 
செய்துவைக்க மறந்துப்‌ பேசும்‌ வாகீரணல்‌ மனம்‌ உடைந்த கோம்‌ கோவைக்கு 
கேலைக்குச்‌ செல்கிறான்‌. அதன்பின்‌ நன்‌ தவறு உணர்ந்து கோபியிபம்‌ வானிலைத்‌ 
திருமனம்‌ செய்துகொள்ளுமாறு வாகீசன்‌ வேண்டுகிறான்‌. மேலும்‌, ஜாகை, ரம்யா, சீனு 
முஸரம்‌ கோபியிடம்‌ வானிக்காகப்‌ பேசுகின்றன. கோபியோ வானியைத்‌ நிரமனம்‌ 
செய்ய மறுப்பதுடஸ்‌. திருமணம்‌ செய்யவ மறுக்கிறான்‌. ஜானகி, எல்லோரும்‌ 
சஸ்லாருடனும்‌ அன்பு செலுத்தி வாழும்‌ நிலையை விரும்புபவள்‌. ஆனால்‌ மனிதாகள்‌ 
இப்படி தீவுகளாகி வாழும்‌ நிலையை என்ணீப்பார்ககிறா்‌. 

கண்ணீரால்‌ காப்போம்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

பொன்னுத்தம்பி வழக்கறிஞருக்கான உடையுடன்‌ நீதிமன்றம்‌ செல்கிறான்‌. ஆனால்‌. 
பிரஞ்சு நீதிபதி ஷீ அணியக்‌ ௬டாது என்று கூறித்‌ தண்டனை விதிக்கிறார்‌. இதனை 
எதிரத்து பிரான்ஸ்‌ நீதிமன்றத்தில்‌ வழக்குத்‌ தொடரந்து பொன்னுந்தமபி 
வெற்றிபெறுகிறான்‌. கிறித்தவர்களில்‌  பறைசாதிக்கார்களை  ஒதுக்கிவைக்கின்றனர்‌. 
உயர்சாதி கிறித்தண்கள்‌. இதைக்‌ கண்ருக்கம்‌ லவணான்‌ ஆண்டகையைக்‌ கண்டிக்கிறார்‌. 
இந்துக்களும்‌ கிறித்தவர்களும்‌ சாதி ரீதியாகர்‌. பிரிந்து கிடக்கும்‌ இழிநிலையை மாற்ற 


வேண்டும்‌ என்று பொன்னுத்தம்பி எண்ணுகின்றான்‌. பொன்னுத்தம்பியும்‌ சண்முக 


முதலியாரும்‌ இணைந்து தங்கள்‌ குறைகளைப்‌ பிரான்ஸ்‌ அரசில்‌ பேச ஒவரரம்‌ 
வரநிதியாகத்‌ தோதலில்‌ நீறுத்தி வெற்றிபெறர்‌ செய்கிறார்கள்‌. 

ஆசிரியர்கள்‌ இல்லாமை, பள்ளிகளில்‌ வசதிக்‌ குறைவு எப்ப 
காரணங்களுக்காக சப்பையா மாணவர்களைத்‌ ஜிரட்ட்‌ போராடுகிறார்‌. அப்போராட்டத்தின்‌ 
நியாயம்‌ உணைந்த பொதுமக்களும்‌ அதற்கு ஆதரவு தெரிவிக்கவே, கோரிக்கைகள்‌ 


வெற்றிபெறுகினறன. அதனைத்‌ தொடர்ந்து தொழிலாளர்‌ பிரச்சினைக்குப்‌ போராட 


2 


முயலுகிறார சப்பையா, குழந்தைத்‌ தொழிலாளர்களை அடிப்பதும்‌ தொழிலானர்களை 
மணிக்கணக்கின்றி வேலை வாங்குவதை எதிர்த்து எ்டேணி நேர கேலை உரிமையைப்‌ 
பெற்றுத்தரகிறர்‌. 

பிரிட்டிஷ்‌ அரசின்‌ பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக பாரதி புதுச்சேரி ந்து இந்தியா 
பத்திரிகை நடத்துகிறார்‌. அரவிந்தர்‌, வேச. அய்யர்‌, திலகர்‌, காந்தி ஆகியோர்‌ 


அல்வர்போது மக்களிடம்‌ பேசுமின்றனர்‌. இதற்கிடையில்‌ மணியாச்சியில்‌ வாஞ்சிநாதனல்‌ 
ஆஷ்துரை சுட்டுக்‌ கொல்லப்படுகிறார்‌. அதன்பிறகு புநர்சேரி அரசிலும்‌ கெடுபிடி 
அதிகமாகிறது. பாரதி புது்சோயை விட்டுப்‌ புறப்பட்டதும்‌ கடவூரில்‌ வைத்துக்‌ கைது 
செய்யப்படுகிறர்‌. பின்னர்‌ வவேசு அயியதும்‌ புதுலையை விட்டுப்‌ பப்படகிறா்‌ 

சப்பையா சரிசண சேவா சங்கம்‌ தொடங்கி, அதன்‌ மூலம்‌ தெருவை குந்தம்‌ 


செய்யும்‌ பணியில்‌ இளைஞரகளை ஈடுபடுத்துகிறர்‌. மனிதாகளுக்கள்‌ உயரவு, தம்வு 


இல்லை என்பதைச்‌ செயல்முறையில்‌ காட்டுகிறார்கள்‌. தமிழ்நாட்டிலும்‌ புதுச்சேரியிலும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியைத்‌ தொடங்கவேண்டும்‌; அதற்கான காலம்‌ இது: தமிழக, புதுச்சேரி 
செயல்பாடுகள்‌ இணைந்து ஒன்றுக்கு ஒன்று வழிகாட்டியும்‌ ஒன்றை ஒன்று ஆதரித்தும்‌ 


இயக்கத்தைக்‌ கட்டங்கள்‌ என்றார்‌ மூத்த தோழர்‌ சங்கா, உறக்கம்‌ ஹாத சுப்பையா, 


இருட்டையே பார்த்துக்‌ கொண்ரந்தா்‌. அப்போது, இந்த இருட்டு சாய்வதும்‌ அல்ல, 
எல்லா இரத விடியும்‌ என்ப விதி என்பதை நினைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
முதல்‌ மழைத்‌ துளி 


கதைச்‌ சுருக்கம்‌ : 

ரதி, தன்‌ தந்தை வைத்தியநாதனை கூரநாதராகக்‌ கொண்டு சங்கீதம்‌ கற்றும்‌ 
கொண்டான்‌ ஒன்றிரண்டு கச்சேரிகள்‌ செய்து புகழடைந்திகக்கம்‌ வேளையில்‌, 
வநட்சணை ஏதும்‌ இல்லமல்‌ பெண்கேட்ட களகராஜீக்குத்‌ தீகமனம்‌ செய்து 
கொருந்துவட்பா்‌ வைத்தியநாதன்‌. ஆணல்‌ கனகராஜக்கு இசையில்‌ ஆர்வமில்லை. 
குழந்தை சந்தியா பிறந்ததும்‌ பாரதீ தந்தை வீட்டிற்கு வந்தவள்‌ அங்கேயே இருந்துவிட 


சேர்ந்தது. 


2 


நள்‌ சினேகிறி லலிதாவைப்‌ பார்க்கர்‌ சென்ற இடத்தில்‌ அரவிந்தளைர்‌ 


சந்தித்தாள்‌ பாரதி. அவளின்‌ 


சப்‌ புலமையை ஏற்களவே அறிந்திருந்த அரவீந்தன்‌ 
அவளைப்‌ பாடுமாறு தூண்டுகிறான்‌. இதற்காகத்‌ தன்‌ நிறுவன ஆண்டு விழாவில்‌ பாட 
சய்பபுத்‌ தருகிறான்‌. தொடரந்து அரவிந்தணல்‌ பல இடங்களில்‌ வாய்ப்புக்‌ 
கிடைக்கபெற்றுப்‌ பாடுகிறான்‌. அரவிந்தன்‌ ஒற்பாப்டல்‌ சஙகப்பாடல்களைப்‌ பாடி 
ஏலிநாடாக்களாக வெளியிடுகிறான்‌. இது கனகராஜிக்கப்‌ பிரக்களில்லை. ஆணல்‌ 
சினிமாவில்‌ பாடுமாறு வற்பறுந்துகினறான்‌. மேலும்‌ அரவிந்தனிடம்‌ ஒரு சட்ட விரோத 
செயலுக்குச்‌ சிபாரிசு செய்யச்‌ சொல்லுகிறான்‌. அதற்கு பாரதி உடன்படவில்லை. 
அதனால்‌ கனகராஜ்‌ விவாகரத்து நோட்டீஸ்‌ அனுப்புகிறான்‌. 

இதற்கிடையில்‌ அமரிக்கா, கனடா முதலான நாடுகளில்‌ பாடுகிற வாய்ப்புக்‌ 
கிடைக்கிறது. அரவிந்தன்‌ செய்த முயற்சியால்‌ அவள்‌ மூன்றுமாதப்‌ பயணமாக 
அமரிக்கா சென்று பாடுகிறாள்‌. அந்த அனுபவத்தைத்‌ நன்‌ நன்பா அரவிந்ததுக்குக்‌ 
கடிதம்‌ எழுதித்‌ தெரிவிக்கிறாள்‌ பாரதி. அதனைப்‌ படித்த அரவிந்தன்‌, தெளிவான. 
மனநிலையோடு, நிமலமான வானத்தை ரசித்துக்கொண்டிரக்கிறாள்‌. 


சுகபோகத்‌ தீவுகள்‌ 
கதைச்‌ சுருக்கம்‌ : 


உத்தாபானையத்தைச்‌ சேர்த்த கிருஷ்ணமூர்த்தி எம்ஏ, பயின்றவன்‌. சென்னையில்‌ 
அரசியல்‌ பீரமுகராகத்‌ திகழும்‌ தன்‌ மாமா தென்வ நாயகத்திடம்‌ வேலை கேட்ட 
வருகிறான்‌. அவ்‌ அவனை உதவியாளனாக வைத்துக்கோள்கிறார்‌. அவலுடைய அறிவுக்‌ 
சர்மையைத்‌ தன்‌ அரசியல்‌ லாபத்திற்கப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறார்‌. அந்திய நாட்டுக்‌ 
கம்பெனி ஒன்றிற்காக விவசாய நிலங்களை மிகக்‌ குறைந்த விலைக்கு வாங்கித்‌ தும்‌ 
கிருஷ்ணமூர்த்தியை முதல்வரும்‌ பாராட்டுகிற. மன்னன்‌ நடிகை கோகிலாவும்‌ இந்த 
அரசியல்‌ கொள்ளையில்‌ ஒரு முக்கியப்‌ பங்கு லகிக்கிறாள்‌. அவளுடைய மகள்‌ 
விறோஜினி நாட்டின்‌ அரசியல்‌ பொருணதாரம்‌ குறித்து ஆய்வு செய்து வருகிறாள்‌. 


விநோதினிக்கும்‌ கிருஷ்ணூர்த்திக்கும்‌ நட்பு ஏற்படுகிறது. 


ES} 


ஒருகட்டத்தில்‌ கிருவ்ணமூர்த்ியைக்‌ கட்சியின்‌ துணைப்‌ பொதுச்‌ செயலாளராக 
நியமிக்கிறார்‌ முதல்வர்‌. தெய்வநாயகம்‌ ஏங்கட்டப்படுகிறார்‌. கிருஷ்ணமூர்த்தி மூதல்வின்‌ 
வலதுகரமாகவும்‌ ஆலோசகராகவும்‌ இருக்கிறார்‌. மாவட்டச்‌ செயண்‌, மந்திரிப்‌ 
பதலிகளுக்குக்‌ கிருஷ்ணமூர்த்தியே ஆட்களைத்‌ தேர்வு செய்யும்‌ அளவிற்குச்‌ 


செலணாக்குக்‌ ௬டுகிறது. தெய்வநாயகம்‌ ீட்டில்‌ ரெய்டு நடக்கிறது. கோகிலாவும்‌ 


ஒரங்கட்டரபடுகிறாஸ்‌. தெற்கிடையில்‌ கோகிலா ன்‌ சண போட்டு விட்டு விஜோதினி 
டெல்லி செல்கிறாள்‌. முதல்வருடன்‌ டெல்லி சென்றிருந்த கிருஷ்ணமூர்த்தி, 
விநோதினியிடம்‌ தன்‌ காதலைச்‌ சொல்லுகிறான்‌. அதற்கு விநோதினி சொந்தம்‌ காலில்‌ 
இன்று உழைக்கும்‌ போது உங்கள்‌ அருகில்‌ இருப்பேன்‌ என்று சத்தியம்‌ செய்கிறாள்‌. தன்‌ 
சொந்த ஊருக்குச்‌ சென்று தாய்‌, தந்தை, தங்கை முதலானோரைச்‌ சந்திக்கிறான்‌. 
அரசியலில்‌ ஊழல்‌ செய்து சம்பாதித்த பணத்தில்‌ எறுவும்‌ வங்கி வராதே என்று 
கனிடிக்கிறாா தந்தை. மிகுந்த மனத்‌ நடுமாற்றம்‌ அடைகிறான்‌ கிருஷ்ணமாத். 
கன்னியாகுமரியில்‌ வநோதினீக்கு ஆசிரியப்பணி கிடைக்கிறது. அங்கு பிலோமினா 
என்பவரைச்‌ சந்திக்கிறாள்‌. தன்‌ காதலன்‌ கிருஷ்ணமூர்த்தியின்‌ நிலையைக்‌ கறி அவரை. 
எப்பட திருத்துவது என்று வனவதிறாள்‌. அதற்குப்‌ பீலோமிணா நீயும்‌ அரசியலில்‌ இறங்கு. 
அப்போது கிருஷ்ணமூர்த்தி அரசியலை விட்டு விலகிவிரவார்‌ என்று ஆனேசனை 
கூறுகிறாள்‌. அதனையேற்று விநோதினி, கட்சியின்‌ மகளிர்‌ அணித்‌ தலைவியாகப்‌. 
பொழுப்பேற்கிறாள்‌. அது கண்டு கிருஷ்ணமூர்த்தி கலக்கமடைகிறான்‌. அவளின்‌ தொடர்‌ 
நடவடிக்கை கிருஷ்வமரத்திக்கு அச்சத்தைத்‌ தருகிறது. அது. குறித்து இருவரும்‌ 
விவாதிக்கும்‌ போது, நீங்கள்‌ அரசியலை விட்டு விலகினால்‌ நானும்‌ விலகீவிருக்றேன்‌ 
என்று விநோதினி கூறுகிறாள்‌. இருவரும்‌ நன்கு ஆலேமித்து முடிவெடுக்கின்றன்‌. 
கன்னியாகுமரியில்‌ இரண்டுபேரும்‌ ஆசிரிய/களாகப்‌ பணியாற்றுகின்றனர்‌. பணம்‌, அந்தஸ்து. 


இல்லாவிட்டாலும்‌ மன அமைதி முழுவதுமாக இருக்கிறது என்ற மனநிலையோ! 


கிருஷ்ணமூர்த்தி விநோதிலியுடள்‌ வா்கிறாள்‌. 


2 


காதலெனும்‌ ஏணியிலே 
கதைச்‌ சுருக்கம்‌ : 


சென்னையிலுள்ள பீர்பல ஜே.ஹே விளம்பரக்‌ கம்பெனியில்‌ லேலைபார்த்தன்‌ சேது. 
குமாரும்‌ சுமித்ராவும்‌, சகோதர நிறுவனமொன்றில்‌ ரேகா பணியாற்றி வந்தாள்‌. மிகச்‌ 
சிறந்த திறமைசாலியான சேதுவை. சுமித்ரா காதலிக்கிறாள்‌. ரேகோ சேதுவைத்‌ தனியாக 


விளம்பர நிறுவனம்‌ தொடங்குமாறு யோசனை கூறுகிறாள்‌. சேது ஏடஸட்‌ என்ற புதிய 


நிறுனைம்‌ தொடங்குகிறான்‌. நீறுவன வளர்ச்சியில்‌ சுமித்ராவும்‌ ரேகாவும்‌ துணையாக 
இருக்கிறர்கள்‌. சுமித்ரா சேலுவைக்‌ காதலித்தாலும்‌ சேது. ரேகவைக்‌ காதலிக்கிறான்‌. 
இருப்பினும்‌ ரோகாவிற்குத்‌ திருமண பந்தத்தில்‌ இணைய விருப்பமில்லை. அவள்‌ தன்‌ 
சித்தப்பாவுடன்‌ சேர்ந்து ஆயத்த ஆடை ஏற்றுமதி நீறுவனம்‌ ஒன்றைத்‌ தொடங்குகிறாள்‌. 
அதல்‌ அக்கடி சேதுவைய்‌ பார்க்க முடியவில்லை 

சேது தன்‌ வீறப்பத்தை ரோகவிடம்‌ கூறியும்‌, ரேகா தனக்கு அதில்‌ விருப்பமில்லை. 
என்று மறுத்தவிடுகிறாள்‌. தன்‌ நெருங்கிய சிதேகிதியான சுமித்ரவின்‌ காதலை 
வாழவைக்க சேதுவிடம்‌ பேசிச்‌ சம்மதிக்க வைக்கிறாள்‌, இதற்கிடையில்‌ டோக்கியோவில்‌. 
விளம்பர நிறுவன மாநாட்டில்‌ கலந்து கொள்லதற்காகச்‌ சேதம்‌, சுமித்ராவும்‌ 
புறப்படுகிறார்கள்‌. சுமித்ராவின்‌ அம்மா, அப்பா ஆகியோருடன்‌ ரேகாவும்‌ விமான நிலையம்‌. 
வரை வந்து வாழ்த்தி வழியவப்புகினறண்‌. கணவனைப்‌ பிரிந்து தன்‌ நிறுனைத்தில்‌ 
வேலை பார்க்கும்‌ பேண்ணொருத்தியின்‌ மகள்‌, மருத்துவம்‌ படுக்க வேண்டும்‌ என்ற நன்‌ 
ஆசையை வெளியிட, அறற்கு நான்‌ இருக்கிறேன்‌, நீ மருத்துவம்‌ படி என்று அந்தக்‌ 
குழந்தை அனுஷாவை அணைத்துக்‌ கொண்டு ரேகா ஆறுதல்‌ கூறுகிறாள்‌. 

நேசம்‌ மறப்பதில்லை 

பிரெஞ்சு இளைஞனான தாவீது தன்‌ மூதாதையர்கள்‌ குடியிருந்த பாணடிச்சேரிக்கு. 

வருகிறான்‌. அங்கு சந்தனம்‌ மாமி வீட்டில்‌ தங்குகின்றான்‌. அவன்‌ வெளிநாட்டுப்‌ பழக்கம்‌ 


உடையவன்‌, இந்தியக்‌ கலாசாரத்தைப்‌ பெரிதும்‌ விரும்புபவன்‌. சந்தனம்‌ மாமியிடம்‌ 


ES} 


தாவீது இவள்‌ யார்‌? என்று கேட்டாள்‌. அப்போது இவள்‌ நம்‌ வீட்டில்‌ வேலை பார்க்கும்‌ 
வேலைக்காரி வள்ளி என்று கூறிணள்‌. வள்ளியைம்‌ பார்த்த கணத்திலேயே அவள்‌ மீது 
காதல்‌ தொண்டனாக மாறுகின்றான்‌ தானது சந்தனம்‌ மாமியோ, உள்‌ 
பழக்கவழக்கத்துக்கு மாறாவைள்‌ என்று ௬ற, தாலிதோ வள்ளியின்‌ அழகைக்‌ 
காதலிக்கவில்லை அவளின்‌ அன்பையே காதலிக்கிறேன்‌ என்றான்‌. சந்தன மாமி 
வள்ளியின்‌ மாமன்‌ ஒரு கூரகரன்‌; அவன்‌ உன்‌ திருமணந்திற்தர்‌ சம்மறிக்கமாப்டான்‌ 
என்றாள்‌. நாட்கள்‌ உருண்டு ஒட தாவீது வெளிநாட்டுக்குச்‌ செல்கிறான்‌. சந்தனம்‌ மாமி 
ஸடடு வேலையிலிதந்து வள்ளியை நிறுத்துகிறாள்‌. திரும்பவும்‌ இந்தியாவிற்கு வருகிறான்‌, 
அவளுக்குத்‌ திருமனம்‌ ஆகிவிட்டது: வேலையை விட்டு நிறுத்திவிட்டேன்‌ என்கிறாள்‌. 


தாவீது அவளை மறக்க முடியாமல்‌ பல இடங்களில்‌ தேுகின்றான்‌. கடைசியில்‌ 


ுறிய்சிப்பாடி என்னும்‌ ஊரில்‌ வள்ளி இருப்பதாகத்‌ தகவல்‌ கிடைக்கிறது. ஒறநாள்‌ 
உடல நலம்‌ முழுவதும்‌ கூன்றிப்போய்‌ அவன்‌ இறக்கும்‌ தநணயில்‌ கூட வள்ளியை. 
மறத்தாமல்‌ இருக்கின்றாள்‌. அவன்‌ இல்ஸூகை வீட்டு மறைந்தாலும்‌ வள்ளியின்‌ மது 
அலன்‌ கொண்ட நேசம்‌ மறையவில்லை. 
நானும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

சதாசிவம்‌ - நீலாவதி தம்பதியரின்‌ ஒரே மகள்‌ வைகறை. அமேரிக்காவில்‌ 
கேவையார்க்கும்‌ நன்‌ ஊனரச்‌ சார்ந்த சந்தீரனுக்குத்‌ தன்‌ மகளை நீச்சயம்‌ செய்றா. 
ஆனல்‌ வைகறை பழம்பஞ்சாங்கர்‌ சிந்தனைகளை  உதறிலிட்டம்‌ புதுமையாக 
சிந்திப்பவன்‌. னவே சந்திரனோடு பழகிப்‌ பிறது முடிவு செய்யலாம்‌ ஊத்‌ 
திமாளிக்கிறாள்‌. 

காதலித்துத்‌ கமனம்‌ செய்த பாரதி, ஒரு குழந்தைக்குப்‌ பிறகு தன்‌ கவைளை 
விவகாரத்து செய்து விடுகிறாள்‌. காலப்போக்கில்‌ கால்‌ ஊனமான ராபர்ட்‌ எ்பனரத்‌ 
நிரமணம்‌ செய்து கொள்கிறாள்‌. இந்த்‌ திரமனதைதைக்‌ கடுமையாக விமாரிக்கும்‌ 


சந்திரன்‌ குறித்து மேலும்‌ சிந்திக்கிறாள்‌. இறுதியில்‌ பாரதி மூலமாகத்‌ தள்‌ 


2 


பெற்றோருக்கும்‌ தான்‌ நேரடியாகச்‌ சந்திரனுக்கும்‌ திருமணத்தை நிறுத்திவிடும்‌ செய்தியை 
அறிவிக்கிறாள்‌. தன்‌ மாமியிடம்‌ நேரடியாகப்‌ பேசி மன்னிப்புக்‌ கோருகிறாள்‌. அப்பா, 
அம்மாவிடம்‌ மன்னிப்பை வேண்டுகிறாள்‌. 

ஒருவாரம்‌ விடுமுறை எடுத்துக்கொண்டு தன்னைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கத்‌ 


தொடங்குகிறாள்‌. இடையில்‌ அரசு - வைகறை 


வருக்கும்‌ திருமணம்‌ செய்து வைக்க 
முயல்மிறாள்‌ பாரதி. இருவருமே ஏற்கவில்லை. சந்திரனுக்கு வேறோரு பெண்ணுடன்‌ 
திருமணம்‌ நீச்சயிக்கப்படுகிறது. திருமணத்திற்கு அரசும்‌ வைகறையும்‌ செல்கிறார்கள்‌. 
மண்டபத்தில்‌ சந்திரனின்‌ அம்மா இருவரையும்‌ தவறாகத்‌ தொடர்புபடுத்தி 
அவமானப்படுத்துகிறாள்‌. வீறுதிரம்பிய வைகறை மறுநாள்‌ காலையில்‌ புத்தாண்டு 
வாழ்த்துகளைத்‌ தெரிவிக்க அரசு வீட்டிற்குச்‌ செல்கிறாள்‌. தன்னை முழுவதுமாகப்‌ 
பரீந்துகொண்ட அரசுவைத்‌ தன்‌ வழக்கைத்‌ துணையாக ஏற்பதே சரி என்று 
மூடிவெடுத்துத்‌ தெரிவிக்கிறாள்‌ வைகறை. அதனை அரசு மனப்பூர்வமாக ஏற்றுக்‌ 
கொள்கிறான்‌. தம்‌ சுயத்தை இழக்கவிரும்பாத சிந்தணாவாதிகள்‌ இருவரும்‌ ஒன்றினைந்து. 
கொண்டனர்‌, 


பிறந்த இடம்‌ நோக்கி 
கதைச்‌ சுருக்கம்‌ : 


கரண்டுகாரர்‌ எனப்படும்‌ சுந்தரேசன்‌ மாமா மாமிக்கு ஒரே மகள்‌ பாக்கிய 
வெட்சுமி, பாகீ எனச்‌ செல்ப்‌ பெயர, கயிலாசமாமர, வைத்தியநாதலுக்கு அந்த வீட்டில்‌ 
வாடகைக்கு வீடபார்த்துத்‌ தருகிறார்‌, வைத்தியநாதன்‌ கல்லூரியில்‌ படிப்பவன்‌. 
அவனுக்குப்‌ பாக்கியலெட்சுமி மேல்‌ அள்பு ஏற்படுகிறது. மாமாவும்‌ மாமியும்‌ வைத்தியுடன்‌ 
சகஜமாகப்‌ பழகுகின்றனர்‌. திடீரென்று சந்தரேசனின்‌ மின்வாரிய அலுவலகத்திற்கு 
கரசராக டேவிட்‌ முத்தையா வருகிறான்‌. அவருக்குச்‌ சுந்தரேசன்‌ தன்‌ ஸ்ட 
மாடிகறையை ஒதுக்கிக்‌ கொடுத்து, அவனைத்‌ தன்‌ ஊ்டின்‌ விருந்தாளியாகளே 


வைத்துக்கொள்கிறார்‌. 


Ey} 


நலல வேலையீலிருக்கும்‌ டேவிட்‌ முத்தையாவைப்‌ பாக்‌ காதலிக்கிறாள்‌. 
இதுகுறித்து அவருடன்‌ நேரில்‌ பேசாமல்‌  வைத்தியநாதனிடம்‌ கடிதம்‌ மூலம்‌ 
தெரிவிக்கிறாள்‌. டேவிட்டிடம்‌ பேசி, திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யச்‌ சொல்கிறாள்‌. 
வைத்தியநாதனும்‌ டேவிட்‌ முந்தையாலிடம்‌ இதுபற்றிப்‌ பேசுகிறான்‌. அதற்கு அவ்‌, 
தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச்‌ சர்ந்தவன்‌. நான்‌ மேலே வந்து விட்டேன்‌, என்‌ 
உறவுக்காரர்களையம்‌, சாறையும்‌ மேலே கொண்டு வருவதற்குக்‌ கைகொடுக்க 
கண்டும்‌. அதை விடத்தும்‌ பாகீயைக்‌ கல்யாணம்‌ செய்தால்‌, நான்‌ என்‌ உறவுகளையும்‌, 


என்‌ உறவகள்‌ என்னையும்‌ 


மக்க வே்யிரக்கம்‌. எனவே நான்‌ பாகக்‌ 
பொருத்தமானவன்‌. இல்லை என்று பதில்‌ சொல்கிறார்‌. அவ்‌ உயந்த பதவிக்கு 
வந்தபிறகும்‌ அவருடைய பிறந்த இடத்தைப்‌ பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பார்க்கும்‌ நற்கணத்தை. 
வைத்றியநாதன்‌ பெருமையாகம்‌ பார்க்கிறாள்‌. 
எனக்குள்‌ இருப்பவள்‌ 

கதைச்‌ சுருக்கம்‌ : 

கிருஷ்ணமூர்த்தி ஹேமா தம்பதியருக்கு இரு பிள்ளைகள்‌. மூத்தவன்‌ ஹரீளம்‌; 
பதினொன்றாம்‌ வதப்புப்‌ பர்கிறான்‌. வத்சலா ஆறாம்‌ வகப்பப்‌ பரக்கிறான்‌. 
கிருஷ்ணமரத்தியோடு வேலை பார்ப்பண்கள்‌ ரமாபாய்‌, சுஜாதா, சுதா ஆகியோர்‌ 
கநிஜேசன்‌ கடவன்‌ சிற்பங்களைச்‌ செய்து தரும்‌ சிறி. நாற்பது வயதைத்‌ 
தாண்டியிருக்கும்‌ கிருஷ்ணமூர்த்திக்குக்‌ குண்டாகவும்‌, சுத்தமில்லாமலும்‌ மாறிவிட தன்‌ 
மனைவி மீது. வெறுப்பு ஏற்படுகிறது. இளமையாகவும்‌ தன்லேகத்திற்க. ஈடுகொடுக்கும்‌ 
வகையில்‌ இருக்கும்‌ தன்‌ அலுவலகத்‌ தோமி சுஜாதாவிடம்‌ ஈர்ப்பு ஏற்படுகிறது. 


நாளடைவில்‌ சுஜாதாவும்‌ மூந்தியை விரும்புகிறாள்‌ 


நனை ஹேமாவிடம்‌ 
சொல்லிவிடுமாறு கூறுகிறாள்‌. ஒருநாள்‌ கிருஷ்ணமூர்த்தி ஹேமாவிடம்‌, தனக்கும்‌ 
சுஜூதாவுக்கும்‌ இடையே உள்ள உறவைப்‌ பற்றிக்‌ கூறுகிறான்‌. கோபித்துக்‌ கொண்டு 


பிள்ளைகளோடு அம்மா வீட்டிற்குச்‌ செல்கிறாள்‌. 


2 


தன்‌ ந்தை கூறிய செய்திகளை அசைபோட்டப்‌ பாத்த ஹேமா குழந்தைகளோடு 
வீடிற்கு வந்து வீடுகிறாள்‌. பிள்ண்‌ சுஜாதாவோடு போனில்‌ பேசி விட்ரற்கு வரச்‌ 
சொல்கிறாள்‌. சுழூதானும்‌ இனிப்புகளை ஊங்கிக்‌ கொண்டு ஸ்டிற்த வறகிறாள்‌ 
இருவரும்‌ மிக நெருக்கமாகப்‌ பேசிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்ட கிருஷ்ணமுர்த்தி அதிர்ச்சி 
அடைகிறான்‌, சமைப்பதற்கக்‌ காய்கறி ங்கி வருகிறேன்‌; அதற்தள்‌ புறப்பட்டு விடாதே, 
இன்று உ னக்கர்‌ சாப்பாடு இங்குதான்‌. இன்று மட்டும இனி எபோதும்‌ இங்குதான்‌ 
என்று ஹேமா ௬றிவிட்டுர்‌ செல்வதைச்‌ சுஜாதா பார்த்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 


தொகுப்புரை : 


மக்கள்‌ சமுதாயத்தின்‌ அடிப்படையில்‌ தோன்றும்‌ இலக்கியங்கள்‌ மனித. 
சமுதாயத்திற்கும்‌ குறிக்கோளை எடுத்தியம்பிப்‌ பயண்படத்தக்க வகையில்‌ அமைகின்றன. 


மேலை நாட்டில்‌ தோன்றிய புதின இலக்கியம்‌, ஆங்கிலக்‌ கல்வியின்‌ தாக்கத்தால்‌ 


நம்தாப்டலும்‌ காலுன்றியுள்ளது. இப்புதிய இலக்கிய வகை, வம்க்கையைப்‌ படம்பிழத்துக்‌. 
கூட்டும்‌ வகையில்‌ அமைவறோடு, சமுதாய்தின்‌ குறைகளைச்‌ சுட்டிக்காட்டி அவற்றைத்‌ 
திருத்தும்‌ வகையிலும்‌ அமைகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த புதின இலக்கியம்‌, 
பதனம்‌, குறும்புதினம்‌ என இருவகையில்‌ படைக்கப்படுகிறது. ஆய்விற்கு 
எறித்துக்கொண்டூள்ள படைப்பாசிரியர்‌ பரபஞ்சனும்‌ இவ்விரு வகையிலும்‌ நன்‌ 
படைப்புகளைப்‌ படைத்துள்ளர்‌. 

புதினம்‌, குறும்புதினம்‌ கூறித்த வரையறை ஆய்வில்‌ எடுத்துக்காட்ட பெற்றுள்ளது. 
புதின ஆரிரியர்‌ பிரபஞ்சனீன்‌ வரனும்‌ பணியும்‌ ஆய்வில்‌ புஸப்படத்தப்பெற்றுள்ளன. 
ஆற்லற்கு எடுத்துக்கொண்டூள்ள புதினங்களின்‌ கதைச்‌ சருக்கம்‌ அறிமுகநிலையில்‌ 


சட்டப்பெற்றுள்ளது. 


2 


சான்றெண்‌ விளக்கம்‌ 
1 ச. முடுகேோசன்‌, ௧.௦௯. தென்னரசு புதினங்கள்‌ - ஆய்வ, ப32 


2. இராதாகிருட்டினன்‌, சில புதினங்கள்‌ சில பார்வைகள்‌, ப 14 


30 


இயல்‌ - 2 
பிரபஞ்சனின்‌ புதின உத்திகள்‌ வழி உணர்த்தப்படும்‌ சமூகம்‌ 
முன்னுரை 
வம்வற்கு ஸிந்துக்கொண்ட பிரபஞ்சனின்‌ புதினங்கள்‌ வரனறு, சமுகம்‌ ஆகிய 
வதைமையில்‌ அமைகின்றன. இத்தகைய வகைமையில்‌ அடங்கும்‌ புதின இலக்கியம்‌ பல 
கூறுகளைக்‌ கொண்டது. அவற்றுள்‌ உத்தீயும்‌ ஒன்றாகும்‌. பிரபஞ்சன்‌ பதினங்களில்‌ 


சமூகத்தை வெளிப்படுத்துமாறு அமையும்‌ உத்திகளை வோய்வதாக இல்லியல்‌ 


அமைகின்றது. 
உத்தியின்‌ நோக்கம்‌ : 


இலக்கியத்தில்‌ பயின்று வரும்‌ உத்திகளில்‌ பொருட்கு 


டம்பெறுவதோடு 
ஏதேனும்‌ ஒரு நோக்கம்‌ அமைந்திருக்கும்‌, “படைப்பாளன்‌ ஏதேனும்‌ ஒரு நோக்கம்‌ கறிந்து. 


ஒருசொல்‌, தொடர்‌, பொருண்மை, கருத்து, பொருள்‌, உணர்வ, பாத்திரம்‌, செயல்‌, 


நிகழச்சி, இடம்‌, காலம்‌, கனவு, கதம்‌, வணனை, விளக்கம்‌, ஆடல்‌, 
நிறம்‌ என ஏதாவது. ஒன்றினைக்‌ கையாளும்போது. அதில்‌ உத்தி காணப்பறுகிறது." 
இதன்மூலம்‌ செய்தியினை வெளிப்படுத்தக்‌ கையாளும்‌ நணுக்கக்‌ கறு எற 
அடிப்படையில்‌ உத்தியின்‌ நோக்கம்‌ வெளியிட என்பதை அறிய இயலுகிறது. புதின 
இலக்கியத்‌ கூறுகளுள்‌ முக்கிய இடத்தைப்‌ பெற்றுள்ள உத்தி பல்வேறு வகைகளைக்‌ 
சகொண்டமைகிறது. 
உத்தி வகைகள்‌ : 

இலக்கியப்‌ படைப்புகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ பொதுவாளவை என்றும்‌, குறிப்பிட்ட 
இலக்கியங்களுக்கு மட்டும்‌ உரியவை எனவும்‌ பலநிலைகளில்‌ உத்திகள்‌ அமைகின்றன. 
ஒலி உத்தி, சொல்‌ உத்தி, தொடர்‌ உத்தி, பொருள்‌ உந்தி, கற்று உத்தி, வெளியீட்ட 
உத்தி, அணி உந்தி வடிவ உத்தி, அமைப்பு உத்தி, நடை உத்தி, நோக்குநிலை. 
உத்தி, ணப்பல வகைகணக உத்தி விரிகின்றது. புதின இலக்கியத்தில்‌ பொதுவாகத்‌ 
தொடக்கம்‌, மூடின, நோக்குநிலை, பின்னோக்கு, முன்னோக்கு, உச்சத்தைத்‌ தொடரும்‌ 

a1 


அழுந்த நீக்க உத்தி, வெளியீட்டு உத்தி, கடித உத்தி, தொகையுரை, காட்சி, நனையும்‌ 
காட்சி, காஸைனரைவு உத்தி போன்றவை இடம்பெறுவதுண்டு. பிரபஞ்சன்‌ பதினங்களில்‌ 


இத்தகைய உத்திகள்‌ இடம்பெற்றிரப்பினும்‌, அவற்றுள்‌ சமூகத்தை வெளீப்பநுத்தக்‌ கஷய 


௧௫, கதைப்பின்னல்‌ உத்திகள்‌, நோக்குநிலை உத்தி, வெளியீட்டு ௨ 


ிகளான 
குறியீட்தே நலைப்பு, வருணனை, அணி உத்திகளான உலமை, உருவகம்‌, நடை உத்தி 
முதலான உத்திகள்‌ கறிபாகச்‌ சட்டத்தக்கள. ஆய்விற்கு எத்துக்கொண்ட புதின 
ஆசிரியரான பீர்பஞ்சன்‌, கதைப்போக்கிற்காகளும்‌, தன்‌ கருத்தை வெளியிடுவதற்காகவும்‌ 
இல்லற பல உத்திகளைக்‌ கையாண்டுரப்பது. புதினத்திற்றர்‌ சிறப்புச்‌ சே்ப்பதோடு 
சமூகத்தை வெளிப்படுத்தவும்‌ செய்கிறு. 
கரு: 

புதின இலக்கியத்தில்‌ ௧௫ என்பது மிகவும்‌ இன்றியமையாத கூறாகும்‌. ஒர 
புதினத்தின்‌ கமலைப்‌ பொறுத்தே அப்புதினம்‌ சிறப்படைகிறது. கதையின்‌ மையக்‌ 
கறத்தைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தும்‌ கலைச்‌ சொல்லே 'கர' ணன அறியப்படுகிறது. 


கதையமைப்பைக்‌ கொண்டு ௧௫ ப 


வகைகளாக வளச்சி அடைந்துள்ளது. 
“பொதுணகக்‌ கதைக்‌ கருவினைப்‌ பருப்பொருள்கரு, தனிமவிதச்‌ சிந்தனைக்கு, 
சமூகக்கரு, உளவியல்கரு, இறையியல்கரு என்று பகுத்துக்‌ கொள்ளனம்‌'' 


என்னும்‌ கருத்து இங்குச்‌ சிந்திக்கத்தக்கது. ஆய்வு. மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ 
அமையும்‌ கதைக்கரு சிறப்பாக? சட்டந்தக்கது. இவற்றுள்‌ மானுடம்‌ வெல்லும்‌, வானம்‌ 
வரப்படும்‌ ஆகிய இரணை புதினங்களும்‌ பகுப்பொருள்‌ கருவினைக்‌ கொடைவையாகம்‌ 
படைக்கப்பட்டூள்ளை. 
“பருப்பொருள்‌ ௧௫ என்பது ஒரு திட்டம்‌ பற்றியோ, செய்தி பற்றியோ, குறிப்பிட்ட 
ஒரு பழக்கம்‌ பற்றியோ விளக்கம்‌ தருதல்‌ வேண்டி மேற்‌ கொள்ளப்படும்‌ 
படைப்புகளுக்கு அடிப்படையாகும்‌"? 


என்னும்‌ கற்று பருப்பொருள்‌ கருவினை விளக்குவதாக அடை 


52 


சற்றேறக்குறைய இருநூற்று என்பத்தோரு ஆண்டுகள்‌, புதுச்சேரி பீரஞ்சியாகளுக்க 


அடிமைப்பட்டிருந்தது. அந்த 


$மைத்தனத்தையும்‌, அதனால்‌ மக்கள்‌ அடைந்த 


அலலங்களையும்‌, அதனை எதிர்த்து நடந்த விடுதலைப்‌ போரையும்‌ ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌ 
இக்காலத்‌ தலையுறைக்குச்‌ சொல்ல விரும்பினார்‌. புதுச்சோரக்குக்‌ கண்ணாக 1735 ஆம்‌ 


வரை புதுச்சேரியில்‌ 


ஆண்டு துய்மா வந்தது முதல்‌ ஏழாண்டுகள்‌ பணியிலிருந்த 


நடைபெற்ற நிகழ்ததளே “மானுடம்‌ வெல்லும்‌” என்னும்‌ புதினமாகும்‌. இதனை ஆரிரியரே 


முன்லுரையில்‌, 
“ஆனந்தரங்கம்‌ பிள்ளை அரசியல்‌ முக்கியத்துவம்‌ பெறுத்தொடங்கின காலமும்‌ 
இதுதான்‌, இக்கால கட்டத்து உழைக்கும்‌ மக்களது, நிலச்சுவான்நாரர்களது, 
அதிகளிகளினது, நாசிகளினது. வாழ்வு எங்கனம்‌ இருந்தது. என்கிற கலாயர்வமான 
இலக்கிய ரீதியான விமர்சனமே இப்புதினம்‌' 


ம்‌ கொள்ளத்‌ 


என்று கூறிப்பப்டருப்பது, இப்புதினத்தைப்‌ பரு்பொருள்கருப்‌. புதின 
நுணை செய்கிறது. 

பதினெட்டாம்‌ நூற்றாணடுக்கால ஊலாந்று நாவல்‌ முயற்சியில்‌ ஊனம்‌ வரப்படும்‌ 
என்‌ இரண்டாவது நாவலாகும்‌ என்று ஆசிரிய! பிரபஞ்சன்‌ தம்‌ முன்னுரையில்‌ 
கமித்துள்ளார்‌, இரணட நூற்றானிடுகளுக்கு முந்தைய மனிதாகள்‌ எப்படிச்‌ சிந்தித்தார்கள்‌, 
செயல்பட்டார்கள்‌ என்பதை இந்தத்‌ நலைமுறைக்கச்‌ சொல்வதே ஆசிரியரின்‌ 
விருப்பமாகத்‌ தெரிகிறது. 

நடந்ததைத்‌ திரும்பிப்‌ பார்ப்பது மட்டும்‌ வரலாறு அல்லவே. நடந்த நிகழ்ச்சிகளை 

இக்கால மனிதர்கள்‌, என்‌ காலத்து மனிதாகளிடமும்‌ பேசுவதற்கு நிறைய 

வைத்திருக்கிறார்கள்‌, அவர்களின்‌ மொழி எனக்குக்‌ கைவந்திருக்கிறது. ஆகவே, 

இந்தத்‌ தலைமுறைக்கு அதைச்‌ சொல்ல எனக்கு ஏற்பட்ட விருப்பமே இந்தக்‌ 

'கதையாயிற்று”? 


என்று ஆசிரியர்‌, (வானம்‌ வரப்படும்‌! புதின முன்றுரையில்‌ குறிப்பிட்டார்‌. இரு 


நூற்றான்டுகளுக்கு முந்தைய மக்கள்‌ வரலாற்றைக்‌ ௬ூறுவதால்‌, ஏதேனும்‌ ஒரு செய்தி 


33 


பற்றி விளக்கம்‌ தநதல்‌ வேண்டி மேற்கொள்ளபட்டிருக்கும்‌ இப்படைப்பைப்‌ பருப்பொருள்‌ 
கரம்‌ புதினமாகக்‌ கொள்வதே பொருத்தமுடையது. 
ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களுள்‌ தீயிலே வளர்சோதி, நலநதி, தீவுகள்‌, 


கண்ணீரால்‌ காப்போம்‌, முதல்‌ மழைத்‌ 


ளி, சுகபோகத்‌ தீவுகள்‌, காதலேனும்‌ ஏணியிலே, 


ம்‌ மறப்பதில்லை, நானும்‌ 


5 நானும்‌ நீயும்‌ நீயும்‌ ஆகிய ஒன்பது. புதினங்களும்‌, பிறந்த 


இடம்‌ நேக்கி என்ற கறும்புதிமும்‌ சமூகக்கர (தினங்களாக அமைந்துள்ள. 
'தமிழில்‌ சமூகச்‌ செய்திகள்‌ இடம்பெறும்‌ புதினங்கள்‌ உள்ளன. ஆணால்‌ 
சமூகத்தினை, சமுகநிலைலயை, சமூகப்‌ பழக்கங்களையே மையமாகக்‌ கொள்ளும்‌ 
புதினங்கள்‌ வெளிவருவது அரிது. இவ்வகைப்‌ புதினத்தில்‌ கதைமாந்து வழியே 
சமூகம்‌, சமுகந்தன்மை ஆகியன உனர்த்தப்பெறும்‌, நிகழ்ச்சிகளின்‌ வழியே 
சமுகப்போக்கு உணர்த்தப்பெும்‌; சமூகவியல்‌ உணர்த்தப்பெறும்‌;, இவ்வகையான 
தினங்களே சமூகக்‌ ௧௫ புதினங்களும்‌" 

என்னும்‌ சற்று புதினங்களில்‌ அமையும்‌ சமூகக்‌ கருவினைப்‌ படம்பிடத்துக்‌ காட்டுதாக 


அமைகிறது. 


ந 


என்ற புதினம்‌ தாசிக்கலந்தில்‌ பிறந்த ஒரு பெண்‌, அக்குல மரபுக்கு 

மறக வாமு முற்படுகையில்‌ சந்திக்கும்‌ வாழ்க்கைப்‌ போரட்டம்‌ கறித்ததாகும்‌. நூலின்‌ 

முன்னுரையில்‌ கதை மூலம்‌ என்னும்‌ தலைப்பில்‌, 
“தன்‌ தாய்மார்கனாலேயே தாசியாக்கப்பட்ட பெண்கள்‌ பலரை நான்‌ அறிவேன்‌, 
இவர்கள்‌ பலரரோடும்‌ நான்‌ பேசி இருக்கிறேன்‌. இவர்களில்‌ சிலர்‌, நீங்கள்‌ நன்கு. 
அறிந்தவர்களே, இவர்களின்‌ மனத்தந்துவம்‌ என்ன? இவர்களில்‌ பலர்‌ 
சாதாரணமான குமாச்தாக்களையே கணவர்களாகக்‌ களவு கண்டவர்கள்‌. 
கொஞ்சம்‌ கூடிணல்‌, அதிகாரிகளைக்‌ கனவு கண்டவர்கள்‌. மாலை ஆனல்‌, 
ஸ்கூட்டர்‌ பின்னால்‌ அமர்ந்து கொண்டு பீச்சக்கும்‌ இரவு ஓட்டல்களில்‌ 
சிற்முன்டியும்‌ வாரம்‌ ஒரு சினிமாவும்‌ என்றே களவு கண்டண்கள்‌”?? 


என்று ஆசிரிய! கூறியிருப்பது கதையின்‌ மூலத்தை தெளிவுபடத்துகிறது. கதைத்‌ நலைவி 


நீலாவதியின்‌ தாய்‌ மைணவதியும்‌ பாட்டி தைலாவும்‌ எவ்வாறு தூசியானிகள்‌, அதணல்‌ 


4 


அவர்கள்‌ அடைந்த சகதுக்கங்கள்‌ நாசி சொர்னாவின்‌ அவலம்‌, நீறுவன வளர்சிக்காகர்‌ 
சிணிடம்‌ தன்னையிழந்த நீஷாவதியின்‌ நிலை முதலானவற்றின்‌ வழியே சமூகத்தன்மை. 
உணர்த்தப்பெறுகிறது. நான்‌ பார்த்த இழிவான வேலையை விட்டுவிட்டு எந்த நீலாவதி, 
தன்னை நேசித்த ரஞ்சனிடம்‌, 


“நான்‌ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன்‌ ரஞ்சன்‌ அதை 


உள்ளிடம்‌ தான்‌ நான்‌ பெறமுடியும்‌” 
என்று கூறுவதன்‌ மூலம்‌, பிற பெண்களைப்‌ போலத்‌ திருமண வாழ்க்கை வாழ விரும்பும்‌ 
தாசிக்குலத்தில்‌ பிறந்த பெண்ணெொருத்தியின்‌ மனரக்கம்‌ புலப்படுத்தப்பட்டூள்ளது. 
பஜினத்தின்‌ இறுதியில்‌ அமையும்‌ நீலாவதி - ரஞ்சன்‌ உணயாடலின்‌ வழி சமூகப்போக்கு 
உணரத்தப்பட்டுள்றது. இதனை, 
ரஞ்சன்‌ வாழ்க்கையில, ரம்ப நாளைக்குப்‌ பிறக நாள்‌ சந்தோஷமா இருக்கேன்‌. 
உனக்குத்‌ தான்‌ நான்‌ நன்றி சொல்லனும்‌, வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை. 
ஏற்பட்ட போதெல்லாம்‌ எனக்குத்‌ துணையா இருக்கிறது, இருந்தது நீ மட்டும்‌ தான்‌ 
இனியும்‌ நான்தான்‌ இதப்பேன்‌. கவலைப்‌ படாதே” 


என்னும்‌ பகுதி வாயிலாக அறியமுடிகிறது. 


புதுச்சேரியின்‌ விடுதலைப்‌ போராட்டத்தை முன்வைத்துப்‌ படைக்கப்பட்டது 
கண்ணீரால்‌ காப்போம்‌ என்னும்‌ புதினமாகும்‌. இதனை, 
“ஒரு மாபெரும்‌ புனிதப்போரை, புலிதப்‌. போராளிகளை, தலைவர்களை, நம்‌ 
கலாசாரத்தை இளைய தலைமுறை அறிந்து கொள்ளவேண்டும்‌ என்பது. ஒன்று 
தான்‌ என்‌ ஆசை என்‌ விருப்பம்‌"? 
என்று ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌ குற்ப்பிட்டிரப்பதன்‌ வாயிலாக  அறியவியலுகிறது. 
புதுச்சேரியின்‌ விறுதலைப்‌ போராட்டம்‌ பற்றிய புதினமாக இருப்பினும்‌, இதில்‌ 


இடம்பெற்றுள்ள பாத்திரங்களின்‌ வழ்யே 


அன்றைய சமூகத்தில்‌ நிலவிய சாதியுனர்ச்சி 
சாதிமறுப்பு, கரிசன சேவா சங்கம்‌, அதன்‌ சேவைத்திட்டம்‌, அரசியல்‌ மற்றும்‌ சமூகச்‌ 


திருத்தம்‌ ஆகிய இரண்டையும்‌ முன்னறுத்துச்‌ செல்லும்‌ தன்ட 


முதன்‌ முதலில்‌ 


55 


தொழிலாளாகளுக்கு எட்டு மணிநேர வேலை உரிமை பெற்றுத்‌ தருதல்‌ முதலான 


சமூகத்தன்மை உரைத்தப்பெற்றுள்ளது. விடுதலைப்போரில்‌ பங்குகொண்ட மாந்தரகள்‌ 


பங்களிப்புச்‌ செய்த நிகழ்ச்சிகளின்‌ வழியே சமூகப்போக்கும்‌ புலப்புத்தப்பட்டுள்ளது. 


ஸாற்றுப்‌ புதினசாக இற்று, பெபுதினத்திறுள்ள பாற்திர்கள்‌ வழ்லே சமுசம்‌ 


உணர்த்தப்படூவதால்‌ இதனைச்‌ சமூகக்கரம்‌ புதினம்‌ என்றே கொள்ளலாம்‌. 


“பிறந்த இடம்நோக்கி! என்னும்‌ குறும்பதினம்‌ பொருளாதாரத்தை அடிப்படையாகக்‌ 

கொண்டு பிறக்கும்‌ காதலைப்‌ பற்றியது. நனை, 
எமுன்றுவேளை சோறும்‌, நல்ல ஆடைகளும்‌, ஆரோக்கியமான இருப்பிடமும்‌ 
உத்தரவாதம்‌ என்றால்‌ தான்‌ காதல்‌ நீடிக்கும்‌ என்கிற நிலைக்கு நாம்‌ 
தள்ளப்பட்டிருக்கிறோம்‌. அதில்‌ காரம்‌ இருக்கிறது. பசித்த வயிற்றுககுத்‌ தசை 
தேவையே தவிர்‌ சதை தேவையில்லை”! 

என்று ஆசிரியர்‌ குறிப்பீட்டிரப்பதன்‌ வாயிலாக அறியமுடிகிறது. 
“எனக்கு முன்னால நீங்க மாமா வீட்டுக்கு கூடி வந்தீங்க, நீங்க என்னைவிட 
புத்திசாலி. நிறைய படிக்கிறிங்க. நிறைய சிந்திக்கிற்ஙக பார்க்க. என்னைவிட 
நல்லாவே இருக்கிறீங்க. பாகீ ஏன்‌ உங்களை விரும்பலை. தவிர்த்திட்டா? நீங்க. 
வெறும்‌ ஸ்டுடனரட்‌. சம்பாறிக்காதவர்‌. பாக என்னை ஏன்‌ விரும்பறா? நான்‌ ஒரு 
கெர்டட்‌ ஆச்‌. அதாவது நான்‌ சம்பாதிக்கிறேன்‌ புரியுதா?” 


என்னும்‌ ௬ற்றின்‌ வழியே அன்றைய சமூகத்தில்‌ நிலவிய பொகுளாதார அடிப்படையில்‌ 


பிறந்த காதல, சம்பாதிக்கும்‌ ஆணாக இருந்தால்‌ சாதிக்கு அப்பாற்பட்ட காதல்‌, அதணல்‌ 
குரம்பங்களில்‌ ஏற்படும்‌ பிளவுகள்‌, வலி வேதனைகள்‌ முதலான சமூகத்‌ தன்மை 
புலப்படுத்தப்பட்டள்ளது. மேலும, 
என்‌ அப்பா செருப்பு போட்டது இல்லே. நான்‌ எங்க ஜனங்களோட இருந்து 
செய்யறதுக்கு இன்னும்‌ எவ்வள$்வா இருக்கில்லையா வைத்திசா்‌. நீங்களே. 


சொல்லுங்க" 


56 


என்று கூறுவதன்‌ மூலம்‌, இக்கதையில்‌ இடம்பெறுகின்ற பாத்திரங்களின்‌ வழியே 
சமூகப்போக்கு உனர்த்தப்பட்டூள்ளதை அறியமுடிகின்றது. எனவே, இக்கறும்புதினத்தைச்‌ 
சமூகக்கருப்‌ புதினம்‌ என்று கொள்வதில்‌ தவறு இல்லை. 


னக்கள்‌ இருப்பவள்‌ என்னும்‌ குறும்புதின! 


சனிமனிதர்‌ சிந்தனைக்‌ கருவை 
மையமாகக்‌ கொண்டது. 
“தனிமனித உணர்வையும்‌ போக்கையும்‌ மையமாகக்‌ கொள்வது தனிமனிதச்‌ 
சிந்தனைக்கருணகும்‌, நம்பி்கை வறட்சி, வாழ்க்கையில்‌ வெறுப்பு - சலிப்பு, புற 
உலக பற்றின்மை, தனக்குள்‌ எதையோ ஒன்றைத்‌ தொடரந்து தேக்‌ 
கொண்டிருக்கும்‌ நணிக்க முடியாத அவா முதலியவற்றால்‌ அமைவன இவ்வகைப்‌ 
புதினங்கள்‌"" 


என்னும்‌ கருத்து 


ஸ்கர்‌ சட்டத்தக்கது. 
மனிதாகளிலும்‌ புறனடைக்காரர்கள்‌ உண்டு எனறு பரந்து கொள்வது நலலது. 
பறநடை எல்லாக்‌ காலத்திலும்‌ உள்ளதுதான்‌. அந்த மனிதாகள்‌, ஏனைய 
மனிதகளைக்‌ காட்டிலும்‌ எந்த வகையிலும்‌ குறைந்தவர்கள்‌ அல்லா என்பதையும்‌ 
நாம்‌ புரிதல்‌ நல்லது என்று சொல்லும்‌ முகத்தாலும்‌ இக்கதையை நான்‌ 
எழுதினேன்‌ என்பது பொருந்தும்‌”! 


என்று ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌ முன்னுரையில்‌ குறிப்பிட்டனர்‌. கதைத்தலைவள்‌ 


கிஷ்ணமர்ந்தி என்ற பாத்திரம்‌ 


கொண்டிருக்கும்‌ காதலே பதினமாகி இருப்பதால்‌ 
இதனைத்‌ தனிமனிதச்‌ சீந்தனைக்கருப்‌ புதினம்‌ என்றே கறமுடிகிறது. 

பூஜினத்தின்‌ ௧௫ சிறல்பாக அமைந்தவடன்‌ கறையைப்‌ பின்னும்‌ கட்டுக்கோப்ும்‌ 
பொலிவோடு அமைந்தல்‌ தான்‌ கதை மிளிரும்‌. எனவேதான்‌, புதின ஆசிரியர்கள்‌ 
கநவைத்‌ தேந்தெடுத்தஷடன்‌, கதை நிகழ்வுகளைப்‌ பின்னும்‌ கட்டமைப்பில்‌ பெரிதும்‌ 


கவனம்‌ செலுத்தி வருகின்றனர்‌. 


37 


கட்டமைப்பு : 

ஒரு படைப்பிலக்கியம்‌ கருத்துகளைச்‌ சிறப்பாகப்‌ புலப்பறுத்தவதற்துய 
ஹவந்தைப்‌ பெற்றிருக்க வேண்டியது. இன்றியமையாததாகிறது. ஏ படைப்பின்‌ 
கட்டமைப்பினை, அப்படைப்பின்‌ கருத்தைத்‌ தாங்கி நிற்கும்‌ கூறுகளே உருவாக்குக்ன்றன. 
புதினங்களில்‌ கருவைர்‌ சுற்றி அமையும்‌ நிகழ்வுகளின்‌ இணைப்பே கட்டமைப்பு எனப்படும்‌ 


நாவலில்‌ இடம்பெறும்‌ நிகழ்ச்சிகளை ஒழுங்கபட அமைக்கின்ற தீட்டமே வடிவமைப்பு?" 


என்னும்‌ திறனாய்வாளர்‌ கருத்தும்‌ இதனை உணர்த்துகின்றது. எனவே கதை 
நிகழ்ச்சிகளின்‌ வரிசை முறையே கட்டமைப்பு என்பது தெளிலாகிறது. "கதை 
நிகழ்ச்சிகளின்‌ சங்கிலித்‌ தொகுப்பும்‌ அவற்றை ஒன்றாக இணைக்கும்‌ அடிப்படையான 
கொள்கையைக்‌ கதைப்பின்னல்‌ என்பர்‌" லீன்‌ மூட “கருப்பொருளின்‌ 
வெளியீட்டிற்காக, ஆசிரியன்‌ படைப்பதே கதைப்பின்னல்‌. நீகழ்ச்சிகள்‌ ௬றப்பட்டூள்ள 
நெறிமுறையே கதைப்பிளைணகும்‌"* என்னும்‌ பொருளிலேயே ஆளப்படுகிறது. என்பதை 
அறியமுடிகிறது. "காலரிசைப்படி அமைத்து வைக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளின்‌ 


தொகுதியைக்‌ கதை என்றும்‌, கதை நிகழ்ச்சிகள்‌ காரண காரிய அடிப்படையில்‌ 


செறிவாகவோ, நெகிழ்ச்சியாகவோ இணைக்கப்பட்டிருக்குமாயின்‌ அதனைக்‌ கதைப்பின்னல்‌ 


என்றும்‌ இ.எம்‌. பாஸ்டா என்ற அறிஞர்‌ கூறிப்பிடூவா'”” என்னும்‌ கருத்தும்‌ கதைப்பின்னல்‌. 
இன்னதென்பதைத்‌ தெளிவுபடுத்துகிறது. புதினத்தின்‌ வெற்றிக்குக்‌ கதைப்பின்னல்‌ ஏர்‌ 
இன்றியமையாத கூறு என்பதால்‌ புதின ஆசிரியர்கள்‌ இதில்‌ பெரிதும்‌ அக்கறை செலுத்தி 
வருவதைக்‌ காணமுடிகிறது. 
கதைப்‌ பின்னலின்‌ வகைகள்‌ 

கதைப்பீன்னல்‌ மரபு வழிக்‌ கதைப்பின்னல்‌, புதுமைக்‌ கதைப்பின்னல்‌ என. 
இருவகையாக அமைகின்றது. "காலவரிசைப்படி கதை நிகழ்ச்சிகளை அமைப்பதை மரபு 
வழிக்‌ கதைப்பின்னல்‌ என்றும்‌, கால வரிசையைக்‌ கருத்தில்‌ கொள்ளாமல்‌ நிகழ்ச்சிகள்‌ 
மூன்‌ பின்ணக அமைவது புதுமைக்‌ கதைப்பின்னல்‌ என்றும்‌ கருதப்படுகிறது”* இக்கருத்து 


காரணகாரியத்‌ தொடர்பை முன்னிலைப்படந்தும்‌ மரபு வழிக்கதைப்பிள்னல்‌, நிகழ்ச்சிகள்‌ 


55 


கட்டுக்‌ கோய்பீன்றிச்‌ சிதறி, வடிவச்‌ செம்மையில்லாமல்‌ அமையும்‌ புதுமைக்‌ 
கதைப்பின்னல்‌ ஆகியவை புதினங்களில்‌ எவ்வாறு அமையுமென்பதை விளக்குகின்றது. 
கதைப்பின்னலின்‌ பொதுத்‌ தன்மைகள்‌ : 

கதைப்பின்னல்‌ அமையும்‌ இருவகைகளுக்கும்‌ சில பொதுத்‌ தன்மைகள்‌ 
வரையறுக்கப்பட்டூள்ளன. 

“கதை நிகழ்ச்சிகளின்‌ கோவை சிதையாமல்‌, காரண காரியத்‌ தொடர்புகள்‌ 
அமைந்திருப்பின்‌ அது செறிவுப்‌ பின்னல்‌ என்றும்‌, நீண்ட உரையாடல்‌, வருணனை. 


ஆமியவை கதைப்போக்கிற்து ஊறு செய்யும்‌ வகையில்‌ மிரத்து, கதைப்பின்னல்‌ 


செறிலின்றி இருப்பின்‌ அது நெகிழ்ச்சிப்பின்ல்‌ என்றும்‌ கூறப்படும்‌! கதைபபின்னலின்‌ 
இரவகைகளிலும்‌ செறிவு, நேகிழ்சசி ஆயிய இர தன்மைகளும்‌ காணப்படும்‌. யரபு வழிக்‌ 
குறைய்பீன்னல்‌, புதுமைக்‌ கதைப்பின்னல்‌ ஆகிய இரண்டிலும்‌ பேராட்டம்‌ ஒரு மும்கியக்‌ 
கூறாக இடம்பெறும்‌. புதினத்தில்‌ போராட்டம்‌, சிக்கலின்‌ தோற்றம்‌, வளச்சி, உச்சநிலை, 
விடுவிப்பு, முடிவு என ஐந்து கூறுகளைக்‌ கொண்டதாக அமையும்‌ என்பர்‌ 
நிறணய்வாள்‌. 
பிரபஞ்சனின்‌ மானுடம்‌ வெல்லும்‌ கதைப்பின்னல்‌ : 

மானுடம்‌ வெல்லும்‌ புதினத்தின்‌ முக்கிய நிகழ்வுகளைப்‌ பின்வருமாறு பகத்துக்‌ 
காலம்‌. 

வியாபரம்‌ செய்ய வந்துள்ள எனக்கு சுதேச மன்னர்களின்‌ போரில்‌ அக்கறை 
எதற்கு என்று ௬றும்‌ தும்மாவிடம்‌, தஞ்சை அரசியலில்‌ இறங்கியாக வேண்டும்‌ என்று 
கபாவீம்‌, சங்கு சேசாசல செட்டியும்‌ கூறுகின்றனர்‌. இப்பததி கதைப்பின்னலில்‌ சிக்கலின்‌ 
தோற்றமாக அமைகின்றது. 

தஞ்சை அரசைப்‌ பறிகொடுத்திரந்த சாயாஜி காட்டாஜாலைக்‌ கொன்று மீண்டும்‌ 
தஞ்சை அரசணகிறான்‌. குண்ண்‌ துய்மாவின்‌ ஆதரவிற்காகக்‌. காரைக்காலையும்‌, 


கருக்கச்சோக்‌ கோட்டைக்‌ கொத்தளங்கனையும்‌ நட்பின்‌ அடையாளமாகல்‌ 


ED} 


கவர்னருக்கு்‌ தருகிறான்‌. கதைப்பி்னவில்‌ சிக்கலின்‌ வளர்சி நிலையாக இப்பகுதி 
அமைகின்றது. 

சாயாஜி கொல்லப்பட்டான்‌. சந்தா சாயபுலைக்‌ கைதுசெய்து சதாரா சிறையில்‌ 
வைத்துள்ளார்கள்‌. அவரை வீந்தலை செய்ய முயற்சிக்கமாறு அவருடைய மனைவி 
அத்தர்‌ கஷ்னரை வேண்டுகிறார்‌. இது கதைப்பின்னலில்‌ சிக்கலின்‌. உச்சநிலையாக 
அமைகிறது. 

சந்தாசாயபு. மனைவி அந்தருக்கு ஆதரவு தரக்கூடாது. என்றும்‌ அணிடமுள்ள 
பணம்‌ நகைகளைத்‌ தன்னிடம்‌ தரலேண்டும்‌ என்று கூறிய ராஜி போன்ஸ்லே, பின்னர்‌ 
கவரணிடம்‌ சமரசத்துக்கு வரகிறான்‌. இது சிக்கலின்‌ விடுலிப்பாக அமைகிறது. 

நும்‌ இங்கு வந்தது வியாபார நோக்கத்தீற்காகத்தான்‌. இதனைவிடுத்து சுதேச 
அரசுகளோடு சணடையிரவது நம்‌ அழிவுக்கு வழிகோலும்‌. ஆகவேதான்‌ அந்த 
எணைத்தைக்‌ கைவிட்டேன்‌ எனறு கூறுகிறார்‌ கவர்ண்‌ நும்மா. இப்பகுதி கதையின்‌ 
முடிவாக அமைகிறது. 

குதைப்பீன்னலில்‌ சிக்கலின்‌ தோற்றம்‌, வளச்சி, உச்சநிலை, விடுவிப்பு, முடிவ 
என்ற ஜந்து ௯றுகளையும்‌ கொண்டிலங்கும்‌ போராட்டம்‌ இப்பதினத்தில்‌ அமைந்துள்ளது. 
பாதிரியார்‌ வில்லியம்ஸின்‌ மதத்துவேஷப்‌ பிரச்சாரம்‌, கோகிலாம்பாள்‌ உள்ளிட்ட 
தாசிகளின்‌ நிலை, ஆனந்தரங்கம்பிள்ளையின்‌ செயல்பாடுகள்‌, திருச்சி, தஞ்சை 
அரசுகளின்‌ ரிசளிமைப்‌ போர்கள்‌ ஆகிய நிகழ்ச்சிகள்‌ கூந்த காரணங்களே 
இணைக்கப்பட்டுள்ளதோடு காலவரிசைப்படியும்‌ அமைந்துள்ளன. 

குதைப்பின்னலில்‌ சிக்கலைத்‌ தூண்டி வளர்ப்பவையாக சுங்குசேஷசலச்‌ செட்டி 
ராகுஜி போன்ஸ்லே, மோகணபாய்‌, அத்தர்‌ போன்றோரின்‌ செயல்கள்‌ அமைந்துள்ள. 
கதை நிகழ்‌சிகளுக்கிடையே காணப்படும்‌ காரண காரியத்‌ தொடய, பாத்திர 
உணயாடல்கள்‌, வருணனைகள்‌ போன்றவை அளவாக அமைந்திருத்தல்‌ ஆகிய 
அடிப்படையில்‌ "மானுடம்‌ வெல்லும்‌! என்னும்‌ புதினத்தின்‌ கதைப்பின்னல்‌ செறிவாக. 


அமைந்துள்ளது. 


வானம்‌ வரப்படும்‌! என்னும்‌ புதினத்தின்‌ முக்கிய நிகழ்ச்சிகளைப்‌. பிளவருமாறு. 
பகத்துக்காட்டலாம்‌. 

புதுச்சேரிக்குப்‌ புதிய கண்னராகப்‌ பொறுப்பேற்றார்‌ ுய்ப்ளக்ஸ்‌. அவநடைய. 
மனைவி மதாம்‌ மான்‌, துணை கவர்னர்‌ துலேராம்‌, துபாஷ்‌ பெத்ரோ கனகராய முதலியார்‌, 
ஆனந்தரங்கம்பிள்ளை ஆகியோரின்‌ துணையுடன்‌ ஆட்சியையும்‌ வியாபாரத்தையும்‌ 
பெருக்கி வருகிறார்‌ கவின்‌, ஆங்கிலேயருக்கும்‌ பிரஞ்சியரக்கும்‌ ஏண்டை வரவிறப்பதை 
அறிந்த கவின்‌, ஆனந்தரங்கம்பிள்ளை மூலம்‌ வியாபாரம்‌ செய்ய வந்த இடத்தில்‌ 
சண்டை வேண்டாமென்று ஆங்கிலக்‌ கவினருக்குக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. இப்பகுதி 
கதைப்பின்னல்‌ சிக்கலின்‌ தோற்றமாக அமைகின்றது. 

பீராசைக்கம்‌ ஆங்கிலேயருக்கும்‌ சண்டை மூண்டு வருவதால்‌ படைத்‌ தளபதி. 
ஸபோரதோனே புதுச்சேரி வந்து சேர்ந்தார்‌. அவரும்‌ தரைப்படையின்‌ தளபதி பராதியும்‌ 
சேர்ந்து சென்னைப்‌ பட்டணத்தை வங்கிலேயருக்குப்‌ பதினாறு லட்சத்துக்கு 
விற்றுலிட்டதை அறிந்த கண்ணர்‌ அதை மன்ணின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு சென்றார்‌, 
இப்பகுதி சிக்கலின்‌ வளர்ச்சி நிலையாகின்றது. 

மீண்டும்‌ சென்னைப்‌ பட்டத்தைக்‌ கைப்பற்றினர்‌ துய்ப்ளக்ஸ்‌. மாபூசுகானின்‌. 
பெரும்படையை அடையாற்றில்‌ வைத்து அழித்தார்‌. தேலனாம்பட்ட ணத்தில்‌ சண்டையிட்ட 
ஆங்கிலேயரை விரட்டினார்கள்‌ பிரேஷ்சியர்‌. அந்த தேரத்தில்‌ மீண்டும்‌ பீரெஞ்சியருடன்‌ 
சண்டை வருவதை அறிந்த கிளைவ்‌ ஆங்கிலப்டையில்‌ சேர்ந்து வீரத்துடன்‌ போராடியதால்‌ 
அறிகாரியாகப்‌ பதவி உயர்வு பெற்றார்‌. மன்னிடமிருந்து கப்பல்படைத்‌ தளபதி 
ஸபோ்தோனேலைக்‌ கைது செய்யச்சொல்லி உத்தரவு வந்ததால்‌ அவனைக்‌ கைது 


செய்யுமாறு கவின்‌ ஆணையிட்டார்‌. கவரருக்கப்‌ பிரான்சு தேசம்‌ சிறப்புச்‌ செய்தது. 


குதைய்பின்னலில்‌ சிக்கலின்‌ உச்சநிலையாக இப்பகுதி அமைகின்றது. 

ஆங்கிலப்படை  எதிய்பதற்கத்‌. துணையாகச்‌ சதாரா சிறையில்‌ 
வைக்கப்பட்டிரக்கும்‌ சந்தாசாயுபுலைப்‌ பணம்‌ கொடுத்து விடுதலை செய்து. பீரஞ்சு 
அரசுக்கு ஆதரவாக வைத்துக்‌ கொள்கிறார்‌ துய்ப்ளக்ஸ்‌. இது சிக்கலின்‌ விடுவிப்பாக 
அமைகிறது. 


al 


கிறித்தவ மதந்திலும்‌ பறைக்கிறித்தவ்களுக்கும்‌ உயரசாதிக்‌ கிறித்தவாகளுக்கும்‌. 
இடையே பாகுபாடு இருப்பதைக்‌ கண்ட சம்பாக்‌ கோயில்‌ பாதீரியார்‌ உடன்‌ நடவடிக்கை 


எந்த்‌. 


ப்பினும்‌ கண்ணர்‌ மனைவி மதாம்‌ மான்‌ பிறமத நிந்தனையும்‌ கிறித்துவமதப்‌ 
பித்தும்‌ கொண்டவள்‌. ஆதலால்‌ புதிதாக வந்த பாதிரிகளும்‌, தரைப்படைத்‌ தளபதி 
ரதியும்‌ சேந்து முயற்சித்து லேதபுஸஸ்வர்‌ கோவிலை இடித்தன. இதில்‌ 
வெனந்தூங்கம்பிள்ளை வருந்தமுற்றாலும்‌ தலையிட ஏதும்‌ செய்யளில்லை. இல்லாறு 
கதை நிகழ்ச்சிகள்‌ தகுந்த காரணங்களோடு இணைக்கரப்டுள்ளதோடு கால 
விசைப்பஷயும்‌ அமைந்துள்ளன. 

கதைய்பின்னலில்‌ சிம்கலைத்‌ நூண்டி வளர்ப்பவையாக ஆர்க்காடு நவா, சாயாஜி, 
சந்தாசாயபு, அத்து ஆகியோரின்‌ செயல்கள்‌ அமைந்துள்ளன. 

கதை நிகழ்்சிகளுக்கிடையே காணப்படும்‌ காரணகாரியத்‌ தெடியு, பாத்தீர 
உணயாடல்கள்‌, வருணனைகள்‌ போன்றவை அளவாக அமைந்திருத்தல்‌ ஆகிய 
அடிப்படையில்‌ வானம்‌ வரப்பும்‌! என்ற புதினத்தின்‌ கதைப்பின்னல்‌ செறிவாக 
அமைந்துள்ளதைக்‌ காணலியலுகிறது. 

இதேபோன்று கதை நிகழ்சசிகளுக்கிடையே காணப்படும்‌ காரணகாரியத்‌ தொடர்பு, 
பாத்திர உரையாடல்கள்‌, வருணனைகள்‌ போன்றவை அளகாக அமைந்திருத்தல்‌ ஆறிய. 
அரப்படையில்‌ "தீயிலே சோதி, “நீதகள்‌, “கண்ணில்‌ காப்போமி, மதல்‌ 
மழைத்துளி, 'சகபோகத்‌ தீவுகள்‌, காதலெனும்‌ ஏனியிலே, நானும்‌ நூலும்‌ நீயும்‌ நீயம்‌ 
றிய புதினங்களின்‌ கதைப்பின்ளல்களும்‌, "பிறந்த இடம்நோக்க', 'ணக்குள்‌ இருப்பவள்‌ 
ஆரிய குறும்‌ புதினங்களின்‌ கதைப்பின்னலகளும்‌ செறிவாகவே அமைந்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. 


ஆர்லிற்கு எடுத்துக்கொண்ட புதினங்களுள்‌ 'நீலநதி, "நேசம்‌ மறப்பதில்லை” 


ஆறிய இரு புதினங்களில்‌ கதைய்பின்னல்கள்‌ நெகிழ்ச்சியாக அமைந்துள்ள. சான்றாக, 
நலநதியின்‌ கதைப்பினனலைர்‌ சுட்டமுடிகிறது. கதைநீகழ்ர்சிகள்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
மாறியமைந்திரப்பதால்‌ புதுமைக்‌ கதைப்பிளனலைக்‌ கொண்டதாக அமைகிறது 


இபபுதிளம்‌. 
42 


நாசித்‌ தொழிலில்‌ இருந்த தைல, அவளுடைய மகள்‌ மைனவதி அவளுடைய. 
மகள்‌ நீலாவதி ஆகியோர்‌ பற்றிய கதையான ந்நதி என்னும்‌. இப்புதினம்‌, நலாவதி 
படித்து முடித்து வேலைக்குச்‌ செல்லும்‌ காட்சியோடு தொடங்குகிறது. இடையிடையே 
தைலாப்பாட்டி காலத்து நிகழ்ச்சிகளும்‌, அவள்‌ காலத்தில்‌ வாழ்ந்த சொர்ணம்‌ போன்ற 
தாசிகள்‌ பற்றிய செய்திகளும்‌ ௬ூறப்பட்டிருக்கின்றன. பல தாசிமார்கள்‌ அண்கணேடு 
தொடர்பு கொண்டிருந்த பெரிய மனிதர்கள்‌, இதனால்‌ சிஸிடையே ஏற்பட்ட சண்ஸ 
சச்சரவுகள்‌ பற்றிய செய்திகள்‌ அளவில்‌ நீண்டு கதைப்பின்னலின்‌ ஒருமைக்கு ஊறு 
விளைவிக்கின்றன. தாசிகளின்‌ தொழில்‌ ரகசியங்கள்‌ குறித்துத்‌ தைலா தன்மகள்‌ மற்றும்‌ 
பேத்தி நீலாவிடம்‌ கறும்‌ செய்திகள்‌, காரைய்குடியா்‌, ஐம்புலிங்கம்‌, ரங்குமாமா, வேதம்‌ 
போன்ற பாத்திரங்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ ஆகியலை கதைய்பின்னலில்‌ மையை 
ஏற்படுத்துவதாக அமையவில்லை. எனவே இப்புதினத்தின்‌ கதைப்பின்னல்‌ செறிவின்றிக்‌ 
குதைய்போக்கிற்கு ஊறுசெய்யும்‌ வகையில்‌ நெகிழ்ச்சீப்‌ பிளனலாக அமைந்துளளது. 
என்றே கூறத்தோன்றுகறது. 


கதைப்பின்னலில்‌ அமையும்‌ உத்திகள்‌. : 


புதின இலக்கியச்‌ சிறப்பிற்குப்‌ பெரதும்‌ துணைபுரியும்‌ கதைப்பீல்னலில்‌ பல்வேறு. 


உத்திகள்‌ பீள்பற்றப்படுகின்றன. 
எஜகழ்கால - இறந்தகால நிகழ்ச்சிகளை முறைமாற்றி அமைத்துச்‌ செல்லும்‌ 
காலப்பிறழ்வு உத்தி, கதை நிகழும்‌ களத்தை மாற்றி அமைத்துச்‌ செல்லும்‌ 
களப்பிறழ்வு உத்தி, தொடக்ககாலத்தில்‌ ஒரு தன்மையால்‌ அறிமுகமாகும்‌ 
கதைமாந்தர்‌, போகப்போகத்‌ தன்‌ நிலையில்‌ மாற்றமடைதல்‌, தொடக்கத்தில்‌ ஒரு 
கதை மாந்தர்‌ தலைமை மாந்தராகத்‌ தோன்ற, பின்னர்‌ படிப்பரயாக வேறொரு 
கதைமாந்தர்‌ தலைமை மாந்தராகப்‌ படமான வளர்ச்சி பெறுதல்‌ என இரு 
நிலைகளில்‌ அமையும்‌ கதைமாந்தர்‌ நிலைப்‌ பிறழ்வு உத்தி" 

றியவற்றைச்‌ சிறப்பாகச்‌ சுட்டலாம்‌, ஆய்வு மேற்கொணுள்ள புதினங்களில்‌ அமையும்‌ 

'கதைப்பீன்ளலில்‌ காலப்பிறழ்வு உந்தி, களப்பிறழ்வு உத்தி, கதைமாந்தர்‌ நிலைப்‌ பிறழ்வு 

உத்தி ஆகியவை இடம்பெற்றுள்ளன, 


43 


காலப்பிறழ்வு உத்தி : 
காலத்தை முறைமாற்றி அமைக்கும்‌ காலப்பிறழ்வு உத்தி, "மானுடம்‌ வெல்லும்‌, 


நதி, 'ககபோகத்‌ தீவுகள' 


ஆகிய மூன்று புதினங்களில்‌ இடம்பெற்றுள்ளன. 

மானுடம்‌ வெல்லும்‌ பதிறததில்‌ ஆனந்தரங்கம்பிள்ளயைப்‌ பற்றிக்‌ கூறிச்‌ 
செல்லும்‌ போது, இடையே அஹின்‌ அப்பா காலத்தைப்‌ பற்றிக்‌ ௯றப்படுகிறது. 
இல்வகையில்‌ நிகழ்காலத்திலிருத்து கதை இறந்த காலத்திற்கும்‌ செல்கிறது, மீணடும்‌ 
நிகழ்காலத்தில்‌ இணைகிறது. இப்போக்கு கதைப்பின்னலில்‌ அமையும்‌ காலப்பிறழ்வ 


உத்தியின்பாற்பரம்‌. 


நன்‌ மூலம்‌, ஆனந்தரங்கம்பிள்ளையின்‌ அப்பா காலநதைய 
புதுச்சேரியில்‌ சமூகத்தன்மை உணரித்தப்பட்டுள்ளது. 


நீலநதியில்‌ நீலாவின்‌ கதை கூறப்படுவதற்கு இடையே அவளுடைய பாட்டி 


நைலாலின்‌ காலக்‌ கதை கூறப்படுகிறது. காலப்பிறழ்வு உந்தியினைச்‌ சாரும்‌ இதன்‌ 
முலம்‌ தைலாப்பாப்டி காலத்தில்‌ நிலவிய தேவதாசி நிலை. புலப்புத்தப்பறகிறது. 
சான்றாக, 

“தைல... தினம்‌ மஞ்சள்‌ பசிக்‌ குளிக்க மறக்கக்‌ கூடாது. உடம்பில்‌ இருந்து 
எப்போதும்‌ நலல வாசைன மட்டும்தான்‌ வீச வேண்டம்‌, மார்பகம்‌ ஒன்று. சற்றே 
வெளித்தெரியும்படி எப்போதும்‌ உடுத்த வேண்டம்‌. பற்கள்‌ தெரிய. சிரச்சுப்பேச. 
உடம்புகட்டு இருக்கும்‌ வரைக்கும்‌ தானே நம்மைப்‌ போன்ற பெண்களுக்கு 
மவ? 
என்னும்‌ பகுதியைச்‌ சுட்டலாம்‌. 

சுகபோகத்‌ ஜீவுகள்‌ புதினத்தில்‌ விணேதினியின்‌ அம்மா முன்னாள்‌ திரைப்பட 
நடிகை கோகிலா, புதினத்தின்‌ இடையே அவளுடைய அக்காலத்தைய திரை உலகம்‌, 
அவனோடு ஜோடி சேர்ந்து நரத்த நடிர்கள்‌ பற்றிய செய்திகள்‌ ௬ூறப்படுகின்றன. இது. 
குதைப்பின்னலில்‌ அமையும்‌ காவப்ப்றழ்வு  உந்தியின்ாற்படம்‌. இதனமலம்‌ 


அக்காலத்தைய சமுகத்தின்‌ திரையுலக மோகம்‌ உனர்த்தப்பட்டூள்ளது. 


களப்பிறழ்வு உத்தி ; 

இது கதை நிகழும்‌ களத்தை மாற்றி அமைக்கும்‌ முறையாகும்‌. ஆய்வு 
மேற்கொண்டுள்ள அனைத்துப்‌ புதினங்களிலும்‌ இவ்வுத்தி அமைந்திருப்பது சிறப்பாகக்‌ 
குறிக்கத்தக்கது. 

“வானம்‌ வசப்படும்‌' என்னும்‌ புதினத்தில்‌ களப்பிறழ்வ உத்தி காணப்படுகிறது. 


கதைநிக்ப புதுலையிலிரந்து சென்னைக்குச்‌ செல்கிறது. 


"மானுடம்‌ லெல்லும்‌' புதினத்திலும்‌ இல்வத்தி காணப்படுகிறது. கதை நிகழ்வ 


ுதர்சேரியிலிருந்து நிரரசி, தஞ்சை ஆகிய 


ங்களுங்க?்‌ செல்கிறநு. நீலதியில்‌ 
கதை நிகழ்வு சென்னையிலிருந்து பேக்கர்‌ செல்வதால்‌ இப்பதிலத்தீல்‌ களப்பிறழ்வ 
உத்தி தென்படுகிறதெனலாம்‌. தீவுகள்‌ என்‌ பதிதைதில்‌ களப்பிறழ்வ உத்தி சுமைகிறு. 
கதை நிகழ்வு சென்னையிலிருந்து கோவைக்கச்‌ செல்கிறது. 

பதுசசேரியிலிருந்து கதை நிகழ்வு குன்லூருக்குச்‌ செ்தால்‌ கண்ணீரல்‌ 
காப்போம்‌ என்ற புதினத்தில்‌ களப்பிறழ்வு உத்தி 


ம்பெற்றுள்ளதைக்‌ காணமுடிகிறது. 
முதல்‌ மழைத்துளியில்‌ சென்னையிலிருந்து அமமேரிக்காவுக்குச்‌ செல்வதால்‌ இதில்‌ 
களப்பிறழ்வு உத்தியைக்‌ காணவியறுகிறது. 

சுகபோகத்‌ நீலக்‌ என்னும்‌ புதினத்தில்‌ களப்பிறம்வ உத்தி அமைகிறது. கதை 
நிகழ்வு உத்துமபாளையத்திலிருந்து சென்னை, புல்லி, கன்ளியாகுமரி போன்ற 
இடங்களுக்குர்‌ செல்கிறது. 

சென்னையிலிருந்து கதை நிகழ்வு ஸ்லிக்கும்‌ டோக்கியோவிற்கும்‌ செல்வதால்‌ 
காதலெலும்‌ ஏனியிலே என்னும்‌ புதினத்தில்‌ களப்பிறழ்வ உத்தி அமைந்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. 

கதை நிகழ்வு புதுர்சேரியிலிருந்து பிரான்சக்குர்‌ செல்வதால்‌ நேசம்‌ மறப்பதில்லை 


என்ற புதினத்தில்‌ களப்பிறம்வ உத்தி இடம்பெற்றுள்சதென்றே கூறமுடிகிறது. 


45 


கதை மாந்தர்‌ நிலைப்பிறழ்வு உத்தி : 
கதைமாந்த நிலைப்பிறழ்வு உத்தி தொடக்கத்தில்‌ ஏரு தன்மையில்‌ 


அறிமுகமாகும்‌ கதை. 


ந்தர்‌ போகப்போகத்‌ தன்‌ நிலையில்‌ மாற்றமடைதல்‌, 
தொடக்கத்தில்‌ ஒரு கைமாந்தர்‌ தலைமை மாந்தராகத்‌ தோன்ற, பின்னர்‌. படிப்படியாக 
வேறொரு கதைமாந்தர்‌ தலைமை மாந்தராகப்‌ படிமான வண்ச்சி பெறுதல்‌ எ 
இருநிலைகளில்‌ அமையும்‌. 

"மானுடம்‌ வெல்லும்‌! புதினத்தில்‌, தொடக்கத்தில்‌ கோவில்தாி கோகிலாம்பாள்‌ 
மிகச்‌ செல்லாக்கோடும்‌ அதிகாரத்தோடும்‌ அறிமுகமாகிறாள்‌. போகப்போக எஸ்லாம்‌. 
குறைந்து மோகனபாய்‌ என்ற பெண்மணிக்கு பணிப்பண்ணாக மேலை செய்யும்‌ 
நிலைக்கு மாற்றமடைகிறாள்‌. இதில்‌ கதைமாந்தர்‌ நிலைப்பிறம்வு உத்தி தென்படுகிறது. 

"நீலததியில்‌' ரஞ்சன்‌ நீஸஸேடு மிகவும்‌ தெும்கமாகக்‌ காணப்படுகிறான்‌. பின்னர்‌ 
நீலாலிடமிரந்து விலகி விடுகிறாள்‌. கதைமாந்த போகப்போகத்‌ தள்‌ நிலையில்‌ 
மாற்றமடையும்‌ கதைமாந்தர' நிலைப்பிறழ்வு உத்தி இப்பதினத்தில்‌ காணப்பறுகிறது. 

"கண்ணால்‌ காப்போம்‌' புதினத்தில்‌ தொடக்கத்தில்‌ பொன்னுத்தம்பி தலைமை 
மந்தா போலத்‌ தோன்ற, பின்னர்‌ படியாக சப்பையா தலைமைமாந்தராக ஊளர்ச்சி 
பெறுகிறார்‌. இது கதைமாந்தர்‌ நிலைப்பிறழ்வு உத்தியினபாற்படும்‌. 

பிறந்த இடம்‌ நோக்கி என்ற குரும்பதினத்தின்‌ தொடக்கத்தில்‌ வைத்தியநாதன்‌ 
தலைமை மாந்த! போலத்‌ தோன்ற, பின்ன படிப்படியாக டேவிட்‌ முத்தையா தலைமை 
மாந்தாக வளச்சி பெறுகிறார்‌. இது கதைமாந்து நீலைபபிறம்‌ உத்தியாகும்‌. 
துழ்ந்தப்பட்ட சமூதாயந்தைச்‌ சேரந்த ஒருவனைப்‌ பிராமணச்‌ சமுதாயப்‌ பெண்‌ ஒருத்தி 
காதலிப்பதை ஏற்க மறுத்து, தள்‌ சமுதாயத்திற்குத்‌ நான்‌ செய்யவேண்டியது. நிறைய 
இருக்கிறது என்று கூறுவதன்‌ வழி, அக்காலத்தில்‌ நிலவிய பொருளதார 
அளவகோலுக்கேற்பத்‌ தோன்றும்‌ காதல்‌, அதனால்‌ வரும்‌ சிக்கல்‌ ஆகியவை கொண்ட 


சமூகத்தன்மை பலப்படுகிறது. 


நோக்கு நிலை உத்தி : 
கதை சொல்லும்‌ கலையே நோக்கு நிலை எனப்படும்‌. நோக்குநிலை உத்தி. 
குறித்துப்‌ பின்வருமாறு பாகுபாடு செய்துள்ளார்‌ மா. இராமலிங்கம்‌. 
1. “கதைந்தனவன்‌ அல்லது தலைவி தங்கள்‌ வற்க்கையைக்‌ கூறுவதுபோல்‌ 
சந்த நின்‌, 
கதைந்தலைலலும்‌ தலைவியும்‌ மாிமாறிக்‌ சமுவது போல்‌ அமைந்த பதிம்‌, 
3, கதைமாந்தர்‌ பலரும்‌ ஒருவர்‌ மாற்றி ஒருவர்‌ பேசுவது போல்‌ அமைந்த புதினம்‌. 
ட வூரிரியற பபாக்கையிடந்தில்‌ நீனு கதையைச்‌ சொல்லுவது போல்‌ 
அணைந்த”! 


இப்பாகுபாடு, நோக்குநிலை உத்தியினைத்‌ தெளிவுபடுந்துகிறது. எனலாம்‌. ஆய்விற்கு 


சடத்துக்கொண்ருள்ள "மாலும்‌ வெல்லும்‌, "வானம்‌ வரப்படும்‌! "தீயிலே வளர்சோதி, 


நதி! "தீவுகள்‌, 'கண்ணிரல்‌ காப்போம்‌", "முதல்‌ மழைத்துளி, “சுகபோகத்‌ தீவுகள்‌, 


காதலெனும்‌ ஏணியிலே', நே 


சம்‌ மறப்பதில்லை, நானும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌! ஆகிய 


புதினங்களும்‌, ிறந்த இடம்நோக்கி, “எனங்குள்‌ 


இருப்பவள்‌! ஆகிய குறு்புதினங்களும்‌ 
படைப்பாசிரிய புறத்தேயிருந்து கொணடு கதையைக்‌ கூறிச்‌ செல்லும்‌ நான்காம்‌ வகை 
கோக்குதிலையிலேயே படைக்கப்பட்டள்ளை. 

"மானுடம்‌ வெல்லும்‌! புதினம்‌, 

“உபயரிகையின்‌ மேல்நினறு வானத்தை அண்ணாந்து பார்த்தாள்‌ கோகிலாம்பாள்‌” 
என்று தெயங்குகிறது. இறுதிவரை ஆசிரியரே படால்கையிடத்தில்‌ இரந்து கொணடு 
கதையைக்‌ ௬றிர்செல்லுதல்‌ இப்புதிலம்‌ நான்காம்‌ வலை நோக்குநிலை உத்தியில்‌ 
அமைவதற்கர்‌ சா்றாகிறு. 


வருணனை : 


புதினத்தில்‌ இடம்பெறும்‌ உத்திகள்‌ வருணனையும்‌ கறிக்கத்தக்கதாக. 


அமைகிறது. 


“ 


“வருணனை என்பது கூறுகியதாகவும்‌, இயல்பான நிலையில்‌ அமைவதாகவும்‌ 
இருக்க வேண்டம்‌. படித்து முடித்தபின்‌ ஆங்காங்கே சிதறிக்‌ கிடைக்கும்‌ 
கலங்கள்‌ எஸ்லாம்‌ ஒரு மையப்புள்ளியில்‌ தாமே வந்து ஒலிந்து, படிப்போரின்‌ 
மனக்கண்முன்‌ ஒரு படத்தைத்‌ தானாகவே வைத்து உருவாக்கிட வேண்டும்‌" 
என்பர்‌ ஆண்டன்‌ செக்கால்‌. இக்கற்று, ஹனனை  எவ்லறு அமைதல்‌ 
வேண்டுமென்பதைப்‌ புப்படத்துகிறது. 
“ஒகு சொல்‌ அல்லது. தொடர்‌ மூலம்‌ படிப்போரின்‌ கண்முன்‌ காட்சிப்படூத்திக்‌ 
காட்டும்‌ வகையில்‌ அமையும்‌ விரிவான விளக்கமே வருணனையாகும்‌, இது இட 
வகனனை, பொழுது வருணனை, செயல்‌ வருணனை, உருவ வரனனை, பண்பு 
வகனனை எனப்‌ பலலகைகளாகப்‌ பயன்படத்தப்படுகிறது”? 
என்னும்‌ ௬ற்று வருணனையையும்‌ அதன்‌ வகைகளையும்‌ தெளிவநத்துகிறது. இடம்‌, 
பொழுது, செயல்‌, உருவம்‌, பண்பு என அணையும்‌ வறணனை உத்தி, ஆய்விற்கு 
எடுத்துக்கொண்ட புதினத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இருப்பினும்‌ சான்றாகர்‌ சில இடங்கள்‌ 
மட்டம்‌ சட்டப்பெறுகிறது. 
புதினத்தில்‌ அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகள்‌ அமைவதால்‌ படிப்போருக்கு மயக்கத்தை. 
ஏற்படுத்தாமலிரு்கப்‌ பொழுது லருனனை அமைவது. இனறியமையாததாகக்‌ 
கருதப்படுகிறது. "மானுடம்‌ வெல்லும்‌ என்ற புதினத்தில்‌, 
“ஹரவுக்கு முந்தைய மாலை, காலையும்‌ மாலையும்‌ எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌ 
இனிமையாகத்தான்‌ இருக்கின்றன. உணவு மேய்ந்து வீட திரும்பும்‌ பசுக்களின்‌ 
முகத்தில்‌ காணும்‌ அமைதி போன்றது மாலைகள்‌” 
எனறு மாலைப்‌ பொழுதின்‌ வதனனை இடம்பெறுகிறது. 
முதல்‌ மழைத்துளி என்னும்‌ புதினத்தல்‌, 
“வெள்ளைச்‌ சாம்பல்‌ பொடியைத்‌ கூவியது மாதிரி விடிந்து கொண்டிருந்தது. 
காலை, தெருக்கதவைத்‌ தாம்‌ நீக்கும்‌ சப்தமும்‌, சாணம்‌ தெளிக்கும்‌ சப்தமுமாக. 
காலை அதற்கேயரிய ஓசையுடன்‌ தோன்றி இருந்தது”? 


4s 


என்று காலைப்‌ பொழுதின்‌ வருணனை அமைந்துள்ளது. 'காதலெலும்‌ ஏணியிலே' என்ற 


புதினத்தில்‌, 
“காலை இன்னும்‌ முழுதாக விடிந்திகக்கவில்லை. சூரிய உஷ்ணம்‌ படியாத 
காலைக்‌ காற்று இன்னும்‌ குளிர்ந்தே இருந்தது. ஊர்‌ பேரவைக்கு அடியில்‌ 
முடங்கியிருக்க, பறவை இனங்கள்‌ மட்டுமே புதிய பொழுதை எதிர்‌ 


கொண்டிருந்தன! 
என்று காலைப்பொழுது வருணிக்கப்படுகிறது. நாலும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌ என்னும்‌ 
தினத்தில்‌, 
“கொய்யாப்புவை போல வெளுத்துக்‌ கொண்டிருந்தது காலை, திரைச்சீலையை 
விலக்கிக்கொண்டு அறைக்குள்‌ நுழைந்தது காற்று, தயங்கித்‌ தயங்கி ஆசிரியா 
அறைக்குள்‌ நுழையும்‌ தப்பு செய்த மாணவன்‌ போல! வெள்ளைப்பூண்டின்‌ 
தோலைப்போல தெருவில்‌ விழுந்தன வெளிச்ச சிதறல்கள்‌” 
எனறு காலைப்பொழுது வநனனை இடம்பெற்றுள்ளது. 
“வெள்ளை வேட்டியில்‌ நீலம்‌ தோய்த்து. மாதிரி இகுள்‌ கொஞ்சமாக விலகி 
வெளிச்சம்‌ பரவிக்‌ கொண்டிருந்த அதிகாலைப்பொழுது”” 
என்னும்‌ பொழுது வருணனை, எனக்குள்‌ இருப்பவள்‌ என்ற தொகுப்பில்‌ அமைந்துள்ள 


“பிறந்த இடம்‌ நோக்கி? என்ற குறும்‌ புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. 


வ்வத்தியின்‌ வழியே 
ஷீ ஊசலில்‌ கிருமி நாமினியாகச்‌ சாணம்‌ நெளிந்தல்‌, அதிகாலைம்‌ குளிரில்‌ 
போரவைக்குள்‌ மூடங்கியிருத்தல்‌, தவறு செய்த மாணவன்‌ ஆசிரியரைச்‌ சந்தி்கத்‌ 


இயங்குதல்‌, வேட்டிக்கு நீலந்தோய்ந்தல்‌ மூதலான பழக்கவழங்கங்களைக்‌ கொண்ட 


சமூகப்போக்கு தெளிவாகப்‌ புலப்படுத்தப்படுகின்றது. 
படிப்போரின்‌ மனத்தில்‌ பாத்திரம்‌ எப்போதும்‌ நிலைத்து நிற்பதால்‌ அதன்‌ உருவம்‌ 


பற்றிய வநணனை தெளிவாக அமையவேண்டும்‌. 


[] 


'கதை வளர்ச்சியில்‌ வரும்‌ மாந்துகளை அறிமுகப்படுத்தம்‌ பொழுது 
அப்பாத்திரங்களைப்‌ பற்றிய தொடக்க வரணனையை ஆதிரியர்‌ அளிப்பர்‌ என்பர்‌ 
மலிய பிராய்ண்ட்‌ (Philp Freund)” 


கண்ணீரால்‌ காப்போம்‌ புதினத்தில்‌ இடம்பெறும்‌ வருணனை சட்டத்தக்கது. 
“துப்பநாள்‌ அவியப்படாமல்‌ கிடந்த சப்பாத்துக்களைத்‌ துடைத்து கண்ணாடி 
வோலும்‌ மெருகேற்றி அணிந்துகொண்டான்‌ பொள்னுத்தம்பி. கண்டியில்‌ தன்‌ 
ஆிருதியைத்‌ தான்‌ பார்த்துக்‌ கொண்டு தன்னையே மெச்சிக்‌ கொண்டான்‌. தோல்‌ 
பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான்‌” 

என உருவ வறணனை அமையும்‌ பாத்திரம்‌ வரசகளின்‌ நெஞ்சில பதிகிறது. 
“தவளி! என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ கோபியின்‌ பாட்டி வெற்றிலை இரத்தம்‌ 

கொணரைகுக்கிறார்‌, அதனைப்பற்றி, 
“உரலில்‌ கூப்டி மாதிரி ஒரு சின்னஞ்‌ சிறிய இரும்பு பாத்திரம்‌. உலக்கையின்‌ 
குட்டி மாதிரி ஒன்றால்‌, வெற்றிலையைக்‌ குழைத்துக்‌ கொண்டிருந்த பாட்ட 
சிரித்தாள்‌” 

என்று வெற்றிலை இருக்கம்‌ கூப்ட உரலின்‌ உருவம்‌ வருணிக்கர்பறகிறது. 
“கன்னங்கரிய அவர்‌ உடம்புக்கு அந்த வெள்ளைச்‌ சட்டை அத்த 
ெள்ளையாகத்‌ தூன்‌ தெரிந்தது" 

என்றும்‌ உருவ வருணனை சுகபோகத்‌ தீவுகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. 
“பறந்த பெம்நோக்கி' எனற பதினத்தில, 
“கருங்காலி மரத்தில்‌ கடைசல்‌ பண்ணினது மாதிரியும்‌ கன்னங்கரேல்‌ மலை. 
மாதிரியும்‌ நின்றிருந்தார்‌. பட்டை பட்டையாக அங்கமெல்லாம்‌ விபதி”” 

என்னும்‌ உருவ வருணனை அமைந்துள்ளது. இல்வுநவ வருணனை உத்தியின்‌ வழி, 

வயதானவிகள்‌ வெற்றிலை இழித்துப்‌ போடுதல்‌, வீக்களுக்கும்‌ பாலிஷ்‌ போதல்‌, 


உடம்பெங்கும்‌ திருந்து அணிதல்‌ முதலாள சமூக வழக்கங்கள்‌ புலணகின்றள. 


50 


ஏரு பாத்திரத்தின்‌ தன்மையை அறிந்துகொள்ள, அதள்‌ பண்பு வரனனையே 
துணை செய்கிறது. மானுடம்‌ வெல்லும்‌ என்ற புதினத்தில்‌ ரங்கப்பிள்ளை என்ற 
பாத்திரத்தின்‌ பண்பு வநணனையைச்‌ சான்றாகச்‌ சுட்டலாம்‌. 
எரங்கப்பிள்ளை காலை அலுவல்களை முடிந்து, மாலையிலும்‌ நீராடும்‌ 
வழக்கத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. அரசாங்க அலுவல்‌ எனப்பட்ட பொய்‌, வஞ்சம்‌, 
துரோகம்‌ முதலான சகல கீழ்மைகளையும்‌ கழுவிக்‌ களைபவர்‌ போல, அணு. 
மாலைக்‌ குளியலை அவர்‌ நினைத்திருப்பார்‌ போலும்‌”* 
என்னும்‌ வநணனையில்‌ பாத்திரத்தின்‌ பண்பு வெளிப்புகின்றது. 
வய்வீற்கு எடுத்துக்கொண்டூள்ள புதினங்களில்‌ இலை போன்ற வருணனைகள்‌. 
சிறப்பாக இடம்பெற்றுள்ள. சான்றாகச்‌ சில பண வருணனைகள்‌ 


எடத்துரைக்கப்பட்டூஸ்ளன. 


"நீவகள்‌' என்ற புதிவத்தில்‌, 
“அம்மா விட்டல இரக்கும்‌ நேரத்தில்‌ பின்‌, சட்டை எதுக்கு என்று வெறும்‌ 
கைலிறயாடு இருப்பான்‌. பனியன்‌ சட்டை அழுக்காகி விட்டால்‌? அதற்காகவே, 
அவனைக்‌ கஞ்சன்‌ என்றார்கள்‌. ஒருவன்‌ ஊதாரியாக இருப்பதுதான்‌ தவறு. 
என்‌ சீனு? 

என்ற சீனு என்னும்‌ பாத்திரத்தின்‌ பண்பு வநணனை பயின்று வந்துள்ளது. 
“புத்தகம்‌ மேய்கிற அறிவு ஜீவிகள்‌, வெறும்‌ வைக்கோல்‌ அடைத்த கன்று 
குட்டியைப்‌ போன்றவர்கள்‌. அவர்கள்‌ மாடுகள்‌ பால்‌ கறக்கத்‌ தற்காலிகத்‌. 
தேலைக்குரியவர்கள்‌"" 

என்பது அறிவாளிகள்‌ குறித்த பண்பு வருணனையாக, குகபோகத்‌ தீவுகள்‌ என்ற. 

புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. 
“அவள்‌ அறிவாளி. மனித மனத்தை அறிவதும்‌ சக மனிதனுக்கு இம்சை 
அளிக்காதிருப்பதும்‌, அனைவருக்கும்‌ இனிமையாக நடந்து கொள்வதே அறிவின்‌ 
பயன்‌ என்றால்‌, வள்ளி பேரறிவு உடையவள்‌ தான்‌" 


51 


என்பது வள்ளி என்ற பாத்தீரத்தின்‌ பண்பு வதவனையாக நேரம்‌ மறப்பதில்லை என்ற 
புதினத்தில்‌ அமைந்துள்ளது. இத்தகைய பண்பு வரனனைகளின்‌ வழியே வீஸ்சலலைக்‌ 
குறைத்துப்‌ பணத்தைச்‌ சேர்த்தல்‌, நடம்பியல்‌ நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில்‌ 
செயற்பநதல்‌, பிற மத மனத்தை அறிந்து நடத்தல்‌, அனைவருக்கும்‌ இனிமையாக 
நடத்தல்‌ முதலான சமூக ஒழுகலாறுகள்‌ பலணகின்றன. 

புதினத்தில்‌ கதை நிகழும்‌ இடத்தைச்‌ சரியாகப்‌ பரந்து கொண்டாலன்றி, கதை 
லை தராது. எலே படைப்பாசிரியரின்‌ கதைக்‌ களத்தைப்‌ பற்றி வருணிக்கும்‌ போது. 


இன்ன 


டத்தில்‌ இருக்கிறோம்‌ என்ற உணர்வை வாசகன்‌ பெறும்‌ வகையில்‌ 
அறிமுகப்புந்த வேண்டும்‌. இவ்வகையில்‌ சுகபோகத்‌ ஜீறகளில்‌ வரம்‌, 
“மாமாவின்‌ வீடு பார்க்க மிகப்‌ பெரிதாக இருந்தது. வீடுகளில்‌ இது யானை; 
ஆனால்‌ அது சத்தம்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பதாக மூர்த்திக்குத்‌ தோன்றியது" 


என்னும்‌ இட வருணனை கூறிப்பிடத்தக்கது. காதலெனும்‌ ஏணியிலே என்ற புதினத்தில்‌ 


இடம்பெறும்‌, 
“அடையாறைக்‌ கடந்து, கடற்கரைப்‌ பக்கமாகப்‌ போய்‌ காம்பெளண்டுடன்‌ க்ஷய... 
உள்ளே மரங்களும்‌ செழிகளுமாய்ப்‌ பச்சைக்‌ கம்பளம்‌ விரித்த, பொரிய பல மாக்‌ 
கட்டடங்களுக்கு மத்தியில்‌, ரண்டு சோப்பும்‌ பெட்டிகளை அடுக்கி வைத்தது. 
மாதிர ஒறு சிறிய அழகான ஷ்டுக்க முன்னால்‌ போய்‌ ன்றது அந்தக்கா்‌'்‌ 
என்ற இட வருணனையும்‌ சட்டத்தக்கது. 
ஆெரவிற்கு எடுத்துக்கொண்ட புதினங்களில்‌ இவை போன்ற வருணனைகள்‌ 
சிறப்பாக இடம்பெற்றுள்ளது சமூகத்தன்மையையும்‌ வெளிப்பநத்துகின்றன. விரிவான 


விளக்கமாக அமையும்‌ வருணனையை்‌ போன்று, கூறிமி௫த்‌ தனை 


ப்பம்‌ புதினத்தின்‌ 
சிறப்பிற்கத்‌ துணைபரியக்‌ கூடிய உத்தியாகும்‌. 
குறியீட்டுத்‌ தலைப்பு : 

தின இலக்கியத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ சனை ஈர்க்கும்‌ வகையிலும்‌, 


சிந்தனையைத்‌ நூண்டும்‌ வகையிலும்‌ கதைக்குத்‌ தலைரபிடர்படுகின்ற. அத்தகைய 


52 


தலைப்புகளில்‌ சீல குறியீடாக அமைந்து படிப்போரின்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகின்றன. 
ஆய்விற்கு எடத்துக்கொணட புதீனங்களுள்‌, வானம்‌ சப்பரம்‌ என்ற புதினம்‌. மட்டும்‌ 
குறியீட்டத்‌ தலைப்பைக்‌ கொண்டதாக அமைந்துள்ளது. 

வானம்‌ வரப்படும்‌! என்ற தலைப்பு கூறியிபாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில்‌ 
அமைந்துள்ள பிரஞ்ச்‌ அரசு நிர்வாகத்தின்‌ பதிய கவர்னராகப்‌ பொறுப்பேற்ற துய்ப்ளெக்ஸ்‌ 
பிரம இந்திய நாடெங்கும்‌ பிரஞ்ச்‌ அரசின்‌ கொடி பறக்கலேண்டும்‌ என்றும்‌ அதனைச்‌ 
செய்து தீருவேன்‌ என்றும்‌ தொடக்கத்தில்‌ சபதமேற்கிறா்‌. இந்த இலக்கினை எட்டுவதற்கு 
வனந்தரங்கம்பீள்ளையின்‌ ஆலோசனைப்படி திட்டங்களைச்‌ செயல்படுத்தி வுகிறா்‌. 
ம்போது ஆனந்தரங்கர்‌ இந்தியானில்‌ பீரெஞ்ர்‌ அரசாங்கம்‌ நிலைபெறும்‌ நாள்‌ 


தொலை. 


ல்லை என்று கூறுகிறார்‌, தமது திட்டங்கள்‌ நிறைவேறினால்‌ 
இநதியாவெங்கும்‌ பிரஞ்ச்‌ ஜிணகம்‌ பரவுவது உறுதி என்று கணனி நினைத்துப்‌ 
பாரப்பதோடு கதை நிறைவுபெறுகிறது. அரசியல்‌ துறைகளில்‌ பொழுப்பேற்போ 
திட்டமிட்டுச்‌ செயலாற்றினால்‌ எதையும்‌ சாதிக்கலாம்‌ என்பதைக்‌ கூறியாக 'வாளம்‌ 
வசப்படும்‌' என்னும்‌ தலைப்பு மூலம்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌ ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌, ஆய்வு. 
மேற்கொண்டுள்ளன எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய உத்தி காணப்படவில்லை. 


புதினங்களில்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ உவமை 


வ்துக்‌ கறிக்கத்த்கது. 
உவமை : 

ஜின இலக்கியத்தில்‌ இடம்பெறும்‌ பல்வேறு கலைநஹணுக்கத்‌ திறன்களுள்‌ 
உவமையும்‌ ஒன்றாகும்‌. இருபொருள்களை ஒப்புமைப்படுத்திக்‌ காட்டம்‌ உவமை கூறிந்துத்‌ 
தொல்வாப்பியம்‌, தண்டியலங்கரும்‌ முதலான இலக்கண நூல்கள்‌ தரம்‌ வரையறை 
குறிபிடத்தக்கது. 

“பணத்‌ தொழிலும்‌ பயலுமென்‌ நிவறறீன்‌ 

ஒன்றும்‌ பலவும்‌ பொருளொடு பொகுள்புணர்ந்து. 

ஒப்புமை தோன்றச்‌ செய்புவது உவமை” 


5 


என்னும்‌ தண்டியலங்கார நூற்பா. ஒப்புமை தோன்றக்‌ கூறும்‌ உவமையின்‌ இலக்கனந்தை 
எடத்தியம்புகிறது. படித்தவர்‌ பாமரரும்‌ புதினத்தை விரும்பிப்‌ படிப்பதால்‌ இருவநக்கும்‌ 
பொதுஷகப்‌ புரியாததைப்‌ புரியலைப்பதற்கும்‌ தெரிந்ததை அழகுபடுத்திக்‌ காட்டவும்‌ 
உவமை பயன்படுகிறது. உவமை கறிந்து “இதணர்‌ பயன்‌ என்னை பயப்பதோ எனின்‌ 
புலனல்லாதன புலனாதலும்‌ அலங்காரமாகிக்‌ கேட்டார்க்கு இன்பம்‌ பயத்தலும்‌* என்ற 
இளம்பூரணரின்‌ விளக்கம்‌, உவமையின்‌ பயன்பாட்டைத்‌  தெளிஷடுத்துகிறது. 
“கடிமாலவைற்றை்‌ புரீந்துகொள்வதற்காகப்‌ பயன்படுந்தப்பநம்‌ கலை நணுக்கத்தீறணன 
உவமை, பல்வேறு ௬றுகளைக்‌ கொண்டது. உலமை என்பது எடுத்துக்கொண்ட பொருள்‌, 
அதனை ஒத்த பொருள்‌, இரணடிற்கும்‌. இடையே உள்ள பொதுத்தன்மை, 
இல்விரண்பையு்‌ இணைப்பதற்கப்‌ பயன்படும்‌ சொல்‌ என்னும்‌ உவம உருபு என நான்க. 
கூறுகளைக்‌ கொண்டது. இதனைத்‌ தொல்கார்பியர்‌ வினை உவமம்‌, பயன்‌ உவமம்‌, மெய்‌. 
உவமம்‌, உரு உவமம்‌, னெ நான்காகம்‌ பாகுமாடு செய்கிறார்‌" என்னும்‌ கருத்தும்‌ ஈண்டு 
தோக்கற்பாலது. உவமையின்‌ இலக்கணம்‌, பயன்‌, பாபாடு ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌, 


ஆய்வீற்து எடுத்துக்கொண்ட புதினங்களில்‌ 


ம்பெற்றுள் உவமைகள்‌ இங்க்‌ 
குற்க்கத்தக்கள. 
வினை உவமைகள்‌ 

ஆய்வீற்து எடுத்துக்கொண்டுள்ள புதினங்களில்‌ வினையை மையமீட்டதாக. 
அமையும்‌ உவமைகள்‌ பல இடம்பெற்றுள்ளன. 

(வானம்‌ வரப்படும்‌! என்ற புதினத்தில்‌ “ஊசி வழி நூல்‌ போனது போல, 
நண்பனைத்‌ தொடர்ந்தான்‌ கிளைவ்‌/" “விவசாயி வானத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பது. 
போல வர்த்தகர்‌ ஆகிய நாமெல்லாம்‌ கடலையும்‌ கப்பலையும்‌ அல்லவா. பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌" ஆகிய உலமைகளும்‌, "மானுடம்‌ வெல்லும்‌ என்னும்‌ புதினத்தில்‌ 
எதோ ஏரு பெரிய ஆற்றிலிருந்து கிளைத்து வந்த நதி ஒன்று. வழிதவறி வந்த 
வெள்ளாட்டுக்‌ கூட்டி மாதிரி, ஊரின்‌ வடக்காக ஒடிக்‌ கொண்டிருந்தது/எ “தெருச்‌ 


செரிநாய்கள்‌ சாவடிச்‌ சிப்பாய்கள்‌ அதிகாரிகளின்‌ காலண்டை சேவிர்பது மாதிரி சுருண்ட 


4 


கிடந்தன ஆகிய உவமைகளும்‌, "கண்ணீரால்‌ காப்போம்‌' என்ற புதினத்தில்‌, “ரிப்பன்‌ 
கடையை ஆட்டும்‌ குழந்தையைப்‌ போல காற்றில்‌ அசைந்த கத்திரி”! “வெறிபிடித்த. 
சாமியாடி போலத்‌ தலைலிரித்துக்‌ கொண்டும்‌, தழமாறிக்‌ கொண்டும்‌ ஆரம்‌ 
கொண்டிருந்தன சலக்கு மரங்கள்‌! என்பன போன்று உவமைகளும்‌. வினை 
உலமைகளாகம்‌ படைக்கப்பட்டள்ளை. 

“தியிலே வளர்சோதி' என்னும்‌ புதினத்தில்‌ “அவள்‌ ஒரு மானைப்‌ போலத்‌ துள்ளிக்‌. 
கொண்டு ஓடினாள்‌,” “ஏதோ திருடனைத்‌ துரத்திக்கொண்டு ஓடுகிற கூட்டம்போலத்‌. 
திரும்திடுமென அரம்‌, பெரிய பெரிய முத்துக்கோடு பெய்யத்‌ தொடங்கியது. 
மழை ஆகிய உலமைகளும்‌, நீலநதியில்‌, சூரிய வெளிச்சம்‌ தன்‌ கண்களை ஊசி 
கொண்டு தைப்பது போல்‌ உணர்ந்தாள்‌/* “ஒரு சின்னக்‌ குட்டியைப்‌ போலப்‌ பாய்ந்து 
ஓடி, தண்ணீ கொண்டு வந்து வைத்தாள்‌" என்பன போன்ற உவமைகளும்‌, 'தீவகளி' 
என்ற புதினத்தில்‌, “வாகீசனின்‌ கனவுகள்‌ என்கிற பலனைக்‌ குத்தி கிழிக்கிற ஊசிபோல, 
சச்சு அங்கு தோன்றி இருந்தாள்‌,” "தெளிந்த குட்டைகளில்‌ கல்‌ விழுந்தது மாதிரி 
சீனுவை மிகவும்‌ சிந்திக்க வைத்தது ரம்யாவின்‌ சொற்கள்‌” ஆகிய உவமைகளும்‌ 
வினையை மையமிட்டனவாய்‌ அமைகின்றன. 

முதல்‌ மறைத்துளி என்னும்‌ புதினத்தில்‌, “பஞ்சு போல தான்‌ பறந்து 
கொண்டிருப்பதாக அவள்‌ உணர்ந்தாள்‌,” “ஒரு பணிவான மாணவன்‌ போல, வைதேகியின்‌ 
முகம்‌ பர்த்து, கை கட்டி பணிவு என்று அஸ்‌ பழக்கத்துல்‌ நின்றான்‌ 
அரவிந்தன்‌” ஆகிய உவமைகளும்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌ என்ற புதினத்தில்‌ “மெளனமாக. 
ரகசியமாக இதழ்கள்‌ அடுக்காக மலாவது போல. இரவு வீடிவது ஜ்‌ ஆச்சரியம்தான்‌" 
என்னும்‌ உவமையும்‌, 'காதலெனும்‌ ஏணியிலே' எனும்‌ புதித்தில்‌ "ஒரு வெள்ளைத்‌ 
நாளில்‌ மை கொட்டியது மாதிரி பலப்பல யோசனைகள்‌ வந்து அவனைம்‌ சூழ்ந்து. 
கொண்டன“ என்ற உவமையும்‌, 'நேசம்‌ மறப்பதில்லையில்‌', "உன்‌ அப்பா அல்லவோ 
என்னைக்‌ கூட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிச்‌ சுற்றி வந்து தத்துப்‌ பீத்தன்று பேசினார்‌ 
என்னும்‌ உவமையும்‌ வினையை மையமிப்டனஸாயத்‌ தோற்றமளிக்கின்றன. 


5s 


"நானும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌! என்னும்‌ பதினத்தீல்‌, "திரைச்‌ சீலையை விலக்கிக்‌. 
கொண்டு அறைக்குள்‌ நுழைந்தது காற்று, தயங்கித்‌ தயங்கி ஆசிரியா்‌ அறைக்குள்‌ 
நுழையும்‌ தப்பு செய்த மாணவன்‌ போல,“ "கொஞ்சமும்‌ படிகோடுக்காமல்‌ விலாங்கு 
மீனைப்‌ போல நழுலிப்‌ போய்க்‌ கொண்டிருந்த வைகறை”? ஆகிய உவமைகளும்‌, "பறந்த 
இடம்நோக்கி' என்ற கூறும்புதினத்தில்‌, "ஆடு தழை திங்கிற மாதிரி இது ஒரு பழக்கம்‌" 
என்னும்‌ உவமையும்‌, 'எனக்குள்‌ இருப்பவள்‌ என்னும்‌ குறும்புதினத்தில்‌ “குடங்கள்‌ 
உருண்டது. மாதிரி சீரிந்தர்கள" என்ற உலமையும்‌ வினை உலமையை மையமிட்ட 
உலமைகளாகும்‌. 
பயன்‌ உவமைகள்‌ : 

ஏதேனும்‌ ஒரு பயன்‌ கருதி அமையம்‌ உனமையைப்‌ பயன்‌ உவமை எஸ்ப்‌. 

"வானம்‌ வரப்படும்‌ என்று புதினத்தில்‌ தொடர்ந்து கற்பதால்‌ ஏற்படும்‌ பயனைக்‌ 
கூறவந்த ஆசிரிய “நாள்தோறும்‌ பயிலும்‌ மாணவன்‌ அறிவு நாளுக்கு நாள்‌ வளிவறு. 
போல படகும்‌ கண்ணுக்குப்‌ பெரியதாய்த்‌ தெரிவதாயிற்றுஎ என்று உவமையாகக்‌ 
க்றுகிறார்‌. இதில்‌ புதுச்சேரியின்‌ கவர்னர்‌ துய்ப்ளெக்ஸ்‌ துரையைக்‌ கர்பலிருந்து. 
ஏற்றிவரும்‌ படகு வரவரப்‌ பெரிதாகத்‌ தோன்றுவதை விளக்க, இப்பயன்பாட்டு 
உவமையையப்‌ பயன்படுத்திப்‌ படிக்கப்படிக்க அறிவு, நாளக்கு நாள்‌ வளரும்‌ என்று கூறி 
வாசகர்களைச்‌ சிந்திக்கச்‌ செய்கிறார்‌. இதுபோன்று பயனை விளக்கிக்‌ காட்ட, “சீமைச்‌ 
சாராயம்‌ கூடத்தவலுக்கப்‌ போதை, பொயோர்களுக்குப்‌ புகழும்‌ செல்வமும்‌ சேருகிற 
வோலக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக மேல்‌ ஏறுகிறது. பட்டைச்‌ சாராயத்தின்‌ போதைய, 
கள்வனிடம்‌ செல்வம்‌ வருகிறது போல, ஒரேயடியாகக்‌ குவிகிறது. சில நாளையிலே. 
கரைந்து போகிறது போல, போதையும்‌ வடிந்து விடுகிறது” என்ற உவமையைப்‌. 
படைத்துள்ளார்‌ ஆசிரியர பரய்சன்‌. 

"கண்களில்‌ காப்போம்‌! என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌, “நுலைத்து உலர்த்தப்பட்ட 


நீல வேட்டி மாதிரி இருந்தது வானம்‌," “தெரு துடைத்துக்‌ கவிக்கப்பட்ட பாத்திரம்‌ 


போலச்‌ குந்தமாக இருந்தது ஆகிய உவமைகளும்‌, “மானுடம்‌ வெல்லும்‌' பதினத்தில்‌ 


56 


வரும்‌, “ஒரு ஜபத்தைப்‌ போல அவள்‌ பெயரையே உச்சரித்தபடி ந்தான்‌ அவன்‌, 7? 
“ஒரு வழியாய்‌ மழை ஓய்ந்தது போலவும்‌, வெள்ளம்‌ மட்டூப்பட்டு நதியாக 
ஒழுங்கமைந்தது. மாதிரியும்‌ அவள்‌ தன்‌ ஆட்டத்தை முழத்தாள்‌? ஆகிய உலமைகளம்‌ 
பயனை மையமிட்டதாய்த்‌ தோற்றமளிக்கின்றன. 

'நியிலே வளரசோதி' என்ற புதினத்தில்‌ “மண்ணின்‌ மேல்‌ வெறும்‌ கோலப்‌. 
புள்ளிகள்‌ மாதிரி சிதறிக்கிடந்த பூக்களைக்‌ கைகளால்‌ தள்ளிவிட்டு அமர்ந்தார்கள்‌?" 
என்னும்‌ உமையும்‌,  'நீலநதியில்‌ "மாலை,  அயோக்கியனின்‌ மனம்போல 
கருத்துக்கொண்டிருந்தது? என்ற உவமையும்‌, 'தீவுகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ "காரியம்‌. 
ஆகனும்னா பூவைச்‌ சுத்தறு வண்டாட்டம்‌ நம்மையே சுத்துவானுங்க”* என்ற உவமையும்‌, 
முதல்‌ மழைத்துளியில்‌,' “வெயில்‌ கானல்‌ நீரைப்‌ போல ஓடிக்கொண்டிருந்தது'?' என்னும்‌ 
உலையும்‌, 'சகபோகத்‌ தீவுகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ "காலம்‌ எ இனிறுக்‌ கட்டியை 
போல்‌ கரைந்தது”* என்ற உவமையும்‌ பயனை மையமிட்டளவாய்த்‌ தோற்றந்தருகின்றன. 

'காதலெனும்‌ ஏணியிலே' என்ற புதினத்தில்‌, “ஒரு புத்தகத்தின்‌ அடிக்குறிப்பைப்‌ 
படிப்பதைப்‌ போல, சுமியின்‌ சிரிப்பைப்‌ படித்தான்‌”? என்னும்‌ உவமையும்‌, "நேசம்‌. 
ாயதில்லையிலி ழ்‌ அடைந்த நிலம்‌ போலக்‌ காட்சி அளித்தது ஒரு துண்ட பூச 


என்ற உவமையும்‌, நாலும்‌ நானும்‌ நீயம்‌ நீயத' என்னம்‌ புதினத்தில்‌ “மனம்‌ தனில்‌ 


மூழ்கியது போல லேசாயிற்று* என்ற உலமையும்‌, 'எனக்குள்‌ இருப்பவள்‌ என்ற குறும்‌ 
புதினத்தில்‌ "செத்துப்போய்‌ பிறக்கிற குழந்தை மாதிரி அவன்‌ வார்த்தைகள்‌ உண்மை 
இல்லாததால்‌ பிறக்கும்‌ போதே பலவீனப்பட்டூப்‌ பிறந்தன”? என்னும்‌ உவமையும்‌ பயன்‌ 


உவமைகளாகப்‌ படைக்கப்பட்டுள்ளன. பயன்‌ உவமைகளைப்‌ போன்றே வடிவத்தை 


மையமிட்டு அமையும்‌ மெய்‌ உவமைகளும்‌ இங்குச்‌ சட்டத்தக்கள. 


57 


மெய்‌ உவமைகள்‌ : 

புதினங்களில்‌ ஏதேனும்‌ ஒரு ஷவம்‌ அல்லது ஓ உறுப்பினை மையமிட்ட 
அமையம்‌ உவமைகள்‌ மெய்‌ உலமைகளாகும்‌. இவ்வுவமை படைப்பாளனின்‌ திறக்கச்‌ 
சான்றாக அமைவதோடு மகிழ்ச்சியையும்‌ தரவல்லது. 

“வானம்‌ வசப்படும்‌! என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ “மரங்கள்‌ பாதையில்‌ பருத்துக்‌ 
கொண்டது. போல அவற்றின்‌ நிழல்‌ இருந்தது." "மேலே கிள்ளிப்‌ போட்ட நகம்‌ மாதிர 
மூன்றாம்‌ பிறை சோளப்பொறி மாதிரி நட்சத்திரங்கள்‌" என்பன போன்ற உலமைகளும்‌, 
மானுடம்‌ வெல்லும்‌' என்ற புநீனதைதில்‌ வரும்‌, “கம்பமாக நிமிந்து நிற்கும்‌ முகப்பில்‌ 
வரிசைக்‌ கிரமமாக நாலு பெரிய தூண்கள்‌ போல நிற்கும்‌," “திரண்ட மலையைத்‌ 
தாங்குமாப்‌ போல தோள்கள்‌" ஆகிய உவமைகளும்‌ 'கண்கர்ரல்‌ காப்போம்‌! என்னும்‌ 
புதினத்தில்‌ வரும்‌ "மணியின்‌ நாங்கு வதந்தி பரப்புகின்றவனின்‌ வாயைப்‌ போல, அங்கும்‌ 


இங்குமாக இடிந்து அலைந்து பேரோசை எழுப்பியது" “சிரிக்காத போதும்‌, சிரிந்தாற்‌ 


போல விரிந்த உதடுகள்‌" ஆகிய உவமைகளும்‌ வடிவத்தை மையமிட்ட 
உவமைகளாகத்‌ தோற்றங்கண்ூள்ளன. 


"தீயிலே எனரசோதி' என்னும்‌ 


(நனத்தில்‌, "என்னேரமும்‌ கட்சி ஊர்வலம்‌ போல 
ஜனக்கூட்டம்‌ மொய்க்கும்‌” என்னும்‌ உவமையும்‌, “$லநதியில்‌” “பெரிய தபால்‌ தலை. 
மாதிரி அல்வாத்‌ துண்டுகள்‌” என்ற உவமையும்‌, 'தீவகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ 
“வெள்ளை ஊரியைத்‌ தண்டில்‌ செருகி வைத்தாற்போல அரும்புகள்‌ விட்டிருந்தன?! எற. 
உலையும்‌, "முதல்‌ மழைத்துளியில்‌' “தடைகளை விரித்துத்‌ தலைகீழாக நட்டு வைத்தது. 
போல மரங்கள்‌"? என்னும்‌ உவமையும்‌, சகபோகத்‌ ஜீவகள்‌' என்ற பதினத்தில்‌ 
கரும்போர்வை மாதிரி இருந்தது அந்தத்‌ தர்ஜோடு? என்ற உவமையும்‌ மெய்‌ 
உலமைகளாகம்‌ படைக்கப்பட்டூள்ள. 

"காதல்‌ என்னும்‌ ஏனியிலே' என்னும்‌ புதினத்தில்‌, "யானைக்‌ குட்டியைப்‌ போல்‌ 


தோன்றிய ஓர்‌ உருவம்‌ உடன்‌ காற்றில்‌ கரைந்து நீரோடை போல்‌ நீண்டு வியாித்தது” 


ss 


என்னும்‌ உவமையும்‌, 'நேசம்‌ மறப்பதில்லை' என்னும்‌ புதினத்தில்‌, "கோழி முட்டை வடிவ 
தீனி மேசையில்‌" என்ற உலமையும்‌, "நாலும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌” என்ற புதினத்தில்‌ 
எகழந்தைகள்‌ அரையும்‌ குறையுமாகப்‌ பவுடர்‌ அடித்துக்கொண்டு நிற்பது. போல இருந்தது 
வானம்‌” என்னும்‌ உமையும்‌, 'பிறந்த இடம்நோக்கி' என்ற குறம்புதினத்நில்‌ “வெள்ளை 
வேட்டியில்‌ நீலம்‌ தோய்த்து மாதிரி இருள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக விலகி வெளிச்சம்‌ 
பரவிக்‌ கொண்டிருந்த அதிகாலைப்‌ பொழுது”? என்றும்‌ உவமையும்‌, எனக்குள்‌ 
இருப்பவள்‌ என்ற தறும்புதினத்தில்‌ “தேங்காய்‌ துண்டத்தை வைத்து அடக்கியது மாதிரி" 
என்ற உவமையும்‌ வத்தை மையமிட்ட மெய்‌ உலமைகளாகத்‌ தோற்றமளிக்கின்றன. 

அம்விற்கு எடுத்துக்கொடை புதினங்களில்‌ உருவை அரப்படையாகம்‌ கொண்டு 
ச உவமைகள்‌ இடம்பற்றுள்ளன. 
உரு உமை : 

உவமையின்‌ பாகுபாடுகளுள்‌ ஒன்றான உரு உவமை, ஏதேனும்‌ ஒரு நிறத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு அமையும்‌ என்று கூறலாம்‌. நிறத்தை இயல்பாக சொல்லிச்‌ 
செல்லமல்‌ அதற்கு அடைமொழி ஒன்றைக்‌ கொடுத்துக்‌ கூறும்போது, அந்த நிறம்‌ 
சிறப்புப்‌ பெறுகிறது. அதன்‌ தன்மையைப்‌ படிப்போரால்‌ முழுமையாக அழியவும்‌ முடிகிறது. 

ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ நிறத்தை மையமிட்டனவாய்‌ அமையும்‌ 
உரு உவமைகள்‌ இங்கச்‌ சட்டத்தக்கள, 

“வானம்‌ வரப்படும்‌! என்னும்‌ புதினத்தில்‌, சாம்பிராணிப்‌ புகையின்‌ நிறத்தை 


விளக்க எண்ணிய ஆசிரியர்‌, “மெல்லிசாக வெள்ளை மஸ்லின்‌ துணியை. வீரந்தாற்‌ 


போல்‌ சரம்பிராணிப்புகை பரவிக்‌ கூடத்துக்கு வந்தது”? என்று கூறுகிறார்‌. இவ்வுமை 
மூலம்‌ சாம்பிராணீப்புகையீன்‌ நிறத்தையும்‌ வெள்ளை மஸ்வீன்‌ துணியின்‌ மென்மையையும்‌ 
அறிந்து கொள்ள முடிகிறது. புகை வெள்ளையாக இருந்தது என்று கூறியிருந்தால்‌ அதன்‌ 
அடர்த்தி எத்தகையது என்பதை வாசகர்‌ சரியாக அறிந்திருக்க முடியாது. வெள்ளை 
மஸ்லின்‌ துணியைப்‌ போன்றிருந்தது என்று கூறுவதன்‌ மூலம்‌ புகையின்‌ நிறம்‌ மற்றும்‌ 


அபரத்தி ஆகியவற்றையும்‌ மயக்கமற உணர்ந்து கொள்ளும்‌ வகையில்‌ 


» 


தெளிவபடத்தியிருக்கிறார்‌ ஆசிரியர்‌, இதுபோன்று நிறத்தை விளக்கிக்‌ காட்ட வந்த 
ஆசரியா இப்புதினத்தில்‌ “இருட்டைப்‌ பிசைந்து நீர ஊற்றி மெழுகியது போலக்‌ 
கரத்திருந்தது வாசல்‌" என்னும்‌ உலமையையும்‌ பயன்படுத்தியுள்ளர்‌. 


"மானுடம்‌ வெலலும்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌ “கார்த்திகை மாதத்துப்பனி புகை. 


மூட்டம்போல்‌ எங்ஙணும்‌ பரவி இருந்தது. “வடித்துப்‌ போட்ட சாதத்தை பிசைந்து 


செய்த மாதிர்‌ வெள்ளை வெளேரென்று இருப்பாள்‌ அந்த அம்மான்‌ ஆகிய 


உவமைகளும்‌, 'கண்ண்ரல்‌ காப்போம்‌! என்னும்‌ புதினத்தில்‌ வரம்‌. "தீயின்‌ சிவந்த 
நாக்குகள்‌ இணை விழைச்ரில்‌ பிணைந்து கொள்ளும்‌ நாக சர்ப்பங்கள்‌ மாதிரி மூர்க்கமாக 
எழுந்து ளிந்தன,”* “மிருஷ்னமாசாரி வெள்ளைத்‌ துண்டு போலர்‌ சரிந்தார்‌?! என்பன 
போன்ற உலமைகளும்‌ நிறத்தை மையமிட்ட உலமைகளாகப்‌ படைக்கப்பட்டுள்ளன. 
"தீயிலே வளரசோதி என்னும்‌ புதினத்தில்‌ “வேப்பம்‌ பழம்‌ போலச்‌ சுடாவீட்ட 


ளிகிற தீன்‌ ன்ற உவமையும்‌, 'நலநதி' என்ற புதினத்தில்‌, "விளக்கிய குத்துவிளக்கு 


போலவும்‌, மஞ்சள்‌ லெயில்‌ பட்டுப்‌ பொலிகிற தங்கக்‌ காக மாதிரியும்‌, தகதகவென 
ஜொலிந்தாள்‌ சொர்ணம்‌ என்னும்‌ உவமையும்‌, “தீவுகள்‌ என்னும்‌ பதினந்தில்‌ 


“மழைக்கால மரங்கள்‌ மாதிரி மனிதர்களை ஒளி பெற்று விளங்கச்‌ செய்யும்‌ 


மந்திரக்கோல்‌ அது" ஏன்ற உவமையும்‌, “முதல்‌ மழைத்துளியில்‌ "மதிய வெயில்‌ 
காயவைத்த வேட்டி மாதிரி வெளுத்துப்போயிருந்தது*' என்னும்‌ உமையும்‌, 'சகபோகத்‌ 


தீவுகள்‌! என்ற. புதினத்தில்‌. “கன்னங்கரிய 


ரூட்டு, கூந்தலில்‌ நரை ஏறுவது போலக்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ புலந்து கொண்டிருந்தது ஸ்‌ என்னும்‌ உவமையும்‌ நிறத்தை 
மையிட்டு அமையும்‌ உரு உவமைகளாகப்‌ படைக்கப்பட்டிரக்கின்றன,. 

"காதலெனும்‌ ஏணியிலே' என்ற புதினத்தில்‌ “தங்கத்தை உருக்கி ஊற்றியது. 
மாதிரி, சிறிதும்‌ பெரிதுமான பாட்டில்களில்‌ மது நிரம்பியிறந்தது* என்னும்‌ உவமையும்‌, 
(நேசம்‌ மறப்பதல்லையில்‌' “பொன்னைக்‌ கரைத்தும்‌ கட்டியாக்கினாற்‌ போலப்‌. பூக்கள்‌"! 
என்ற உவமையும்‌, 'நாலும்‌ நானும்‌ நீயும்‌ நியம" என்னும்‌ புதினத்தில்‌ "வானத்தில்‌ கருத்த 


மேகங்கள்‌ சூளித்த ஈரம்‌ போகாத கூந்தல்‌ போல. மினுக்கியது?? என்ற உமையும்‌, 
60 


எனக்குள்‌ இருப்பவள்‌! என்ற கூரும்புதினத்தில்‌, “கரும்பட்டில்‌ பதித்த மாணிக்கங்களைப்‌ 


போன்ற  ானமும்‌  சப்தசத்திரங்களும்‌ அவனுக்குள்‌ மிகுந்த உணரச்சியை 


ஏற்படத்தியது”? என்னும்‌ உவமையும்‌ உரு உவமைகளாகும்‌. 


இத்தகைய உவமைகள்‌ வழி, விவசாயி வானத்தைப்‌ பார்த்திரத்தல்‌, திருடனைத்‌. 
துரத்திக்கொண்டு ஓதும்‌ கூட்டம்‌, நல்ல மாணவனின்‌ பணிவு, தப்புச்‌ செய்யும்‌ மாணவனின்‌ 
தயக்கம்‌, பட்டைர்‌ சாராயம்‌ கூடித்தல்‌, வேட்டியைத்‌ துவைத்து உலரத்துதல்‌, இனிப்புக்‌ 
கட்டியாய்‌ கரைந்து பிறருக்குப்‌ பயன்‌ தருதல்‌, சாப்பாட்டு மேசையைப்‌ பயன்படுத்துதல்‌, 
சாம்பிராணிப்புகை போடுதல்‌, மது அருந்துதல்‌ முதலான செயற்பாடுகளை கொண 
சமூகத்தன்மை புலனாவது இங்குக்‌ குறிக்கத்தக்கது. புரியாததை்‌ புரியலைப்பதற்தம்‌, 
பரீந்ததை மேலும்‌ அலங்காரப்படுத்திக்‌ கூறுவதற்கும்‌ பயன்படும்‌ உவமை, கூடுதலாகச்‌ 
சமூகத்தின்‌ தன்மையையும்‌ உள்ளனாறு படம்பிடித்துக்‌ காட்டவும்‌ பயன்பேதாக 
அமைவது சிறப்பாகச்‌ சட்டத்தக்கது. 

புதினங்களில்‌ இடம்பெறும்‌ உத்திகள்‌ உருவகமும்‌ கூறிப்பாகச்‌ சட்டத்தக்கது. 
உருவகம்‌ : 

உலமானம்‌, உலமேயம்‌ ஆகிய இரண்டையும்‌ வேறுபடுத்திக்‌ றாமல்‌, 
உவமானத்தின்‌ தன்மையை உவமேயத்தில்‌ ஏற்றிக்‌ கூறுவது உருவாகமாகும்‌. வடமொழி 
மரபில்‌ உருவகம்‌ தனி அணியாகத்‌ தொன்று தொட்டுக்‌ கருதப்படுகிறது. தொல்காப்பியர்‌, 

“பொருளே உவமம்‌ செய்த்‌"! 

ன்னும்‌ நூற்பா மூலம்‌ உருவகத்தை உவமையின்‌ மாற்று வடிவமாகக்‌ கூறியுள்னர்‌. 
ஆய்வீற்து ஸருத்து்கொன்ட புதினங்களில்‌ சில உருவகங்களும்‌ ஆங்காங்கே 
தென்படுகின்றன. 

ரு மனிதனின்‌ எல்லா நிலைகளுக்கும்‌ காலம்‌ திவு தரும்‌ எஸ்து இய. 
இதனை "வானம்‌ வசப்படும்‌" புதினத்தில்‌ அமைந்துள்ள, 

“காலம்‌ என்கிற மருத்துவச்சி எஸ்ஸாக்‌ காயங்களுக்கும்‌ கட்டுபோட்டுச்‌ 

சொஸ்தமாக்கிக்‌ கொள்வாள்‌"? 


6 


எனற உருவகம்‌ தெளிவரத்துகிறது. 

"மானுடம்‌ வெல்லும்‌ புதினத்தில்‌ வெள்ளைப்‌ பாதிரிகளை ரோஜாக்‌ கூடையாகவும்‌, 
அணர்கள்‌ மத்தியில்‌ நின்றிருந்த தமிழர்களை நாவல்‌ பழங்கணகவும்‌ 
உருவகப்படுத்துகிறார்‌ படைப்பாசரியர்‌ 


“வெள்ளைப்‌ பாதிரிகளுக்கு மத்தியில்‌ நின்றிருந்த தமிழர்‌ ரோஜாக்‌ கூடைக்குள்‌ 


இடப்பட்ட நாவல்‌ பழங்கள்‌ போலக்‌ காணப்பட்டார்கள்‌ 
என்னும்‌ பததியில்‌ அமைந்துள்ள உருவகம்‌ சிறப்பிற்தரயது. 

'கண்ணீரால்‌ காப்போம்‌' பதினத்தில்‌ தீமிதி விழாவிற்காக கொழுந்து வீட்டு ளியும்‌ 
நெருப்பு மரத்துண்டுகளைப்‌ பேயின்‌ கண்களாக உருவகப்படத்துகிறார்‌ ஆசிரியர்‌. 

“பேயின்‌ கண்கள்‌ மாதிர்‌ நெருப்புத்துண்டுகள்‌ கனன்றன""?? 
என்னும்‌ பகுதியில்‌ அமையும்‌ உருவகம்‌ குறிக்கத்தக்கது. 

யிலே வளசோதியில' மழையை மரம்குழந்தைகளைக்‌ குளிப்பாட்டும்‌. நாக 
ஆசிரியர்‌ உருவகப்படுத்தியுள்ளார்‌. “மரக்கழந்தைகளை வானத்தாய்‌ குளிப்பாட்டுகிறதுக்குப்‌ 
பெயர்தான்‌ மழை"!" என்னும்‌ பசூதியில்‌ அமைந்துள்ள உருவகம்‌ எண்ணத்தக்கது. 
ஈநீஷதி! புதினத்தில்‌ நிலாவதியின்‌ அப்பாவுடைய சுணுலிரலை, லெவிடைக்காயாக 
உருவகப்படத்துகிறார்‌ படைய்பாசிரிய “அப்பாவின்‌ சுண்றுஷ்ல்‌ ஒத பர்சை 
வெணிடைக்காய்‌'!* என்பதன்‌ மூலம்‌ இதனை அறியலாம்‌. 

“தவள! என்னும்‌ புதினத்தில்‌ கல்லூரிக்கும்‌ ஒயூசனுக்கும்‌ சென்று 
வருவதைத்தவீர மீதி நேரமெல்லாம்‌ வீட்டிலேயே அடைந்து கிடக்கும்‌ வாணியைத்‌. 
தொழுவத்தில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ பசுவாகப்‌  படைப்பாசிரிய உருவகப்படுத்தகிறார்‌. 
“தொழுவத்துப்பசு? என்பது வாணியைப்‌ பற்றிய ஆசீரிய உருவகமாகும்‌. “முதல்‌. 
'மழைத்துளியில்‌', “மழைஜலம்‌ வீதியில்‌ ஓடும்‌ பால்‌ வெள்ளம்‌”?! என்று மழைநீரைப்‌ பால்‌ 


வெள்ளமாக உருவகிந்திரப்பது சிறப்பாக உள்ளது. 


சுகபோகத்‌ தீவுகள்‌ என்ற புதினத்தில்‌ வரும்‌ “வீதி விளக்குகள்‌ நரை வெளிச்சம்‌ 
தொடாத இடங்கள்‌; கரிச முரன்‌" என்னும்‌ உருவமும்‌ இங்குச்‌ சுட்டத்தக்கது. 


& 


காதலெனும்‌ ஒணியிலே' எனும்‌ புதினத்தில்‌ ஆகாய விமானம்‌, “ஆகாயக்‌ கப்பல்‌? 
உருவகிக்கப்பட்டூள்ளது, “நேசம்‌ மறப்பதில்லையில்‌' வேங்கை மரத்தின்‌ மலர்களைத்‌ 
க்கங்ககளாக உருவகித்துள்ள நிறம்‌ போற்றுதற்கரியது. "பெப்பிலியே சிப்பு 
மலாகளைத்‌ ஜீக்கங்குகளாகப்‌ புஷ்பிக்கிற வேங்கை மரம்‌"* என்ற உருவகம்‌. 
சுட்டத்தக்கது. 

"தாலும்‌ நானும்‌ நீயும்‌ நீயு என்னும்‌ புதினத்தில்‌ மழைபெய்ததால்‌ தந்திக்‌ 
குமபியின்‌ மேல்‌ ஒட்டிக்கொணடிருக்கும்‌ தண்ணீரை முத்துக்களாக உரலகித்துள்ளர்‌ 
ஆசரியர்‌. "தந்திக்‌ சறபியின்‌ ரல்‌ நட திரவ முத்துக்களாக அடுக்கி 
வைக்கப்பட்டிருந்தது”எ என்னும்‌ பததியில்‌ அமைந்துள்ள உருவகம்‌ சிறப்பாகம்‌. 
குறிக்கத்தக்கது. 

"பிறந்த இடம்நோக்கி! என்ற குறும்பதினத்தில்‌ வரும்‌ கயிலாச மாமா அறு 
குளத்தைக்‌ கண்டால்‌ நீண்ட நேரம்‌ குளிக்கும்‌ சுபாவமுள்ளவர்‌ என்பதால்‌ அவரைச்‌ 
சரியான “தண்ணீர்‌ பிசாசு* என்று உருலகித்துள்ளார்‌, ஆசிரியர்‌. இருளைக்‌ கருப்புப்‌. 


போவையாக "எனக்குள்‌ 


ரூப்பவள்‌ என்ற குறும்புதினத்தில்‌ உருலகித்துள்ளார்‌ 
படைப்பாசீரயர்‌. “வானம்‌ கறுப்புப்‌ போர்வையைப்‌ போர்த்திக்‌ கொண்டு உறங்கிக்‌ 
கொண்டிருந்தது”! என்ற அமைந்துள்ள உருலகம்‌ கருதத்தக்கது. 

ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ இடம்பெற்றுள்ள உருவகம்‌ என்ற 
உத்தியின்‌ வழி விரலைப்‌ பிஞ்சு வெண்டைக்காய்‌ என்று கூறுதல்‌, தண்ணி பிசாசு என்‌ 
சொல்லுதல்‌, நுரைத்துக்‌ கொண்டு ஒடும்‌ நீரைப்‌ பாலக்‌ கருதுதல்‌ முதலான 
நடப்பியல்‌ மாந்தர்களின்‌ எண்ணச்‌ சிதறல்கணக அமையும்‌ சமூகப்போக்க 
"உணாத்தப்படகிறது. 
நடை; 

புதினத்தின்‌ கர சிறப்பாக அமைந்தவுடன்‌. கதையைப்‌ பின்னும்‌ கட்டுக்கேப்பும்‌ 


பொலிவோடு அமைந்தால்‌ கதை மிளியிறது. படைப்பாசிரிய்‌. 


வ்லிரண்டையும்‌ 
சிறப்பாகத்‌ தேர்வு செய்தவுடன்‌, தன்‌ தளிந்தன்மையை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ பல 


[} 


உத்திகளைப்‌ பயன்படுந்துவதன்‌ மூலம்‌ கதை சிறப்படைகிறநு. பறின இலக்கியங்களில்‌ 
இடம்பெறும்‌ உத்திகளுள்‌ ஒன்றான நடை, புதினத்தின்‌ கருத்துகள்‌ அனைத்தையும்‌. 
வெளிப்படுத்தப்‌ பயன்படுகிறது. படைப்பாளியையும்‌ அவருடைய உள்ளத்தையும்‌ 
அடையாளங்‌ காட்டுகின்ற வகையில்‌ மொழியைப்‌ பயன்படுத்தும்‌ ஆற்றல்‌ நடையாகும்‌, 
“புதினத்தின்‌ ௬ூறுகள்‌ அனைத்தையும்‌ புலப்படுத்திக்‌ காட்டும்‌ இன்றியமையாத. 
உத்தியாக நடை அமைகிறது. நடை என்பது கறிந்து, ஒறு படைப்பாளனை இனங்கண்ட. 
கொள்ளத்‌ ஜுணை நிற்கும்‌ தனித்‌ தன்மைக்‌ கூறுகளின்‌ தொகுதிச்‌ என்பார்‌ மிடில்டன்‌ 
மரி. நடை கறிந்து பிரித்தானியக்‌ கலைக்களஞ்சியம்‌ ஆசிரியருடைய உள்ளத்தின்‌ 
சொல்லோவியம்‌“ என்று விளக்கம்‌ தருகிறது. 
“கருப்பொருள்‌ கதை சொல்லும்‌ உத்தி, கதை மாந்தர்‌ படைப்பு ஆகிய மூன்று 
அம்சங்களுமே நாவலாசிரியரகளின்‌ வைப்பு முறையையும்‌ எழுதும்‌ திறமையையும்‌ 
உருவாக்க உதவுகின்றன. அந்த மட்டோடு நின்றுவிடாமல்‌, நாவலாசிரிய்‌ 
தமக்கென ஒரு நடை வதுத்துக்கொண்டு மேற்சொன்ன அம்சங்களைக்‌ 
கையாண்டால்‌, அவருடைய நாவல்களுக்கு ஒரு தனித்தன்மை கிடைப்பதோடு, 
அவரது படைப்புக்களையும்‌ வாசகர்கள்‌ சிறப்பாக இனங்கண்டு கொள்ள வாய்ப்புக்‌. 
கிடைக்கிறது”? 
என்னும்‌ சிவத்தம்பியின்‌ ௬ற்றுப்படி ஒவ்வோரு படைப்பாசிரியரும்‌ தமக்கேற்ற நடையை 
வதுத்துக்கொண்டுள்ளண்‌ என்பது. கூறிப்பிடத்தக்கது. அந்தடை மாற்ற இயலாத வண்னம்‌ 
தனிப்பட்டநாக ஒவ்வொரு படைபபாளருக்கும்‌ அமைகிறது. 
“ஜர்‌ எழுத்தாளனின்‌ நடை எப்பொழுதும்‌ தனி ஜமையது, அவனுடைய உறுப்புச்‌ 
சாந்தது. அவனுடைய முக ஷவமைப்பை மாற்றினாலும்‌ எவ்வித மாற்றத்தையும்‌ 
நடையில்‌ செய்ய இயலாது." 
இல்னாறு அமையும்‌ நடையினை வகைப்படூத்திக்‌ காணும்‌ போக்கு காணகாகீறது 
“இந்தடையினைக்‌ கதைத்‌ தொடர்நடை, வருணனை நடை, எடுத்துரக்கும்‌ நடை, 


உரையாடல்‌ நடை என நான்கு வகையாகக்‌ கொள்ளாம்‌.” 


1] 


இவவகைப்பாட்டின்‌ அடிப்படையில்‌, ஆய்வு மேற்கொணடுளி புதினங்களில்‌ அமையும்‌ 

தடை பகுத்தாயப்பேறுகிறத. 

கதைத்‌ தொடர்‌ நடை : 
புதினத்தின்‌ கதை நிகழ்ச்சியை விவரித்துச்‌ செல்லும்‌ நடை, கதைத்தொடர்‌ 

தடையாகும்‌. 
மானுடம்‌ வெல்லும்‌! புதினத்தில்‌, 
“கோகிலாம்பாள்‌ உப்பரிகையில்‌ நின்று வானத்தைப்‌. பார்த்துக்‌. 
கொண்டிருக்கையில்‌ குருக்கள்‌ வார்த்தைகள்‌ அவள்‌ நீனைவுக்கு வந்தன, யாரோ 
கருப்புப்‌ போர்வையால்‌ போர்த்தது மாதிரி வானம்‌ இருரைகுந்தது. இந்த 
மாதங்களில்‌ நிலவு தாமதமாகத்தான்‌ தோன்றும்‌. உடம்பு கசகசத்தது. வேனில்‌ 
காலம்‌ வந்தாலே இப்படித்தான்‌. தரையில்‌ நாகு படர்வது போல, உடம்பில்‌ 
அழுக்குப்‌ படர்கிறது. உப்பரிகையினீன்றும்‌ கீழ்‌ இறங்கி வந்தாள்‌" 

என்று கதையைச்‌ சொல்லிச்‌ செல்கிறா்‌. 
“ஆனந்தரங்கம்பிள்ளை காலமே எட்டு மணிக்கெல்லாம்‌ குவ்ன்‌ துரை 
வீடண்டைக்கு வந்து. சேர்ந்தார்‌. குண்னர்‌ துரை குய்ப்ளெக்ஸ்‌, கபே கூடத்து 
திருமாளிகை முகப்பை நாற்காலி போட்டு அமரந்தகுந்தர்‌. பெப்ருவரி மாசத்து. 
வெய்யில்‌ துரையை வியர்க்கச்‌ செய்து விட்டது. அவருக்குப்‌ பின்னிருந்து. 
கொண்டு ஒரு சேவுகள்‌ விசிறியால்‌ வீசி உஷ்ணத்தை ஒருபடி குறைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌”'* 

என்று பிரபஞ்சன்‌ 'வானம்‌ வசப்படும்‌' என்னும்‌ புதினத்தின்‌ கதை செல்கிறது, 
"தீயிலே வளர்சோதி! என்னும்‌ புதினத்தில்‌ கதையை, 
“கமதிக்கு உலகம்‌ ர்‌ ஆச்சரியப்‌ பெப்டகம்‌. சின்னஞ்சிறு. தீக்குர்சி, 
மிளகுத்தலை, குச்சி உடம்பு, பெட்டியில்‌ பூசின கந்தகத்தோடு உரசினால்‌, தீ ஒரு 
காக்காய்‌ முட்டையைப்‌ போல, அல்லது ஒரு வேப்பம்‌ பழம்‌ போலச்‌ குடரட்ட 
னிகிற நீ்‌ 


[) 


எனறு 


செல்கிறார்‌ ஆசிரயா, 
“ஜாக்கெட்‌ மிகவும்‌ இறுக்கமாக இருந்தது. கையை நுழைக்கவே மிகவும்‌ 
சரமப்பட்டாள்‌ நீலா. இந்த லட்சணத்தில்‌ பின்பக்கம்‌ பட்டன்‌ மாட்டுகிற மாடலாகத்‌ 
தைத்திரந்தாள்‌ அம்மா. மணி வேறு ஹ்‌ வேகத்தில்‌ உயாந்தது. மகள்‌ புறப்பட 
உதவி செய்து கொணைதுந்தாள்‌ அம்மா"?” 

எனறு பிரபஞ்சனின்‌ நலநதி' என்னும்‌ புதினத்தின்‌ கதை செல்கிறது. 
'நீவதள்‌' என்ற புதிதைதில்‌ கதையை. 
“கோபி திரும்பிப்‌ பார்த்தான்‌. பாட்டி அவளிடம்தான்‌ சொல்லி இருக்கிறாள்‌. வானம்‌ 
பார்த்த வாசல்‌ தொட்டியில்‌, தூணில்‌ சாய்ந்து கொண்டு வெற்றிலை 
இழத்துக்கொணடு இருந்தாள்‌ பாட்டி”? 

என்று படைப்பாசிரியர்‌ கூறிச்‌ செல்கிற்‌. 
“ஜன்னல்‌ வழியாக உலகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ பொன்னுத்தம்பி. 
தெருவில்‌ ஆட்டு மந்தை ஒன்றை ஒட்டிக்‌ கொண்டு சென்றார்‌ ஒர்‌ இடையன்‌. சில 
வெள்ளாடுகள்‌ ஒன்றிரண்டு செம்மறி ஆடுகள்‌"?* 

என்று கண்ணிரல்‌ காப்போம்‌ என்ற புதிதைதின்‌ கதை செல்கிறது. 
முதல்‌ மழைத்துளி! என்ற புதினத்தின்‌ கதை, 
“அவனுக்குப்‌ பாட்டு என்பது, ஒவியம்‌ என்பது, கதை என்பது எல்லாம்‌ 
தேவையில்லாத சமாச்சாரங்கணக இருந்தன. அவற்றை அவன்‌ வெறுக்கிறான்‌ 
என்று இல்லை. வெறுப்பதற்கு அவற்றைப்‌ புரிந்திருக்க வேண்டும்‌. அவன்‌ 
பெளதிகமான மனிதனாக இருந்தான்‌. வெளி உலகவாசி, கோழி எதணல்‌ வளர்க்க 
வேண்டும்‌ என்பது. அவனுக்குத்‌ தெரியும்‌. அது. முட்டை போடும்‌. முட்டையின்‌ 
விலை அவனுக்குப்‌ புரிகிறது. பாட்டுப்‌ பாணல்‌ என்ன வரம்‌ சங்கீதம்‌ முட்டை 
போது இல்லை” 


என்று செல்கிறது. 


“அவனுக்குப்‌ பலபல யோசனைகள்‌ லந்து போயின. மக்களைச்‌ சாதியும்‌ மதமும்‌ 
பிரித்து போதாதென்று இப்போது அரசியலும்‌ புதுவகைச்‌ சாதியாகத்‌. 
"தோன்றியிருக்கிறதே என்று எண்ணம்‌ இட்டான்‌ அவன்‌"'* 

எனப்‌. பிரபஞ்சனின்‌ 'சகபோகத்‌ நீவுகள்‌ எனற புதினத்தின்‌ கதை செல்கிறது. இது. 
பொன்ற கதைத்‌ தொடர்‌ நடை ஆய்வு மேற்கொண்ட அனைத்தும்‌ புதீனங்களிலும்‌ 
இடம்பெற்றுளிளதைக்‌ காணமுடிகிறது. இல்வுத்தியின்‌ வழியே வெயிலின்‌ உக்கிரத்தைத்‌ 
தாள முடியாத நிலை, ஆடுமேய்க்கும்‌ நீலை, பணத்தை முதன்மையாகக்‌ கருதி வாழும்‌ 
நிலை, சாதி, மதம்‌, அரசியல்‌ ஆகிய சக்திகள்‌ மக்களைப்‌ பிரித்தானம்‌ நிலை முதலான 
சமூகத்தன்மை புலனாகிறது. கதைகூறிச்‌ செல்லும்‌ கதைத்‌ தொடர நடையைப்‌ போன்றே, 
வருணனை நடையும்‌ சிறப்பாகச்‌ சுட்டத்தக்கது. 

வருணனை நடை : 
கதை மாந்தர்‌ தோற்றம்‌, சூழ்நிலை, காட்சி ஆகியவற்றை வருணிக்கும்‌ நடை, 

வருணனை நடையாக்றது. 

“புலன்‌ உணர்வு மூலம்‌ ஏற்படும்‌ அனுபவங்களை வருணித்துக்‌ காட்டும்‌ 
உரைநடையை வருணனை உரைநடை என்பர்‌. மனிதர்களையம்‌, பொருள்களையும்‌ 
இலை வருணிக்கும்‌, படப்போரின்‌ உணர்வுகளைத்‌ தட்டி எழுப்பும்‌ ஆற்றல்‌ இதற்கு 
என்னும்‌ மா. இராமலிங்கத்தின்‌ கூற்றும்‌ இங்கு எண்ணத்தக்கது. "மானுடம்‌ வெல்லும்‌" 
புதினத்தில்‌, 
“காடா விளக்கு திடுமென ஊதா, பர்சை, சிவப்பு எப்‌ பல வண்ணங்களையும்‌. 
காட்டியது ஆச்சரியம்தான்‌. குடித்தால்‌ வண்ணங்கள்‌ பலதையும்‌ புசிந்துகொள்ள 
முடியும்‌ போலும்‌. காலே மரத்துப்போய்‌ விட்டது போலவும்‌, காலைத்‌ தரையில்‌. 
அல்லாமல்‌ காற்றில்‌ கன்றி வைத்திருந்தது. போலும்‌ அவுக்குத்‌ 


என்று சூழ்நிலையை வருணித்துச்‌ செல்வது சிறப்பாக அமைந்துள்ளது. 


a 


(வானம்‌ வசப்படும்‌! என்ற புதினத்தில்‌ உறியடிப்பதைக்‌ காட்சிப்‌ படுத்திக்‌ 


காட்டேதில்‌ வருணனை சிறப்பிடம்‌ பெறுகிறது. 
பட்டுப்‌ பருத்தித்‌ துணியும்‌, பணம்‌ காசும்‌ போட்டுக்‌ கட்டிய பையை ஏர்‌ 
அழுத்தமான உறைக்குள்‌ போட்டு உயரக்‌ கம்பத்தில்‌ கொக்கியில்‌ 
தொங்கவிடப்பட்டிகக்கம்‌, அதன்‌ முனை கயிற்றில்‌ தொங்கும்‌, நீளக்‌ கயிற்றைப்‌ 
பிடித்தபடி ஒருவன்‌ நிற்பான்‌. ஊறி அடிப்பவர்‌ கையில்‌ கோல்‌ கொடுக்கப்படும்‌. 
உறியைக்‌ குறிவைத்து கோலால்‌ தூக்குவார்‌. கயிற்றைப்‌ பிரததிகப்பவள்‌ 
'உறியைக்‌ கீழிறக்கவும்‌ மேல்‌ தூக்கவுமாக இருப்பான்‌. கீழிறக்கும்போது உறியைத்‌ 
தாக்குபவர்‌ தாக்கி யடிக்கவேண்டும்‌””"' 
என்பது உறியடித்‌ திருவிழா சூறிந்த வறணனையாக அமைகிறது, தன்முலம்‌ 
உறயரித்திருவிழா கூறித்து விரிணக அறியலியலுகிறது. 
'நீவகள்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌, 
“கோபிக்கு உலகம்‌ அஸ்தமித்து விட்டது. ஒரு பெரும்‌ இருட்ட, சூரியனை 
விழுங்கி, உலகத்தை ஒரு பாயாகச்‌ சுருட்டியது மாதிரி இருந்தது. அவள்‌ 
சிரித்தது, பேசியது, மனதைத்‌ தொடுகிற அவள்‌ சொன்ன வார்த்தைகள்‌, அவள்‌ 
பிரியம்‌ அனைத்தும்‌ பொய்யா என்று அவன்‌ மனம்‌ அலறியது. தான்‌ அந்தப்‌. 
பெண்ணால்‌ வஞ்சிக்கப்பட்டோம்‌ என்கிற முடிவுக்கு வந்தான்‌, அவன்‌””“ 
எனலும்‌ வணணையும்‌ இங்குக்‌ குறிப்பாகச்‌ சுட்டத்தக்கது. சமுதாயத்தில்‌ காதலில்‌ 
தோல்வியடைந்த ஒருவன்‌ எத்தகைய மனநிலையை அடைவான்‌ என்பதை இந்த. 
வனை காட்டுமிறது 
தெருவில்‌ இருட்டு, வதப்புக்‌ கரும்பலகை மாதிரி படுத்துக்‌ கிடந்தது. எழுந்தாள்‌ 
வீவாசல்‌ தெளித்தல்‌, கோலம்‌ போடல்‌ போன்ற காலை வேலைகளைக்‌. 


“ 


என்ற வருணனை, பென்கள்‌ அன்றாடம்‌ காலை எழுந்ததும்‌ வீுவாசல்‌ தெளித்தல்‌ 
கோலம்‌ போடுதல்‌ முதலான வேலைகளைச்‌ செய்து வரம்‌ சமுதாயப்‌ போக்கைப்‌ 
பப்பத்துகிறு 

"நானும்‌ நானும்‌ நீயும்‌ நீயம்‌ என்ற புதினத்தில்‌ சந்திரன்‌ தன்‌ பிறந்த நாளன்று, 


தான்‌ மணக்கலிறுக்கும்‌ லைகறையோடு கோயிலுக்கும்‌ செல்கிறான்‌. அது கூறித்து வரும்‌, 


“மரங்கள்‌ எல்லாம்‌ அண்களுடன்‌ கிராமத்து சிறுவர்கள்போல ஒடி வந்தன. ஒரு 
தெரு நாய்‌ என்ன காரணத்தினாலோ, அக்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டே பின்னால்‌ 
ஒடி வந்தது. மக்கள்‌ சாவதானமாக நடந்து கொண்டிருந்தா்கள்‌. கிராமத்து 
மக்களை பின்னிலிருந்து குரத்துகிற நகரத்து அவசரக்கை அங்கு வேலை 


செய்யவில்லை போலும்‌”* 


என்னும்‌ வதணனை, நகரத்தில்‌ பரபர்பில்லாத கிராமத்தைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவதாக 
அமைகிறது. சமூகத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ வகையிலான இத்தகைய வருணனை நடை 
எஞ்சிய புதினங்களில்‌ இடம்பெறவில்லை. நடைவகைகளுள்‌ எடுந்துரை நடையும்‌ 
குறிப்பிடத்தக்க ஒன்றாகிறது. 
எடுத்துரை நடை : 
கதையில்‌ இடம்பேறும்‌ காட்சி மற்றும்‌ நிகழ்ச்சிகளை நயமாக வினைக்கிர 
செல்வதே எடுத்துரை நடையாகும்‌. இதனை, 
காட்சிகளையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ நயங்களுடன்‌. விளக்குவதற்கு 
மேற்கொள்ளப்படும்‌ நடை எடுத்துரைக்கும்‌ நடையாகும்‌''" 
என்னும்‌ ற்று உறுதிப்படுத்தகிறது. 
ண்ணீரல்‌ காப்போம்‌" புதினத்தில்‌ வம்‌, 
“பொறாமையால்‌ ஸியும்‌ தீயர்‌ நெஞ்சு போம்‌, பொய்யர்களின்‌ வதந்தி 
போலவும்‌, நெருப்பு நின்று எரிந்தது. கோயில்‌ ஊழியர்‌ ஒருவர்‌ தீக்கடை கோலால்‌, 
மரத்‌ துண்டுகளைக்‌ சுத்தி உடைத்துக்‌ கட்டிக்கொண்டிருந்தர்‌. நெருப்புக்கும்‌ 


[] 


கைகள்‌ முனைந்தாற்‌ போல்‌, காற்றில்‌ எதையோ எழுதிக்‌ கொண்ிருந்த சுடரின்‌ 
கரங்கள்‌" 

என்ற பகுதி, நீமிதி விழாஸ்ற்காக நெருப்புத்‌ நுண்டுரளை உருலாச்கம்‌ நகழ்ச்சினை 

நயமாக விளக்கிச்‌ செல்கிறது. நன்‌ மம்‌ கோயில்‌ விராக்களில்‌ நீமிறி நீரு 


நடத்தப்பெறும்‌ 


முகப்பழக்க வழக்கம்‌ புஸணாகிறது. 
“மானுடம்‌ வெலலும்‌' புதினத்தில்‌, 
எதுய்மா தன்‌ பரிவாரங்களோடு கோட்டை ஊசலுக்குக்‌ கிளம்பினர்‌. கோட்டை 
வாசலில்‌ அத்தனை மக்களும்‌ நெசவாளர்‌, கள்ளர்‌, கருமர்‌ முதலாக அனைத்தும்‌ 
சாதியரும்‌, செட்டி, கோுப்டி முதலாக பார்ப்பனர்‌ ஈராக அத்தனை பேரும்‌ 
விதறியாசம்‌ பாராது ஒருதாய்‌ வயிற்றப்பிள்ளகளை மாதிரி நீனறிருந்தர்கள்‌""" 
என்னும்‌ பருதி, துய்மா காணும்‌ காட்சியை நயமாக எடுத்துரைக்கிறது. 
எஜப்போது அந்தத்‌ தெருவிற்கு முத்துலட்சுமி செட்டித்‌ தெரு என்று பேர்‌, 
முன்பெல்லாம்‌ அந்தத்‌ தெருவுக்குப்‌ பேர தேவரடியார்‌ தெகு என்பதாகும்‌. 
அரசாங்கம்‌ சட்டம்‌ போட்டு தாசித்‌ தொழிலைக்‌ கூற்றம்‌ என்று கூறிய பின்பும்‌ 
மக்கணல்‌ அது தேவரடியார்‌ தெரு என்றே சொல்லப்பட்டு வந்தது. புதிய 
தலைமுறை சோம்பேறித்‌ தலைமுறையாகிய காரணத்தால்‌, அது. எம்‌. ஸஸ்‌.ஆர்‌ 
நெரு என்று. சுருங்கியது. முத்துலெட்சுமி, சென்னை சட்டசபையில்‌, தேவதாசி 
தடைச்சட்ட மசோதா கொண்டு வந்தபோதும்‌, சுதந்திரம்‌ பெற்ற பின்பும்‌ அந்தத்‌ 
தெருவில்‌, உலகத்தின்‌ ஆதித்‌ தொழில்‌ நடைபெற்ற வந்தது! 
என்று தற்காலச்‌ சமூகமுரணோடு எடத்துரைத்திறுப்து சிறப்பாக அமைந்துள்ளது. 
“தீவதள்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌ சீனுவுக்தும்‌ ரம்யானக்கும்‌ இடையே நடைபெறும்‌ 
திருமனம்‌ கறிந்து எறந்துரைக்கப்பட்ட்ளது. 
“சிலு, ரம்யா திகுமணம்‌ நடந்து முடிற்தது. பதிவு அலுவலகத்தில்‌ ஐந்து. 
நிமிடத்தில்‌, கையெழுத்து போட்டு. மாலை மாற்றித்‌ திருமணம்‌ முடித்தார்கள்‌. 


7 


அவர்கள்‌ மாலையும்‌ கழுத்துமாக வெளியே வந்து புகைப்படம்‌ எடுத்துக 
கொண்டார்கள்‌" 


என்னும்‌ பகுதி வாயிலாகக்‌ காலம்‌ மற்றும்‌ பொருள்‌ விரயத்தைத்‌ தவிர்க்கும்‌ 


'வகையினைப்‌ பதிவுத்‌ திருமண நிகழ்வுகளும்‌ நடைபெற்று வந்தமையை எடுத்துரைத்து 
சமுதாயத்திற்கு அறிவுகட்டுகிறா்‌ ஆரிரயர்‌ 
ஆய்வு மேற்கொண்டுள்ள ஏனைய புதினங்களில்‌ இத்தகைய லகைமையிலன 
நடை அமையவில்லை. புதினத்திற்தர்‌ சிறப்பினைர்‌ சேர்க்கும்‌ நடைகளள்‌ உணையாடல்‌ 
நடையும்‌ ஒன்றாகும்‌. 
உரையாடல்‌ நடை : 
“பாத்திரங்களை உரையாடச்‌ செய்யும்‌ நடையும்‌ சிறப்பிற்தரியதே. நலல 
உளரையாடல்‌ பெரிதும்‌ விளக்கமுற அமையும்‌. இதனை முறையாகவும்‌ உரிய 
நேரத்திலும்‌ பயன்படுத்துவது படைப்பாளனின்‌ கலை நுணுக்கத்‌ திறனுக்கச்‌ 
சான்றாதரமாக அமையும்‌"? 
என்ன்‌ அப்சன்‌, இக்கற்றின்படி உரையாடல்‌ படைப்பாளனின்‌ திறமையைப்‌ புலபபரத்தும்‌ 
ஒரு ௬ூறாக அமைகிறது. 
“உணயாடல்‌ புதினத்தில்‌ தோன்றும்‌ பல பாத்தீரங்களிலுடைய மனம்‌, பண்பு, 
குறிக்கோள்‌, உணர்ச்சிகள்‌ முதலியவற்றை நமக்கு எடுத்துக்‌ காட்டும்‌ 
கண்ணாடி” 
என்னும்‌ கூற்றும்‌ இங்குக்‌ குறிபபீடத்தக்கது. இக்கூற்றினை அரண்‌ செய்யம்‌ வகையில்‌, 
“நாடகம்‌ முழுவதும்‌ உரையாடல்களால்‌ உருவாகிறது. நாவலும்‌ உரையாடல்‌ 
சிறப்பிடம்‌ பெறுகிறது. நாவலின்‌ நாடகக்‌ கூறாகவே உரையாடல்‌ விளங்குகிறது. 
உணயாடும்‌ கதைமாந்தரகளின்‌ பண்பு நலன்‌, அவர்கள்‌ உரையாடலில்‌ பளீச்சிட 
வேண்டும்‌. பேசுவோரின்‌ தரத்திற்கேற்ப உரையாடலின்‌ மொழிநடை 


a 


என்னும்‌ கரந்து அமைகிறது. படைப்பாசீரிய பிரபஞ்சன்‌ தம்‌ படைப்புகளில்‌, பல்வேறு 

சமுதாயச்‌ சிக்கல்களை அலசி ஆராயும்‌ வகையிலான உரையாடல்‌ நடையினைக்‌ 

கையாண்டுள்ளார்‌. சான்றாகச்‌ சிலவற்றைச்‌ சூட்டலாம்‌, மானுடம்‌ வெல்லும்‌ புதீனத்தில்‌, 
“ஒரு விஷயம்‌!' 


"சொல்லுங்கள்‌! 


குற்றவாளி பிரான்ஸ்‌ தேசத்துக்காரன்‌ 

“அதனல்‌ என்ன 

"கருணை காட்ட வேண்டும்‌! 

பிரான்ஸ்‌ தேசத்துக்காரன்‌ தவறு. செய்தால்‌ அது. தவறு 

என்று ஆகாதா? இந்த நாட்டுக்காரன்‌ செய்தால்தான்‌ தவறு. 

என்றாகுமா? அதில்‌ எனக்கு நம்பிக்கை இல்லை 

முதலியார்‌! எனக்கு இருவரும்‌ சமம்‌. பிரான்ஸ்‌ அரசர்‌ 

ஆளுகையில்‌ அந்தி எந்தவகையிலும்‌ அனுமதிக்கப்பட 
முடியாது"*. 

எனறு பாரபட்சம்‌ பார்க்காமல்‌ நீதி வழங்க வேண்டும்‌ என்பதை அநிறுத்தும்‌ வகையில்‌ 


இரு பாத்திரங்களைப்‌ பேசவைந்துள்ளது. சிறப்பீற்கரியது. வனம்‌ வசப்படும்‌ என்ற 


புதினத்தில்‌, 
“கோவிலுக்குள்‌ இது. எதற்கு மதில்‌ சுண்‌? என்று அந்தர்‌ சாமியார்‌ கேட்பர்‌. 
அதற்குக்‌ கோயிலில்‌ பணிபுரியும்‌ ஆன்‌ இருத்து கொண்டு அது மலுஷனைப்‌ 
பரித்துப்போட என்றான்‌. 
என்னத்துக்கு மனுஷாளைப்‌ பிரிக்கிறது? என்றார்‌ சாமியார்‌. இந்தப்‌ பக்கம்‌ சாதிக்‌ 
கிறித்தவிகள்‌ உட்கரவும்‌, அந்தப்‌ பக்கம்‌ பறைக்கிறித்தவரகள்‌ 
இருப்பதற்காகத்தான்‌ இந்த ஏற்பாடு, 
சாறிக்கிறிந்தண்களும்‌ பறைக்கிறித்தவரகளும்‌ ஏன்‌ ஒன்றாய்‌ இருந்து கொண்டு 
பூஜை கேற்கக்‌ கூடாது? பிரசங்கம்‌ கேழ்கக்‌ கூடாது?" 


Lo} 


என்று பிரபஞ்சன்‌ அமைத்துளள உரையாடல்‌, சாதி வேற்றுமை பாராட்டும்‌ சமுதாயச்‌ 
சவ்கலை ஆராய்வதாக அமைகிறது. 
"தீயிலே வளர்சோதி! என்ற புதினத்தில்‌ தன்னைக்‌ காதலீப்பாதாக ஒருவள்‌ 


கூறியதைப்‌ பற்றி கதைத்‌ தலைவி சுமதியும்‌, அவள்‌ தந்தையும்‌ உரையா 


சிறப்பாக அமைந்துள்ளது. 
“எதுவும்‌ தப்பு இல்லை. அவன்‌ கேட்டதும்‌ சரிதான்‌. ஓர்‌ ஆண்‌ பெண்கிட்டே எது. 
பேசுவாலோ அதைத்தான்‌ அவனும்‌ பேசியிரக்கிறான்‌. அது சரி, உனக்கு நீ ஒரு 
பெண்‌ என்கிற முறையில்‌ கிடைசசிருக்கிற ஒர சினேகம்‌ இது, 
நான்‌ என்ன பண்ணடும்பா? 
நிதானப்பட்டுக்கோ, இப்பதான்‌ யோசிக்குனும்‌. நிறைய யோசிக்கனும்‌. ஏன்னா உள்‌ 
வாழ்க்கையைத்‌ திமானிக்கப்‌ போற விஷயம்‌ இது. இந்த அழைப்பை உடனே. 
ஒத்துக்கிறதும்‌ தப்பு; புறக்கணிக்கிறது அதை விடவும்‌ தப்பு, நீ உன்னை ஒரு 
மூன்றாம்‌ மனுவியாக்கிட்டு நிலைமைகள்‌ எப்படி வளருது, வடிவம்‌ கொள்றதுள்னு. 
பாரு. சும்மா வேடிக்கை பாரு. ஒரு நாடகம்‌ சினிமா பார்க்கிறமாதிரி பாரு. ஒரு 
கட்டத்துக்குப்‌ பிறது, நீ அதுல சம்பந்தப்படலாமா வேண்டாமா என்கிற. தீனி 
நிலைமையை அடைவே, அப்போ முடிவு பண்ணிக்கலாம்‌ சரியா"”? 

என்னும்‌ உரையாடல்‌, ர. ஆனின்‌ காதலை எப்படி எதிகொள்வதேன்று பெண்கள்‌ 

சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதாக அமைகிறது. இன்றைய இளைஞர்கள்‌ தடுமாற்றத்தைச்‌. 

சந்தித்துத்‌ தடம்‌ மாறும்‌ இன்றியமையாத நிகழ்வுகளுள்‌ ஒன்றான காதலை எப்படி. 


எதிரகொணடால்‌ குது 


பமானதாக அமையும்‌ என்று ஒரு தந்தையும்‌ மகளும்‌ 


உரையடூலதன்‌ மூலம்‌ வெளிப்படுத்துலது படைப்பாசிரி த்தின்பாலிருக்கிற 


அக்கறையை வெளிக்காட்டுதாக அமைகிறது. 


"தீலநதி' என்னும்‌ புதினத்தின்‌ கதைத்‌ தலைவி நீலாவதி, அவளுடைய ௮ 
பாட்டி இருவரும்‌ தேவதாமித்‌ தொழிலை? செய்தவர்கள்‌. நீலாவும்‌ தன்‌ நிறுனைந்றின்‌ 
மூக்மிய நபிகளோடு அவர்களின்‌ ஆசையை நிறைவேற்றி வைக்க நியந்திக்கப்படுகிறாள்‌. 


இத்தகைய வேலை குறித்துத்‌ தீலிரமாகர்‌ சிந்தித்து, அதிலிருந்து மன்று ள்‌ 


» 


உழைப்பால்‌ கவுரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறாள்‌. இது குறித்துத்‌ தன்‌ தாயுடன்‌ 
விவாதிக்கிறாள்‌. 

“முடியாதும்மா, நான்‌ அந்த மாதிரி மனுஷி இல்லை, 

“எந்த மாதிரி? 

நாலுபேரைப்போல நாலும்‌ வாத்து, கஷரவமா 

என்‌ உழைப்பாலே வாழப்போறேன்‌, 

முட்டாளே, உழைச்சு, சம்பாத்திக்கணும்னா, குமாஸ்தா 

வேலைதான்‌ கிடைக்கும்‌, நீ இப்போ போட்டுகிறியே 

“ஸ்பிரே! அதை வாங்கக்கூட, உன்‌ சம்பளம்‌ 

கட்டுபடி ஆகாதடி அம்மா; 

நான்‌ முழவு எடத்துட்டேம்மா, எனக்கு வேண்டாம்‌, 

இந்த அப்சரஸ்‌ வாழ்க்கை, சாதாரண மனுஷியாவே 

சந்தோஷமா என்னால காலம்‌ கடத்திட முடியம்‌” 
என்னும்‌ உரையாடலின்‌ வழி தூசிக்‌ லத்தில்‌ பிற்த நலாவதி அந்த அடையாளத்தை. 
விடுத்துக்‌ கஷரமான வாழ்க்கை வாழமுடியும்‌ என்று முடிவெடுப்பதாகக்‌ காட்டுது 
சமுதாயத்திற்குத்‌ நும்‌ பயனுள்ள அறிவுரையாகும்‌. “வண்கனிரல்‌ காப்போம்‌” பநனத்தில்‌ 
வரம்‌, 

“ “தனிமனிதகும்‌, இயக்கமும்‌ முரண்படுகிறபோது, தோழர்‌, 

நாம்‌ யார்‌ பக்கம்‌ நிற்பது? 

'சநீதேகம்‌ இல்லாமல்‌ இயக்கத்தின்‌ பக்கம்தான்‌" 

"இயக்கம்‌ தவறு செய்கிறது என்று தெரிந்தால்‌' 

'இயக்கத்துக்கள்‌ இருந்து சரியான கருத்துக்களைத்‌. 

சொல்லி விவாதம்‌ புரிவது” 


தவறான முடிவை எடுப்பவர்கள்‌ பெரும்பான்மையாகவும்‌, 


Lo} 


சரியானதுக்குள்‌ இருந்து போராடுபவர்கள்‌ சிறுபான்மையுமாக 

இருந்தால்‌! 

இயக்கத்துக்குஸ்‌ இருந்து. போரா வெண்யது. தான்‌: 

'இயக்கம்‌ சிறுபான்மையரை வெளியேற்றினால்‌? 

"வெளியேறி சிறபான்மையர்‌ ஒன்று திரண்டு தங்கள்‌ 

நம்பிக்கைக்குப்‌ பேோராவேது: காலமும்‌ மக்களும்‌ 

சரியானதை உணர்த்துவர்கள்‌"” 
என்னும்‌ உரையாடல்‌, தனிநபுக்கும்‌ இயக்கத்திற்துனான கருத்து வேறுபாட்டைச்‌ சமூக 
உணர்வோடு நோக்கும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது. 

சுகபோகத்‌ ஜீவுகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கும்‌ சரிவை 

ஈடுகட்ட, விலைவசி உயர்வு எதிப்பு பேரலை ஒன்றை நடத்தத்‌ திட்டமிடுகிறது 
ஆளுங்கட்சி. அது தொடர்பான வேலையை அக்கட்சியைச்‌ சார்ந்த கிருஷ்ணமூர்த்தியிடம்‌ 
ஒப்படைக்கிறார்‌ முதல்ஹ்‌. இந்த வேலை. சிறப்பாக முத்தால்‌ உங்களுக்கப்‌ பல 
பதவிகள்‌ தேடி வரும்‌ என்று கோகிலா கூறுகிறார்‌, இருவருக்கும்‌ இடையே நடக்கும்‌ 


உரையாடல்‌, பொதுத்‌ தொண்டாக 


த அரசியலில்‌ இன்று பணம்‌ எத்தகைய பங்கு. 


வகிக்கிறதென்பதைத்‌ துலக்கிக்‌ காட்டுகிறது. இதனை, 

“இது என்ன? 

சகதி! பாதாளம்‌ மட்டும்‌ பாய்கிற பணம்‌, இந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டுதான்‌ 
நீங்கள்‌ பேரணியை நடத்தப்போகிறீகள்‌. ராமசாமி இன்னும்‌ சில நிமிஷங்களில்‌. 
வந்து விறுவர்‌. இருவரும்‌ கிளம்புகிறிகள்‌ பணந்தோட. தமிழகம்‌ முழுக்கப்‌ 
பயணம்‌ செய்கிறிகள்‌. அதாவது பறக்கிறிகள்‌. மழை மாதிரி இந்தப்‌ பணத்தைத்‌ 
தூவுகிறிகள்‌. அப்புறம்‌ நீங்களே பார்ப்பிகள்‌. செத்தபிணம்‌ ௯ட இதன்‌ வாசனை. 
பட்டதும்‌ எழுந்து நிற்பதை”! 


என்னும்‌ உரையாடலின்‌ ழி அறியலாம்‌. 


45 


“காதலெனும்‌ ஏணியிலே' என்ற புதினத்தில்‌ வரம்‌ சேதுவும்‌, ரேகாவும்‌ வெவ்வேறு 
விளம்பரக்‌ கம்பெனிகளில்‌ பணியாற்றுபவர்கள்‌. ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 


இருவர 


ஒன்றாக வேலை செய்கின்றனர்‌, அதன்‌ மூலம்‌ இருவருக்கும்‌ நஸட நட்பு 


நிலவுிறது. இந்த நிலையில்‌ ரேகா - சேது ஆகியோருக்கிடையே நிகழும்‌ உரையாடல்‌, 
இன்றைய இளைய சமுதாயத்திற்குத்‌ தன்னம்பிக்கையை ஊட்டுதாக அமைகிறது. 

“சேது நீ ஏன்‌ உள்‌ வேலையை ராஜினமா பண்ணீட்டு, 

பூதுசா சொந்தத்துலே பிஸினஸ்‌ தொடங்கக்‌ கூடாது? 

“என்ன, என்ன சொல்றே ரேகா?” 

“வேலையை ராஜிணமா பண்ணச்‌ சொல்றேன்‌, 

பனைட்ட? 

சொந்தமா நீயே ஒரு விளம்பர கம்பேனி தொடங்கலாம்னு. 

சொல்றன்‌! 

'என்ன, விளையாடறியா? முடியற காரியமா அது? 

மனதணல எதுதான்‌ முடியாது..." 
எனலும்‌ உரையாடல்‌, நல வேலை தேடிக்கொண்டேிரக்கம்‌ இளைய சமுதாயத்தைத்‌ 


நரன்‌ திரை நோக்கிப்‌ பயணிக்கச்‌ செய்கிறது. எனலாம்‌. 


னங்கள்‌ இருப்பன்‌! என்னும்‌ தொகுப்பில்‌ உள்ள “பிறந்த இடம்‌ நோக்கி 
என்னும்‌ கறும்பதினத்தில்‌ வைத்தியநாதன்‌ - டேவிட்‌ முத்தையா ஆகியோறுக்கிடையே 
நிகழும்‌ உணையாடல்‌, பொருணதூரத்தை அடிப்படையாக வைத்துத்‌ தற்காலத்தில்‌ வரும்‌ 
காதல்‌ தேவையற்றது எல்லும்‌ கருத்தைப்‌ பஜீவு செய்கிறது. 
“தான்‌ ரெம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதி ஏதோ படிச்சேன்‌. இந்த உத்தியோகத்துக்கு 
வந்துட்டேன்‌. இப்போ, மாமவும்‌, மாமியும்‌ விருந்தாளியா வச்சுக்கிட்டு விழுந்து. 
விழுந்து உபசரிக்கிறாங்களே அது யாரை? இந்த முந்தையாவை இல்ல சார, 
இந்த உபராரமெல்லாம்‌ என்‌ உத்தியோகத்துக்கு. அது காரணமா கிடைக்கிற 
அதிகாரம்‌, அந்தஸ்து, பணம்‌ இவற்றுக்குத்தான்‌ இந்த மரியாதை யெல்லாம்‌, 


% 


நாலும்‌ எங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி நிலத்துல இறங்கி களை பிடங்கிடடு, 
கத்திக்கிட்டு, உழுநுகிட்டு ஒரு ௬லிக்காரணா இருந்தா இவங்கல்லாம்‌ என்னை 
ஒரு விருந்தாளியா ஏத்துக்குவாங்கலா? இல்லே பாக்தான்‌ என்னைக்‌ காதலீப்பாளா' 
காதல்‌ ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்‌ கூடாதா சார்‌? இருக்கும்‌ நான்‌ சொஸை 
வர்றது வேற வைத்தி, ஒரு குடியானவரை நான்‌ இருக்கும்‌ பட்சத்தில்‌, பாகீ மாதிரி 


பொண்ணுங்களை நூன்‌ சந்திக்கவும்‌ முடயாது, பழகவும்‌. முடயாது... 
ஒரு ஆணம்‌, பெண்ணாம்‌ அலங்க ஆணம்‌ பெண்ஹுங்கறதுக்காகவே 
இணையறதுதூன்‌ உறவு. ஒருத்த துணை ஒருந்தருக்கு அவசியமினு. 
புரிஞ்சுக்கிறதுதான்‌ காதல்‌. நம்ம தலைமுறையில அது சாத்தியம்‌ இல்ல சார்‌. 
நாம பொருளாதார உலகத்துல வாழறோம்‌. இங்க மனுஷன்‌ இல்லை, மனுஷன்‌ 
கினர்க்கா, ஆபிசரா, பணக்காரண, ஏழையா இப்படத்தான்‌ காதல்‌ உண்மையான 
- எதிர்பார்ப்பில்லாத காதல்‌ சாத்தியம்‌. வைத்தி சார்‌ உங்களுடைய அடிப்படைக்‌. 
குனம்‌ என்னன்னு. பார்க்கிறது தானே முக்கியம்‌, உங்க அஷப்படை சம்பளம்‌ 
என்னன்னு பார்க்கிற இடத்துல குறைந்த பட்சம்‌ அறிமுகம்‌கூடச்‌ சாத்தியப்படாது. 
அப்புறம்‌ சிநேகிதம்‌ எங்கே? காதல்‌ எங்கே." 
என்னும்‌ உையாடல்‌ இன்றைய சமுதாயத்தில்‌ நீலம்‌ போலியான காதலைத்‌ 
தகர்திதெறிவதாக அமைகிறது 
முரண்‌ : 
தின வசிரியகள்‌ பாத்திரப்‌ படைப்பிலும்‌ நடையிலும்‌ சில முரண்களை 
அமைக்கின்றன, வாசகனுக்குச்‌ சுவையைக்‌ கூட்டுதற்காக இல்வுத்தி பயன்படுகிறது. 
“சொல்லும்‌ பொருளும்‌ முரண்‌ தோன்றும்‌ வன்னம்‌. 
அமையும்‌ போது நடை தனியாற்றதும்‌ கவர்ச்சியும்‌ 
பெறுகிறது, அழகும்‌ நயமும்‌ கொள்கிறது '£ 


என்னும்‌ கற்று இங்குக்‌ கருதத்தக்கது. 


n 


மண்ணில்‌ காய்போம என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌, அவ்‌ முகம்‌ மேலும்‌ 


குங்குமப்பூவாகச்‌ சிவந்தது?“ என்ற தொடரால்‌ முரண்‌ உத்தி தென்படுகிறது. மேலும்‌ 


இதே புதினத்தில்‌ வரும்‌ தலைமை ஆசிரியர்‌ அரிசன வகுப்பை சார்ந்த ஒருவனைப்‌ 
பள்ளியில்‌ சேர்க்க மறுத்து, 


“அதாவது பள்ளன்‌, பறையன்‌ பிள்ளைகளைச்‌ சேர்த்தால்‌ இங்குள்ள ரெட்டிமார்கள்‌ 


வருத்தப்பட ஹேதுவாகும்‌. அதுக்காகதான்‌ சொல்கிறேன்‌" 
என்று ௬௯றுவதாகக்‌ காட்டப்பட்டூள்ளது. சாதி பேதமற்ற சமுதாயம்‌ உருணகம்‌ 


பாடபடவேண்டிய ஆசிரியரே இப்படிப்‌ பேசுவதன்‌ மூலம்‌, யதா 


ம்‌ என்ன என்பது 


பரகிறது. இதில்‌ மறைந்து நிற்கும்‌ கரத்து முரண்‌ சிந்தித்துப்‌. பார்த்துச்‌ 
சுலைக்கத்தக்கதாகிறது. 

நீதி என்னும்‌ புதினத்தில்‌ சென்னை மாகாணச்‌ சட்டமன்றத்தில்‌ தேதாசி 
முறையை ஒழிப்பதற்கு? சட்டம்‌ கொண்டு ஹரப்பட்டதையும்‌, அதற்தக்‌ கரணமாளவர்‌ 
பெயரால்‌ இயங்கும்‌ முத்துலெட்சுமி ரெட்டித்‌ தெருவில்‌ அதற்கும்‌ பிறதம்‌ நாசித்‌ தொழில்‌ 


சரியா, 


நடைபெற்று வந்ததையும்‌ சுட்டிச்‌ செல்கிறார்‌ 
“முத்துலெட்சுமி, சென்னை சட்டசபையில்‌, தேவதாசி தடைச்‌ சட்ட மசோதா 
கொண்டு வந்த போதும்‌, சுதந்திரம்‌ பெற்ற பீன்பும, அந்தத்‌ தெருவில்‌ உலகத்தின்‌ 
ஆதித்‌ தொழில்‌ நடைபெற்றே வந்தது" 

என்னும்‌ பதியில்‌ உள்ளீடாக நிற்கும்‌ முரண்‌ சிநறிக்கத்தக்கதாதம்‌. 
ஆய்வு மேற்கொண்டுள்ள எஞ்சிய புதினங்களில்‌ இல்வத்தி இடம்பெறவில்லை. 

முரண்பாடு மெய்ம்மை என்பதும்‌ தற்காலத்தில்‌ புதின இலக்கிய உந்திகளுள்‌ ஒன்றாகக்‌ 

கரதப்பறுகிறது. 

முரண்படு மெய்ம்மை : 


முரண்‌ தொடராக அமைந்தாலும்‌ உலக மெய்ம்மையாகர்‌ சி 


அமைவதுணி. 


அதனையே முரண்பட மெய்ம்மை என்பர்‌ 


15 


எகற்போரக்குத்‌ தன்‌ முரண்போல்‌ தோற்றமளிக்கும்‌ ரத்தினச்‌ சுருக்கமான அழகிய 
வாக்கியங்களே முரண்பட மெய்ம்மை எனப்படும்‌"'"” 
என்னும்‌ கருத்து, முரண்படு மெய்ம்மையின்‌ இயல்பை உணர்த்துகின்றது. 
பிரஞ்சுக்கரர்கள்‌ ஏழு மணிக்குக்‌ ஐரக்கத்‌ தொடங்கி, பேர்க ஆடம்‌, 
கொண்டாட்டம்‌ என அவர்கள்‌ இரவ படுக்கைக்குப்‌ போதும்‌ போது நேரம்‌ நள்னிரலைத்‌ 


தொடும்‌. தமிழர்கள்‌ அந்த நேரத்தில்‌ பாதி 


நட முக்கால்‌ இரவு உறக்கத்தை 

முடித்திருப்பார்கள்‌. இது குறித்து கனகராய முதலியார்‌, 
“அதிகாலைத்‌ தொட்டு மாலை வரை கடினமாக சூரியனுக்குக்‌ கீழ்‌ உழைக்கும்‌ 
மனிதர்க்கு ரவு உலனைசம்‌ ஏறு? தவிர, விளக்கு ளிக்கவும்‌ வசதி இல்லாத 
தமிழர்களுக்கு இரவு என்பது இருட்டாகத்தானே இருக்க முடியும்‌” 

என்று சிந்திப்பதில்‌ பொதிந்துள்ள முரண்பட மெய்ம்மை, இருவேறு இனத்தாரிடையே 


நிலவும்‌ பண்பாட்டு முர 


ப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. ஆய்வு மேற்கொண்டுள்ள 


ஏனைய புதினங்களில்‌ இத்தகைய மூரபபடு மெய்ம்மைகள்‌ இடம்பெறவில்லை. 


தொகுப்புரை 

படைய்பாசியயன்‌ தான்‌ கறவிரம்பிய கரத்தை வெலியிடம்‌ பயன்படுத்தும்‌ கலை 
நூணுக்கம்‌ உத்தியாகும்‌ என்பதும்‌, உத்தியின்‌ நோக்கம்‌ வெளியீடே என்பதும்‌ அயலில்‌ 
புலப்பரத்தப்பட்டள்ளது. 

புதினத்தின்‌ சிறப்பிற்தம்‌ காரமான கருவும்‌, அதன்‌ வகைகளும்‌ கேடிப்டம்‌ 
காட்டப்பட்டுள்ள. ஆய்வு மேற்கொண்டுள்ள பதினங்களுள்‌ இரண்டு பருப்பொருள்‌ 
கருவினைக்‌ கொண்டம்‌, ஒன்பது புதினங்களும்‌ ஒரு கறு்பதினமும்‌ சமூகக்‌ கருவிளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு குறும்புதினம்‌ தனிமனிதர்‌ சிந்தனைக்‌ கருவினைக்‌ கொண்டும்‌ 
அமைத்துள்ள தன்மை ஆய்வில்‌ லெளிபபநத்தப்பட்டூள்ளு. 

கதை நிகழ்வுகளின்‌ இணைப்பே கட்டமைப்பு எனப்பெறும்‌. கதைப்பின்னல்‌ 


என்பதும்‌, அது மரபுவழிக்‌ கதைப்பின்னல்‌, புதுமைப்பின்னல்‌. என 


வகைப்படும்‌ 


என்றதும்‌ ஆய்வில்‌ எுத்துரைக்கப்பட்டுள்ளது. காரணகாரியத்‌ தொடர்போடு அமைவது 


» 


செறிஷப்பனைல்‌ என்றும்‌, நீண்ட உரையாடல்‌, வநனனை ஆகியவற்றோடு 
கதைப்போக்குச்‌ செறிவின்ற்‌ இருப்பின்‌ அது நெகிழ்ச்சிப்பினனல்‌ என்றும்‌ 


வரையறைப்படத்தப்பட்டூள்ளது. ஆய்வு மேற்கொண்ட புதினங்களுள்‌ 


கதைப்பீன்னல்‌ வகைமையிலும்‌, ஒன்பது புதினங்களும்‌, இரு குறும்பதினங்களும்‌. 
மரபுவழிக்‌ கதைப்பினனல்‌ வகைமையிலும்‌ அமைந்துள்ளன என்பது ஆய்வுப்‌ புதினங்களின்‌ 
வழி கண்டறியர்பட்ள்ளது. 

ஆய்வு மேற்கொண்டுள்ளன புதினங்களில்‌ அமையும்‌ கதைப்பன்னனில்‌. 
பின்பற்றப்பட்டன காலப்பிறம்வு உத்தி, களப்பிறம்வ உத்தி, கதைமாந்து நிலைப்பிறம்வ 
உத்தி ஆமியும்‌, அவற்றின்‌ வழி புலனாகும்‌ சமுகத்தன்மை, சமூகப்போககு 
முதலானலையும்‌ சான்றுகளுடன்‌ சடுத்துக்கட்டப்பட்டுள்ளை. 

பரக்கையிடத்தில்‌ நீன்று ஆசியா கதை சொல்லும்‌ நான்காம்‌ வகை 
ஜோக்குநிலை உத்றியிலேயே ஆம்வு மேற்கொண்டுள்ள புதினங்கள்‌ அணைத்தும்‌ 
படைக்கப்பட்டர்ளன என்பதைக்‌ காணமுழிகிறு. 

வய்வுக்குள்ளாகும்‌ புதினங்களில்‌ இடம்‌, பொழுது, உருவம்‌, பபு என நான்க 
வகைகளாக அமையும்‌ வருணனை உத்தி கண்டறியப்பட்டூள்ளது. அவற்றின்‌ வழி சாணம்‌. 
தெளித்தல்‌, தவறு செய்த மாணவன்‌ தயங்கித்‌ தயங்கி ஆசிரியரிடம்‌ செல்லுதல்‌, 
வேட்டிக்கு நீலத்‌ தோய்த்தல்‌, பிறர்‌ மனதை றிந்து. நடத்தல்‌, லெற்றிலையபாக்கு 
இந்தப்‌ போடுதல்‌ முதலான. சமூகப்‌ பழக்கவழக்கங்கள்‌ புலப்படத்தப்பெற்றுள்ளன. 
படைய்பாசிரியரின்‌. ஆம்வம்‌ புதிகங்களுள்‌ ஒன்று மட்டும்‌ குறியிபத்‌ தலைப்பைக்‌ 
கொண்டதாக அமைகிறது. 

பரியாததைப்‌ புரியவைப்பதற்தம்‌, புரிந்ததை மேலும்‌ அழகபறுத்திக்‌ கட்டவும்‌ 
பயன்படும்‌ உவமை உந்தி, வினை, பயன்‌, மெய்‌, உரு என நான்கு வகைகளாக 
அமையும்‌. நான்கு வகையான உவமைகளும்‌ அவற்றின்‌ வழி புலப்படத்தப்பரம்‌. 
சமுகத்தன்மைகளும்‌ ஆய்வில்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டுள்ள. உவமாதத்தின்‌ தன்மையை 
உலமேயந்தில்‌ ஏற்றிக்‌ கூறும்‌ உருவகம்‌ ஆய்வு மேற்கொண்ட அனைத்தும்‌ 
புதினங்களிலும்‌ அமைந்துள்ள பாங்கு ஆம்வில்‌ வெளிப்பத்தப்பட்டள்ளது. 


30 


படைப்பாசிரியனை அடையாளப்பநுத்தும்‌ வகையிலமையும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த. 
உத்தியான நடை, கதைத்தொடர்‌, வருணனை, எத்துரை உரையாடல்‌ என நான்க. 


வகைகளில்‌ அமைகின்றது. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ 


வத்தி சிறப்பாகக்‌ 
கையாளப்பெற்றுள்ளமை ஆம்வீன்‌ வழி சுட்டிக்காட்டப்பட்டூள்னது. அவற்றின்‌ வழி 
புலனாகும்‌ சமுகச்சிக்கல்களை அலசும்‌ போக்கும்‌ ஆம்வில்‌ எநுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 
நடையியல்‌ கூறுகளான முரண்‌, முரண்படு மெய்ம்மைகளின்‌ வழியே உணர்த்தப்படும்‌ 


சமக்‌ சிந்தனைகளும்‌ ஆய்வில்‌ பகுத்துக்‌ காட்டப்பட்டுள்ளன. 


31 


a 


1 


ம 


1: 


சான்றெண்‌ விளக்கம்‌ 
௯. வேங்கட்ராமன்‌ (தி.ஆ), முல. கருந்தங்கக்‌ கட்டுரைகள்‌, ப33 

சா. வளவன்‌, பேண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, ப.15 

மேலது, 13 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப3 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, ப3 

சா, வளவன்‌, பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, பா்‌ 

பிரபஞ்சன்‌, நீலநதி, கதை மூலம்‌, பப 

மேலது, ப202 

மேலது, ப211 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ய 

பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப்‌ 

மேலது, ப 

மேலநு, ப 

சா. வளவன்‌, பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, ப.14 

பீரஞ்சள்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பக 

வை. சிசசிதானந்தன்‌, மேலை இலக்கிய சொல்லகராதி, ப, 182 

“The Chain of events in a sory and the principle which knits it together” ~ Edwin 
Muir, The structure of the Novel p16 

முருகேசுவரி (கட்வு, ஒரு தொயரகதை மூற்றுப்பெறுகிறது. - ஒரு நோக்கு, 
இபத, மன்ற 31 ஆம்‌ கருத்தரங்க ஆய்வுத்‌ கோவை, தொகுதி 3, பா44? 

ம, திருமலை, தமிழ்‌ மலையாள நாவல்‌ ஒப்பாய்வு, ப23 

பகவதி இராமசப்பிரமணியன்குட்லு,  ரோமாறியாண்ியன்‌. நாவலில்‌ 


கதைப்பின்னல்‌, 


ஐ. மன்ற 31 ஆம்‌ கருத்தரங்க ஆப்வுக்‌ கோலை, தொகுதி - 
தப156 


ம. திருமலை, தமிழ்‌ மலையான நாவல்‌ ஒப்பாய்வு, ப23 
52 


El 


[ 


- 


சா, வளவன்‌, பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, பக்‌, 116117 
பிரபஞ்சன்‌, நீஸநதி, ப38 

மா, இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, பக்‌, 1164117 

பிரயஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப3 

மா. இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப. 107 

ச. முருகன்‌, எசகு. தென்னசு புதினங்கள்‌. ஆய்வ, மநுரை காமராசர்‌ 
பல்கலைக்‌ கழகத்திற்கு அளிக்கப்பட்ட வெளியிடப்படாத எம்/பில்‌ பட்ட 
ஆய்வேடு, பம! 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, 14 

பரயஷ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப3 

பரபஞ்சன்‌, காதலெலும்‌ ஏணியிலே, ப.3 

பிரஞ்ச்‌, நாலும்‌ நாலும்‌ நீயும்‌ நீயம்‌, பப7 

பிரபஞ்சன்‌, எக்கள்‌ இப்பள்‌, ப9 

மேற்கோள்‌, கே, கலாதாக்கர்‌, கல்கி - முன்ஷி வரஸாற்று நாவல்கள்‌ ஏர்‌ ஒப்பட, 
25 


பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, 


பியஞ்சன்‌, ஜீவகள்‌, ய 

பிரஞ்ச்‌, சுகபோகத்‌ ஜீவுகள்‌, ப 
பரயஞ்சஸ்சனக்கள்‌ இருப்பவள்‌, ப9 
பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பா 
பரயஞ்சன்‌, நீவகள்‌, ப23 

வர்ப்சன்‌, சுகபோகத்‌ ஜஷகள்‌, 28 
பிரபஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப233 
ரஞ்சன்‌, சகபோகத்‌ ஜதள்‌, ப6 
பிரஞ்சன்‌, காதலெனும்‌ ஏனியிலே, ப49 
தண்டியலங்காரம்‌, போநளஸியியல்தூ3 


[1 


45 


௭ 


க 


தொல்‌. பொருள்‌, இளம்‌, ப, 395 


ந. பிச்சமூர்த்தி, திறனாய்வும்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌, ப.92 


பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌. 429 
மேலது, பக்‌27697 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப25 
மேலது, 1202 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப24 
மேலது, ப31 

பீரபஞ்சன்‌, ஜியிலை வளர்சோதி, ப.28 
மேலது, பா? 

பீரபஞ்சன்‌, நீதி, ப.52 

மேலது, ப65 

பரபஞ்சன்‌, தீவுகள்‌, ப 

மேலது, ப16 

பீரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப159 
மேலது, ப.135 

பீரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, 131 
பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப27 


ரஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப? 


பீரபஞ்சன்‌, நானும்‌ நானும்‌.. நீயும்‌ நீயும்‌... 


மேலது. ப25 
பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப.19 
மேலது, பா02 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌ ப9 
மேலது. ப! 


பீரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப! 


a 


யர 


Lt 


2 


u 


“ 


மேலது, பப 
பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பு10 

மேலது, ப$? 

பிரபஞ்சன்‌, நியிலே வள்சோதி, 15 
பிரபஞ்சன்‌, நீலநதி, 151 

பிரபஞ்சன்‌, தீவுகள்‌, ப] 

ரஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.13 

பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ ஜீவுகள்‌, ப.238 
பிரபஞ்சன்‌, காதலெலும்‌ ஏணியிலே, ப.18 
பீரபஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப19 
ரபஞ்சன்‌, நாவும்‌ நானும்‌.. நீயம்‌ நயம்‌... ம150 
பிரபஞ்சன்‌, ணக்குள்‌ இருப்பவள்‌, 107 
பிர்ஷ்சன்‌, வனம்‌ ப்படும்‌, ப29 

மேலது, பப5 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌ ப 

மேலது, 67 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ய! 


மேலது, ப2 


பிரபஞ்சன்‌, தியிலை வளர்சோதி, பப14 
பர்பஞ்சன்‌, நீலநதி, ப. 

பரபஞ்ச்‌, ஜீவுகள்‌, ப63 

பரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப135 
பீரபஞ்சன்‌, சுகபோகத்‌ ஜீவுகள்‌, ப129 
பீரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப87 
பீரபஷ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப9 
பீர்பஞ்சன்‌, நானும்‌ நானும்‌.. நீயும்‌ நீயம்‌... பக12 


55 


ஏ. பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப9' 


மேலது, ப.102 


% பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌. பச 


100 மேலது, ப$ 


மபமிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப31 


1. 


1. 


1. 


15, 


மேலது, 1:59 


பிரபஞ்சன்‌, 


கண்ணிரல்‌ காப்போம்‌, ப 


மேலது, ப.121 


பிரஞீசல்‌, 
பிஞ்சல்‌, 
பிரபஞ்சன்‌, 
பிரபஞ்சன்‌, 
பிரபஞ்சன்‌, 
பிரபஞ்சன்‌, 
பிரஞ்ச்‌, 
பிரஞ்ச்‌, 


பிரபஞ்சன்‌, 


தீயிலே வள்ளோதி, ப5 
நீலநதி, பம 

தீவுகள்‌, பா 

முதல்‌ மழைந்துள்‌, பா47 
சுகபோகத்‌ தீவகள்‌, ப31 
காதலெனும்‌ ஏனியிலே, ப105 
நேசம்‌ மறப்பதில்லை, ப. 

நானும்‌ நானும்‌.. நீயம்‌ நீயும்‌, ப? 


எனக்குள்‌ இரப்பலள்‌, ப47 


தொல்‌, பொருள்‌. செய்தா 


பிஞ்ச்‌, 
பரெஞசன்‌, 
பிெஞ்சன்‌, 
பிரெஞ்சல்‌, 
பிஞ்சன்‌, 
பிரெஞ்சன்‌, 
பிரபஞ்சன்‌, 


பிரபஞ்சன்‌, 


வானம்‌ வரப்படும்‌, ப58 
மானுடம்‌ வெல்லும்‌, ப;75 
கண்ணில்‌ காப்போம்‌, ப48 
தீயிலே வளர்சோதி, ப 
நீலநதி, ப? 

தீவுகள்‌, ப56 

முதல்‌ மழைத்துள்‌, பா17 


சுகபோகத்‌ நீவகள்‌, 32 


56 


123, பீரபஞ்ரன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப6% 
124, பிரபஞ்சன்‌, நேசம்‌. மறப்பதிலலை, பப108 

125, பிரபஞ்சன்‌, நானும்‌ நானும்‌. நீயும்‌ நீயும்‌. ப136 
126, பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இநப்பலள்‌, ப44 

127, மேலது, ப 


12%. கூவேங்கட்ராமனபதி.ஆ) முல. கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌, ப83 


129. இ. சுந்தரமூர்த்தி, நடையியல்‌ சிந்தனைகள்‌, ப. 

90. பெகோ. சுந்தராஜன்‌ & சே சிவபாத சுந்தரம்‌, தமிழ்நாவல்‌ 
நூறாண்டு வணறும்‌ வளர்ச்சியும்‌, ப230 

131. “style is always highly personal, because 1 is organic to the writer; he can no 
more change it than he can Change the bone structure of his face” — walter Allen, 
Reading a Novel p38 

192, சாவளவன்‌, பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, பா 

133, பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பா 

134, பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப25 

135. பிரபஞ்சன்‌, தியிலே வளர்சோதி, ப 

136, பிரபஞ்சன்‌, நீலநதி, ப5 

7, பிரபஞ்சன்‌, தீவுகள்‌, ப10 

க. பிரபஞ்சன்‌, கண்ணிரால்‌ காப்போம்‌, ப.55 

19. பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப35 

ம, பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, ப 

151. மா, இராமலிங்கம்‌, புதிய உரைநடை, ப5 

142. பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப9' 

143, பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்பும்‌, ப 

144, பிரபஞ்சன்‌, தீதகள்‌, ப 


145, பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப 


8 


HT 


ர 


1 


1, 


1, 


1 


152. 


15. 


1 


5, 


156 


ர, 


5 


1. 


1, 


161 


1 


1. 


11 


15 


16 


எ. 


1 


பரபல்சள, நாலும்‌ நானும்‌. நீயும்‌ நீயும்‌. பப02 
சா, வளவன்‌, பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌, ப? 

பிரபஞ்சன்‌, கண்ணால்‌ காப்போம்‌, ப31 

பிரஞ்ச்‌, மானுடம்‌ வெஷ்ும்‌, ப37 

பிரபஞ்சன்‌ நீலநதி, பக்க. 

பிரஞசன்‌, தீவுகள்‌, 2 

‘Goad dialogue realy trighines a parative, and 1 judicious and timely use in 
tobe regarded an evidence ofa writer's technical ski — W.H Hudson, An 
Thdwoducion to he study of literate, 154 

அம. ஞானைம்பந்தன்‌, இலக்கியக்‌ கலை, ப323 

பூலண்னள்‌, கல்கியின்‌ வரலாற்று நாவல்கள்‌, பக்2820 

பீரஷ்சன்‌, மானுடம்‌ வெல்லம்‌, பம்‌.2413 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பப16% 

பிரபஞ்சன்‌, தீயிலே வள்சோதி, ப. 

பிரபஞ்சன்‌ ஸதி, பக்பாப2 

பிரபஞ்சன்‌, கண்ணில்‌ காப்போம்‌, பக்2229% 

பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவகள்‌, ப06 

பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப 

பிரஞ்ச்‌, க்குள்‌ இரபபலள்‌, பக்கல்‌ 

சவேசப்பிரமனியன்‌, இளங்கோவின்‌ ஜக்கிய உத்திகள்‌, ப8% 
(ரஞ்சன்‌, கணணிரல்‌ காப்போம்‌, பப? 

மேலது, ப29 

பல்ல, நீலி, 87 

மா இராமலிங்கம்‌, பதிய உரைநடை, பே 


பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.07 


35 


இயல்‌ - 3 
சமூகவியல்‌ நோக்கில்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ அமையும்‌ 
பின்புலங்கள்‌ 
முன்னுரை: 
புதின இலக்கியக்‌ கூறுகளூள்‌ இன்றியமையாததாக அமைவது பின்னணியாகிறது. 


இது கதைக்களம்‌, காலம்‌ ஆகியவற்றோடு கதை நிகழும்‌ சமுதாயம்‌, பண்பாடு, அரசியல்‌ 


ஆகியவற்றையும்‌ விளக்க உதவுகிறது. மேலும்‌ கதையா? 


ர்‌ பண்பையும்‌ அண்கள்‌ 
உலவும்‌ சமுதாயத்தின்‌ மனிதப்பண்பையும்‌ அறியத்‌ துணைசெய்கிறது. கதைப்போக்கை. 


விளக்கமுறர்‌ செய்யும்‌ பின்னணி, சமுதாயம்‌, 


மல்‌, பண்றடு, வரஸாறு, இடம்‌, காலம்‌ 
எனப்‌ பிரிவுகளாக அமைகின்றது. ஆம்விற்தள்ளாகும்‌ புதினங்களில்‌ அமையும்‌ 
பின்னணி குறித்து இல்வியல்‌ வராய்கிறது. 
பின்னணி வரையறை : 

புதினத்தில்‌ கதைக்களம்‌, காலம்‌, சமுதாயம்‌ ஆகியவற்றை ஒலியமாக 


வழித்துக்காட்டும்‌ இடங்களைத்தான்‌ பின்புலம்‌ என்பர்‌. பீன்புலம்‌, பின்னணி ஆகிய இரண்டு 


சொல்லாட்சிகளும்‌ ஒரே பொருளைத்தான்‌ தருகின்றன. சங்க இலக்கியங்களில்‌ இடம்பெற்ற 
முதற்பொருள்‌, கருப்பொருள்‌ ஆகியலையே இன்று பின்னணி என்று வழங்கப்படுகிறது. 
இக்கருத்தினை அரண செய்யும்‌ வகையில்‌, 
“முதற்பொருள்‌, கருப்பொருள்‌ என அவர்கள்‌ விளக்கியவற்றையே பின்னணி என்ற 
புதிய சொல்லும்‌ தனக்குரிய பொருளாகக்‌ கொண்டிருக்கிறது. பகைப்புலம்‌, 
பின்புலம்‌ என்று வேறுசில சொல்லாட்சிகளும்‌ பின்னணி என்ற பொருளிலேயே. 
வழங்கப்படுகின்றன" 
என்னும்‌ கற்று அமைகிறது. புதினத்தில்‌ அமையும்‌ பின்னணி என்பதனை மா 


இ 


லிங்கம்‌ பின்வருமாறு வரையறை செய்வது சிந்திக்கத்தக்கது. 


(1) 


“நாவலைப்‌ பொறுத்தவரை பின்னணி என்ற சொல்‌ பூகோள ரீதியான பின்னணியை 
அதாவது கதை நிகழும்‌ நாடு, இடம்‌ முதலியவற்றையும்‌, காலம்‌, பருவம்‌ 
முதலியவற்றையும்‌ சமுதாயச்‌ சூழ்நிலையு$ம குறிக்கும்‌." 

ஏதேனும்‌ ஒரு களத்தைத்‌ தேர்வு செய்து அக்களத்தில்‌ கதைமாந்த/கள்‌ உயிருடன்‌ 


உலாவுவதாகக்‌ கற்பனையில்‌ கதை சொல்லப்படும்‌ போது கதைக்களத்தையும்‌ அதில்‌ 


'உலலும்‌ மாந்த! பற்றிய அனைத்து அம்சங்களையும்‌ லிவரிந்துச்‌ செல்வதே பின்னணியாக 
அமைகிறது. ஒரு நாவலின்‌ பீ்ளணி என்பது வெறும்‌ இயற்கைக்‌ காட்சிகள்‌ மட்டுமன்று: 


சுற்றுப்புறச்‌ சூழல்‌ முழுவதுமாகும்‌. நாடு, மாவட்டம்‌, நகரம்‌, கிராமம்‌, வானிலை, 


தட்பவெப்பநிலை, பழக்கவழக்கங்கள்‌, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, செய்யும்‌ தொழில்‌, 
கட்டடங்கள்‌, உணவு, குடும்ப அமைப்பு, மதம்‌, அரசியல்‌, வாழ்க்கைக்‌ கோட்பாடு, அறிவு 
சார்ந்த பண்பாட்டு வாழ்க்கைக்‌ கல்லி, கேளிக்கைகள்‌, வாழ்க்கைத்‌ தரம்‌ 
எனப்பலரும்‌? என்று மா்ஜோரிக்‌ பெளல்டன்‌ கூறுவதாக கோலெ. கீதா குறிப்பும்‌ 
கரத்து இங்குக்‌ கோடிட்டுக்‌ காட்டத்தக்கது. சற்றுபுறச்‌ ஞழலக்கேற்றணற 
உயினங்கள்‌ தோன்றும்‌; அநுபோல்றே இலக்கியமும்‌ அமைகிறநு. மேலும்‌, 
“செடி கொடி விலங்கினங்கள்‌ அது அதற்கு ஏற்ற இயற்கைப்‌ பிவ்புலத்தில்‌ 
மட்டுமே தோன்ற முடியும்‌; தழைக்க முடியும்‌. கிட்டத்தட்ட அவற்றைப்போலவே. 
குறிப்பிட்ட அரசியல்‌ சமுதாயப்‌ பொருளாதார பின்புலத்தில்தான்‌ அவற்றிற்கு ஏற்ற 
இலக்கியமும்‌ படைக்கப்பெறுகிறது.* 


என்ற கூற்றும்‌ பொருத்தமுடையதென்றே கறமுடிகிறது. 


பின்னணியின்‌ வகைகள்‌ : 


புதினங்களில்‌ இடம்பெறும்‌ பின்னணி சமுநாயப்பின்னணி, காட்சிப்‌ பின்னணி 


என இருவகைப்படுத்தப்‌ பெறுகிறது, “ிகழ்ச்சியின்‌ காலம்‌, இடம்‌ ஆகியவை 


பின்னணியின்பாற்படும்‌. இதன்கண்‌ பழக்கவழக்கங்கள்‌, வாழ்க்கை முறைகள்‌, 


இயற்கைப்பின்ணி அல்லது சூழ்நிலை ஆகியலைகளும்‌ அங்கும்‌. எனவே, 


பின்ளணியைச்‌ சமுதாயப்‌ பின்னணீ($௦வ $எறலு, காட்சிப்‌ பின்னணி $எங்றறு 


% 


என இருவகைய்படுத்தலாம்‌. பழக்கவழக்கங்கள்‌, வாழ்க்கை முறைகள்‌ முதலியவை 


சமுதாயப்பின்னணி எனலாம்‌.” என்னும்‌ கூற்று சிந்திக்கத்தக்கது. ஒரு சமுதாயத்தில்‌ 

வாழும்‌ மனைர்களின்‌ வாழ்க்கை நெறி, அண்கள்‌ சரரந்திருக்கும்‌ அரசியல்‌ மற்றும 

பண்பாடு ஆதியலை கூறித்துத்‌ தற்காலப்‌ படைப்பார்கள்‌ கதைகளைப்‌ படைக்கின்றண்‌, 

எனவே அரசியலையும்‌ பண்பாட்டையும்‌ சமுதாயத்தின்‌ கறுகளாகல்‌ கொள்ள சொய்ப்புண. 
“சமுதாயப்பின்னணி நாவலில்‌ முக்கிய இடத்தைப்‌ பெறுகிறது. அரசியல்‌, 
பொருளாதாரம்‌, கலை, கலாச்சாரம்‌, பண்பாடு, நாகரிகம்‌, மதம்‌, இனம்‌, 
தாதிப்பாகுபாடுகள்‌, கொள்கைகள்‌, ஒழுகலாறுகள்‌ அனைத்தையும்‌ உள்ளடக்கிய 
ஒன்றையே மேற்கள்ட தொடரால்‌ சூறிக்கிறோம்‌ 

என்னும்‌ ௬ற்றிற்கேற்பச்‌ சமுதாயம்‌, அரசியல்‌, பண்பாடு ஆகியலை சமுதாயப்பின்னணி 


என்னும்‌ வகையுள்‌ அடங்கும்‌ எலாம்‌, வரனறு, 


டம்‌, காலம்‌ ஆறியலற்றைக்‌ 
காட்சிப்படந்நுதைன்‌ மூலமே வாசகன்‌ அறிந்துகொள்ள  இயறுகிறது. எனவே 
இம்மூன்றையும்‌ காட்சபபின்னனியின்‌ ௯ூறுகணகம்‌ கொள்ள முடிகிறது. 

பரயஞ்சனின்‌ புதினங்களில்‌ அமையும்‌ பின்னணிகள்‌ இங்கும்‌ குறக்கத்த்கள. 
சமுதாயப்‌ பின்னணி : 

எந்தவொரு படைப்பும்‌ தேவை கருதியே தோன்றுகிறது. ஆங்கிலக்கல்லியைர்‌ 
பயின்ற நம்‌ நாட்டினர்‌ மேனாட்டு இலக்கியங்களைக்‌ கற்றுத்‌ நாம்பெற்ற அனுபவத்தைத்‌. 
தம்‌ மக்களையும்‌ பெறச்‌ செய்யவேண்டும்‌ என்று கருதியதாலேயே புதீன இலக்கியம்‌ 
தோன்றியது. தற்காலப்புதினங்களும்‌ ஏதேனும்‌ ஒரு தூணறதலாலேயே தோற்றம்‌ 
கண்டுள்ள. இக்கருத்தினை, 

“ஒரு நாப்டின்‌ வரலாற்றிலிருந்து அதன்‌ பண்பாட்டையும்‌, கலை இலக்கிய 

ஷங்களையும்‌ பீரித்நுக்காண முடிகிறது. வரலாற்று நிகழ்ச்சிகளும்‌ சமூகப்‌. 

பின்புலமும்‌ கலைப்படைப்புகளுக்கு உந்து சக்திகள்‌ ஆகின்றன !' 


என்னும்‌ கற்று உறுதி செய்கிறது. 


al 


சமுதாயப்பின்னணி, சமுதாயம்‌, அரசியல்‌, பண்பாடு என மூன்று கூறுகளைக்‌. 
கொண்டது. அவற்றுள்‌ சமுதாயம்‌ முதன்மையானதாக அமைகிறது. “சமுதாயப்‌ 
பின்புலத்தை விளக்கும்போது வழக்கிலுள்ள சொல்னாட்சியே இடம்பெறுகிறது. 
படைப்பாளியின்‌ சமுதாயப்‌ பழக்க வழக்கங்களும்‌ படிப்போரின்‌ சமுதாயம்‌ பழக்க 
வழக்கங்களும்‌ ஏறக்குறைய ஒன்றாக இரப்பதனல்‌ அவற்றை விளக்குவதற்கு நீண்ட 
பக்கங்கள்‌ தேவையில்லை. சிறுரிறு உரையாடல்களே கதை நிகழ்ச்சிகளை இழுத்துக்‌ 
கொண்டு ஓடமுடியும்‌* என்னும்‌ கூற்றின்‌ மூலம்‌, சமுதாயப்‌ பின்னணியில்‌ சமுதாயம்‌ 
பழக்க வழக்கங்கள்‌ இடம்‌ பெறுமென்பதை அறியவியலுகறது. 

வய்வீற்கு எடுத்துக்கொணடுளள அனைத்தப்‌ பதினங்களிலும்‌ சமுதாயம்‌ 
பின்புலங்கள்‌ இடம்பெற்றுள்ளன. சான்றாகச்‌ சிலவற்றைச்‌ சுட்டலாம்‌. 

"மானுடம்‌ வெல்லும்‌ புதினத்தில்‌ வரும்‌, 

“பறங்கிப்‌ பேட்டையில்‌ வைத்துத்தான்‌ அந்த ஏலம்‌ நடைபெற்றது. ஆண்டு தோறும்‌ 

நடக்கும்‌ ஏலம்‌ அது. மூன்று வயது முதல்‌ பதினைந்து வயதுக்குட்பட்ட 

குழந்தைகளைக்‌ கொண்டு வந்து ஏலம்‌ போடுவார்க: 


என்னும்‌ செய்தி, அடிமைகளை ஏலம்‌ விடம்‌ வழக்கம்‌ அக்காலச்‌ சமுதாயத்தில்‌ 
நலவியதைத்‌ தெள்வபடுத்துகிறது. 
(வானம்‌ வசப்படும்‌! என்ற புதினத்தில்‌, 
'கப்பல்‌ ஏத்தி மொரிஷியஸ்‌ தீவுக்கு ஏலம்‌ அனுப்புவாணம்‌; அங்குப்‌ பொதுவில்‌ 
அடிமைகளை ஏலம்‌ விடுவாணம்‌. இந்தப்‌ பழக்கம்‌, இந்தப்‌ பட்டணத்திலே, 
பிரான்சுவா மர்த்தேன்‌ காலத்திலேயிருந்தே இருக்கப்பட்டதுதானே 
என்று கூறப்பட்டிரப்பதால்‌, பதினேட்டாம்‌ நூற்றாண்டில்‌ அடிமைகளை ஏலம்‌ வீடும்‌ 
வழக்கம்‌  அச்சமூதாயத்தில்‌ நீலவியதை அறியமுடிகிறது. மேலும்‌ இவ்விரு 
தினங்களிலும்‌ விருந்துகளில்‌ மது. அருந்தும்‌ வழக்கமும்‌ சுட்டப்பட்டதைப்‌ போன்று 


"தீலநதி' என்னும்‌ புதினத்திலும்‌ மது. விருந்து. நடைபெறுவது குறித்தும்‌ பேசப்பட்டுள்ளது. 


L} 


“காக்டெயில்‌ விருந்து நடந்து கொண்டிருந்தது. சகலவிதமான கூச்சங்களிலிருந்தும்‌, 
மனிதர்கள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக விலகிக்‌ கொண்டிரந்தா்கள்‌. தங்கத்தை. 
அனைத்துக்‌ குழம்பு பண்ணி அதில்‌ ஆரஞ்சு ரசம்‌ சேர்த்தாற்‌ போன்ற அழகிய 
மதுவை ஏந்தியவாறு, இயக்குறரகள்‌ மற்றும்‌ முக்கியஸ்தர்கள்‌ களிப்பற்றப்‌ 
பேசியவாறும்‌, பேசுவதாக நடித்தவாறும்‌ இருந்தார்கள்‌" 

என்னும்‌ பகுதி வாயிலாக விருந்தில்‌ மது அருந்தும்‌ வழக்கம்‌ அன்றைய சமுதாயத்தில்‌ 

இருந்தள்ளதென்பதை அறியலியலுகிறது. மேலும்‌, "நேசம்‌ மறப்பதில்லை! என்ற 

புதினத்தில்‌ இதே போன்று, விருந்தில்‌ மது பரிமாறப்படூவது குறித்துக்‌ ௬றப்பட்டூள்ளது. 
விருந்தினர்களை மாமாவும்‌, மாமியும்‌ கையெழுத்தப்போட்டு கடிதம்‌ மூலம்‌ 
அழைத்தர்கள்‌. பண்ட அறையிலீகுந்து ஒயின்‌, ப பாட்டில்களும்‌, அதற்கான 
குப்பிகளும்‌ எடுத்து, கழுவிச்‌ குத்தம்‌ பண்ணப்பட்டன. குசினிக்கார்களை 
அழைத்து விதந்து பட்டியல்‌ அளிக்கப்பட்டது”? 

என்றும்‌, 

“மாமி கிண்ணங்களில்‌ நிரப்பிய ஒயினுடன்‌ வந்தது. தன்‌ கணவி்கும்‌ 
கிளேரோலுக்கும்‌, தாவீதுக்கும்‌ கிண்ணங்கள்‌ அளித்து தானும்‌ ஒரு கின்னியை 


எத்துக்‌ கொண்டு ஒருமுறை கடித்தது”! 


என்றும்‌ இடம்பெற்றுள்ள பதிவுகள்‌ இதனை உறுதிப்படுத்துமின்றன. 
வெனபார்மகர்‌ செலும்போது மாப்பிள்ளை வேட்டி சட்டை அணிந்து செல்லுதல்‌ 
அத்காலர்‌ சமுதாய வழக்கமாயிருந்தது எதனை, 
“இது மாதிரி விஷசங்களுக்கு என்று இருக்கிற மஞ்சள்‌ ஜிப்பாவும்‌, தழைய 
தழைய கட்டிய வேட்டியமாக அவன்‌ இருந்தான்‌ '* 
என்னும்‌ பகுதி புலப்படத்துகிறது. 'தீவகள்‌' என்ற புதினத்தில்‌ வரம்‌, 
“காலைப்‌ பலகாரம்‌ என்பது அந்த வீட்டில்‌ இட்லியாகத்தாள்‌ இருக்கும்‌, அது. 
இரடையிரம்‌ ஆண்டுகள்‌ ஆகி வந்த பழக்கம்‌. மாலை மயங்கினால்‌, அந்த. 


டப பென்கள்‌, ஆட்டுக்கல்லில்‌ இட்லிக்கு மாவரைப்பார்கள்‌, காலை விரந்தால்‌. 
இட்லி வார்ப்பார்கள்‌"? 
என்ற பகுதி வாயிலாக அக்காலச்‌ சமுதாயத்தில்‌ நிலவிய, நெடுநாளைய பழக்க 
வழக்கத்தினை அறியமுடிகிறது. 
காலையில்‌ எழுந்ததும்‌ பெண்கள்‌, தந்தம்‌ வந ஸசலைத்‌ தெளித்துக்‌ 


கோலமிறவது அக்காலச்‌ சமுதாயத்தில்‌ தொன்றுதொட்டு நிலவிவரும்‌ பழக்கவழக்கமாதும்‌. 


இதனை 'மூதல்‌ மழைத்துளி என்ற புதினத்தில்‌ இடம்பெறும்‌, 
“விடுவாசல்‌ தெளித்தல்‌, கோலம்‌ போடல்‌ போன்ற காலை வேலைகளைக்‌ 
கவனித்தாள '* 
என்னும்‌ பகுநி தெளிபடத்நுகிறது. 
சிறதெய்வ வழிபாடுகள்‌ நிலவும்‌ பல இடங்களில்‌ தீமிறித்‌ திரவிழாலை மக்கள்‌ 
கொண்டாருலதும்‌ சமுதாய வழக்கமாக இருந்து வருகின்றது. இது கூறிந்த பதில, ஆய்வு 
மேற்கொண்ட புதினங்கள்‌ ஒன்றில்‌ ட்டும்‌ காணப்படுகிற. 
கண்ணில்‌ காப்போம்‌' என்னும்‌ புதினத்தில்‌ வரம்‌, 
எதர்ச்கனசாமி, குப்டயம்மானைத்‌ தூக்கிக்‌ கொண்டான்‌. திடுமென பேரோசை 
எழுந்தது. "அம்மா. தாயே... துரோபதை அம்மா. அங்காள பரமேஸ்வர்‌... 
மாரியம்மா... என்று ஆகாகாரம்‌, யானைகளின்‌ பிளிறல்‌ போல்‌ ஒரு சேர எழுந்தன, 
பம்மையும்‌ உடுக்கையும்‌, எக்காளமும்‌, பறையும்‌ திரந்து முழங்கின. மக்கள்‌, 
கிடுகிடுவென நெருபபின்மேல்‌ இறங்கி நடந்தனர்‌” 


என்னும்‌ பகுதி, அக்கால மக்களிடம்‌ இருந்த தீமிதி வழக்கத்திற்குச்‌ சான்றாக 
அமைகிறது. 
மக்கள்‌ வாழ்க்கை : 


புதினத்தில்‌ சமுதாயத்தின்‌ பழக்கவழக்கங்களைப்‌ பேசுவதைப்‌ போன்றே மக்கள்‌ 


வாழ்க்கையும்‌ பேசப்படுகிறது. எனவே, பல்வேறுபட்ட மக்களின்‌ ஹழக்கையும்‌ சமுதாயப்‌ 


பின்னணியாக அமைகிறது. சமுதாயம்‌ பின்னணி கறிந்து, 


] 


“மேல்மட்ட மக்கள்‌ வாழ்க்கை, நடுத்தர மக்கள்‌ வாழ்க்கை, அடித்தள மக்கள்‌ 
வாழ்க்கை, தொழிலாளர்‌ வாழ்க்கை, வணிகர்‌ வாழ்க்கை, கலைஞூ வாழ்க்கை, 
எழுத்தர்‌ வாழ்க்கை என இவை போன்றவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
தினத்தின்‌ பின்னணியாக அமையும்‌" 


என்னும்‌ கூற்றும்‌ இங்ூர்‌ சட்டத்தய்கது. 


(னம்‌ வசப்படும்‌, மானுடம்‌ வெல்லும்‌”, 'தீயிலே வளர்சோஜி', 'நீலநதி, நானும்‌ 


நானும்‌ நீயும்‌ நீயும்‌, “தீவுகள்‌, “கபோகத்‌ ஜீவுகள்‌', 'காதலெறும்‌ ஏணியிலே', நேசம்‌ 


மறப்பதில்லை! ஆகிய பத்துப்‌ புதினங்களிலும்‌ மேலிட்ட வாழ்க்கையும்‌, அடித்தள 


மங்கள்‌ வாழ்க்கையும்‌ பின்னணியாகர்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. “முதல்‌ மீழைத்துளியில்‌' 


இசைக்‌ கலைஷி! வாழ்க்கை பிள்னனியாகர்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளது.. கண்ணில்‌ 


காப்போம்‌" என்ற புதினத்தில்‌ புதுச்சோ சுதந்திரப்போரில்‌ ஈடுபட்ட புணிதப்‌ போராளிகளைப்‌ 
பற்றிய வாழ்க்கை படைத்துக்காட்டப்பட்டூள்ளது. பிறந்த இட்நோக்கி,, எனக்குள்‌ 
இநுப்பவள்‌' ஆகிய சூறும்புதினங்களில்‌ நடுத்தர மக்கள்‌ ஊழ்க்கை இடம்பெற்றுள்ளது. 
ஆய்லீற்கு எடுத்துக்கொண்ட புதினங்களில்‌, சமுதாயப்‌ பிள்னணியின்‌ ஒரு கூறாக 
விளங்கும்‌ அரசியல்‌ பின்னணி சிறப்பாக அமைந்துள்ளது. 
அரசியல்‌ பின்னணி ; 
புதினங்களில்‌ இடம்பெறும்‌ அரசியல்‌ பின்னனி, கதைப்போல்கை மிகவும்‌ 
விறுவிறுப்பாக்கவும்‌ பயன்படுகிறது. 


ஈஒவ்ஹொரு நிலப்பரப்பும்‌ சார்ந்த எனார்மா்வி) மக்களும்‌ தத்தம்‌ சமுதாய 


ஒழுங்கை நிலைப்படுத்தும்‌ வகையில்‌ மரபு வழியில்‌ நிலம்‌ நடத்தை முறைகள்‌, 
செயற்பாகள்‌, நம்பிக்கைகள்‌ முதலியவற்றை ஒழுங்குபநுத்தும்‌ ஒரு நடவடிக்கையே 
அரசியல்‌" என்பார்‌ அரசியல்‌ மானிடன்‌ பாவந்தியர்‌. இக்கூற்று ஒவ்வொரு பகதி 
மம்களின்‌ நடைமுறைச்‌ செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும்‌ பணியே அரசியல்‌ என்பதைத்‌ 


தெளிவுறுத்துகிறது, இதனடிப்படையில்‌, புதுச்சேரி அரசியலின்‌ அன்றைய நிகழ்வுகளும்‌ 


95 


அதன்‌ தாக்கங்களும்‌ மானுடம்‌ வெல்லும்‌ புதினத்தில்‌ சிறப்பாகம்‌ பதிக 

செய்யப்பட்டஸ்ளன. இபபுதினத்தின்‌ முன்னுரையில்‌ வம்‌, 
பரத ஆம்‌ ஆண்டு புதுச்சேரியை ஆள்வதற்கு பிரான்சில்‌ இருந்து துய்மா 
என்பவன்‌ வந்தான்‌, அந்த ஆண்டு தொடக்கம்‌, அடுத்த ஏழாண்டு புதுச்சேரியின்‌ 
வரலாறே இந்தப்‌ புதினம்‌. ஆனந்தரங்கம்‌ பிள்ளை, அரசியல்‌ முக்கியத்துவம்‌. 
பெறத்‌ தொடங்கின காலமும்‌ இது நான. இக்காலக்‌ கட்டத்தில்‌ உழைக்கும்‌ 
மக்களது. நிலசசுவான்தார்கள்‌ அதிகாரிகளினிது, தாசிகளினிது வாழ்வு எங்கனம்‌ 
இருந்தது என்கிற கலாழரவமான இலக்கிய ரீதியான விரசனமே இபபுதினம்‌'? 


என்று நாவனசிரியரே கூறிப்பட்டிரப்பதள்‌ மூலம்‌ இதன்‌ அரசியல்‌ பின்னணி நன்கு 


புலணகீறது. 
வனம்‌ வரப்படும்‌ பிரஞ்சு ஏசாதிபந்தியம்‌ புதரசேரியில்‌ வெற்றிகரமாக 
செயல்பட்ட காலத்தையும்‌, நிகழ்தளையும்‌, ஹலாற்றுக்‌ குறிப்புகளாகக்‌. கொண்டு 
வரையப்பட்டதொரு ஹவற்றப்‌ புதினாத்‌. 
“பதச்சோயே. கெள்ளிந்தியாலின்‌ அரசியல்‌ தலைநகரமாக 


அவகீகரிக்கப்பட்டிருந்தது. கண்ணர்‌ துய்ப்ளெக்ஸ்‌, ஆற்காட்டு நவாப்பையும்‌, 
மராத்திய மன்னரையும்‌ கூடத்‌ தன்‌ கட்டுப்பாட்டுக்கள்‌ வைத்திரந்தா்‌. நாமதை 
அற்றிலருத்து, குமரிவரைக்குமான தென்னிந்தியாவின்‌ நவாபாக நும்ப்னெக்ஸ்‌ 
இருந்தார 

என்று படைப்பாசிரிய முன்னுரையில்‌ சூறிப்பிபவதன்‌ மூலம்‌ புதினத்தின்‌ அரசியல்‌ 

பின்னனி தெளிவாகிறது. மேலும்‌ சந்தா சாயபு விநுதலை, ஆங்கில 

ஏகொதிபத்தியத்துடனன. பேர்‌, கறதாடக அரசியல்‌ ஆகியவை குறித்து தும்ப்ளெக்ஸிசம்‌ 

வெந்தூங்கும்‌ பேசும்‌ செய்திகள்‌ இப்புதினத்தின்‌ அரசியல்‌ பிள்சனியைத்‌ துலக்கமாக 


சத்துக்காட்டுகின்றன. 


"கண்ணில்‌ காப்போம்‌' என்னும்‌ புதினத்தின்‌ முன்னுரையில்‌, 


“எங்கள்‌ மண்ணின்‌ விடுதலைக்கு மாபெரும்‌ பங்களிப்பைத்‌ தந்தவராகத்‌ தோழர்‌ 
வ. சுப்பையாவையே நான்‌ காண்கிறேன்‌. தன்‌ 17வது வயது தொடங்கி, சகல. 
ஆதிக்கத்தையும்‌ எதிர்த்து, தலைவன்‌ சுப்பையா மேற்கொண்ட போராட்டம்‌. 
மகத்தானது... இத்தியாவில்‌, சமுகிிருத்தமா, அரசியல்‌ விடுதலையா, நு 
முதன்மையானது என்று தலைவர்கள்‌ சூழம்பிக்‌ கிடக்கையில்‌, இரண்டையும்‌ 
ஏககாலத்தில்‌ முன்னெடுத்துர்‌ சென்ற திக்கதரிசி அண்‌. ஆசியாவிலேயே 
முதன்முதலாக தொழிலாளர்களுக்கு எட்டு மணிநேர வேலை உரிமையைப்‌ 
பெற்றுத்தந்தவர்‌ அவர்‌. தன்‌ இறுதிக்காலம்‌ வரை, ஓய்வின்றி தன்‌ கம்யூனிச. 
அதிசங்களுக்காகத்‌ தன்‌ வாழ்க்கையை ஒப்புக்கொடுந்தார்‌ அவர்‌. அந்த மாபெரும்‌ 
தோழரையே, என்‌ புதினத்துக்கு முக்கிய பாத்திரமாக நான்‌ எடத்துக்கொண்டேன்‌'* 

என்று ஆரிரியர்‌ கூறிபபிட்டரப்பதன்‌ வாயிலாகப்‌ புதினத்தின்‌ அரசியல்‌ பின்னணியை 

அறியலியலுகிறது. காந்தி, அரவிந்தர்‌, வஉசி, பாரதி ஆகியோர்‌ குறித்த செய்திகளும்‌ 
புதினத்தின்‌ அரசியல்‌ பிள்னனிக்குக்‌ ௬ூடுதல்‌ லலுச்சோர்ப்பலையாக அமைகின்றன. 

வய்வீற்கு சறத்துக்கொண்டுளள ஏனைய புதினங்களில்‌ இத்தகைய அரசியல்‌ 
பனைனி அமையவில்லை. சமுதாயப்‌ பிள்சனியில்‌ ஒரு கூறான பண்பாட்டுப்‌ பின்சணி 
சிறப்பாக அமைந்துள்ளது. 

பண்பாட்டுப்‌ பின்னணி : 
பதின்‌ இலக்கியங்களில்‌ சமுதாயப்பின்னையின்‌ கூறுக ளல்தும்‌ பபாட்டு 

பினைனியம்‌ சிறப்பிடம்‌ பெறுகிறது. 

“பண்பாடு என்பது ஒரு முறைப்படியான நடத்தை முறைக்கு மக்கள்‌ ஏற்படததிக்‌ 
கொள்ளும்‌ ஓர்‌ அமைப்பு அல்லது மன அளவிலான விதி எனக்‌ ககூத்தியலார்‌ 
கருதுகின்றனர்‌ ”*' 

எனலும்‌ கரந்து பண்பாடு என்னும்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ தருகிறது. 
பண்பாடு என்பது. அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுங்கநறிகள்‌, சட்டம்‌, வழக்கம்‌ 


முதலானலையும்‌, மனிதன்‌ சமுதாயத்தில்‌ ஏ உறுப்பிளாக இருந்து கற்கும்‌ பீற 


a 


திறமைகளும்‌ வழக்கங்களும்‌ அடங்கிய முழுமைத்‌ தொகுதியாகும்‌ என்று இய, 
டைல்‌ ௬றுவதாக பக்தவசல பாரதி குறிப்பும்‌ கருத்து ஈண்டு ஒப்புநோக்கத்தக்கது. 
எனவே, மக்கட்‌ பண்பு கலை, விளையாட்டு, ஆடைஅணிகலன்‌, உணு 


முதலானவற்றைப்‌ பண்பாட்டின்‌ கணுகளாகக்‌ கொள்ளலாம்‌. இக்குறுகள்‌ ஆய்விற்கு 


சந்துக்கொண்ட பினங்களில்‌ பரலாகல்‌ காணப்பகின்றன. இணற்றுன்‌ மக்கட்பண்ப 
முதன்மையாக இடம்பெறுகிறது. 

புஜினபபாத்திரங்களின்‌ பணப்‌ ஆரிரியா கூற்றாகவும்‌. பாந்திர்‌ உரையாடல்‌ 
மூலமாகும்‌ விளக்கப்பேறுகிறது. அவற்றின்‌ மூலம்‌ சமுதாயத்தின்‌ மக்கட்பையம்‌ 
சப்டி்காட்டுகிறா்‌ படைப்பாசிரயர. இத்தகைய மக்கட்பண்பு. புதினத்தின்‌ பண்பாடும்‌ 
பின்னணியை எரந்துக்காட்டம்‌ ஒரு கூறாகும்‌. 

"வானம்‌ வரப்ப பதினத்தில்‌ பஞ்சம்‌ பிழைக்க ஊரைவிட்டு வேற்றூர்‌ செல்லும்‌ 
கூட்டத்தாரைக்‌ கண்ட மக்கள்‌, அவர்களுக்குப்‌ பழங்கள்‌, தின்பண்டங்கள்‌, தண்ணீ 
டுத்து உபாரிந்து அனர்புகின்றண்‌. அறற்கு நன்றி சொல்லிய பெரியஹிடம்‌, 

“சனத்துக்கு அந்தப்‌ பேச்ச? நாங்க மனுசங்க தானேய்யா? ஒரு காக்கா செத்து. 

விழுந்தா வர்க்‌ காக்கைங்க சேந்து அடிர்ககட்டு அழுது, நாம்ப 

குறைஞ்சுட்டமா'* 
என்று கூறுவதன்‌ மூலம்‌, பிறா துயர கண்டால்‌ உடனடியாக உதவவேண்டும்‌ என்ற 
குணங்கொண்ட மக்கட்‌ பண்பை அறியலியலுகிறது. மேலும்‌ இதே பதினத்ில்‌, 
்ஞ்சு்கரர்களின்‌ விந்தின்‌ மோது. மதுபானம்‌ பரிமாறர்பவேதாகக்‌ காட்டப்படுகிறது. 
அப்போது “ஹிந்துக்கள்‌ மது அருந்துவதை ஒர பாவமாகக்‌ சரதுகிறர்கள்‌* என்று 
கண்கள்‌ கும்பினக்சின்‌ மனைவி மதாம்‌ மான்‌ கூறுனது. இத்தக்களின்‌ மக்கப்பண்கபக்‌. 
கட்டுகிறது. 


மானுடம்‌ வெல்லும்‌' புதினத்தில்‌ வரும, 


i} 


“யார்தான்‌ யாகுக்கு உறவு இல்லை; எஸ்பவோரும்‌ எல்லாருக்கும்‌ உறவு தாரே? 
நம்ம ஊணரச்‌ சேர்ந்த ஒருத்தர்‌ பிரான்ஸ்‌ ராஜாவிடம்‌ 'மெதாய்‌! பெறுகிறான்‌ 
அவரைப்‌ பாராட்டது தமிழா கடமையல்லவா?” 

என்னும்‌ பகதி, நமிழாகளின்‌ பண்பைம்‌ சுட்டுகிறது. 
கண்ணில்‌ காப்போம்‌! புதினத்தில்‌, தன்‌ கணவனுக்கும்‌, முடிதிருத்தும்‌ 

ஆணையலுக்கும்‌ கூப்‌ தருகிறாள்‌ நாயகரின்‌ மனைவி. அதனை மறுக்கும்‌ ஆணையளிடம்‌, 

“சாப்பிடு ஆணையா. நீதானே உழைத்தாய்‌. நீதான்‌ சூப்‌ எடுத்துக்கொள்ளோணும்‌'* என்று. 

நாயகர்‌ மனைவி கூறுவது, உழைத்தும்‌ சாப்பிட கேண்டும்‌ என்ற மக்கட்‌ பண்பை! 

புலபபடுத்துவதாக அமைகிறது. 
நநலநதி! என்னும்‌ புதினத்தில்‌ தாசிகளின்‌ தொழில்‌ ரகசியங்களைப்‌ பற்றித்‌ 
நைலாலின்‌ அம்மா தைலாலிடம்‌ கூறும்போது. 
“நமக்கு ஜாதி, மதம்‌, ஊக்கம்‌ எதுவம்‌ இல்லை. நமக்கு எல்லோகும்‌ சமம்‌"”' 
என்று குறிப்பிட்‌ சொல்வதில்‌ தாசிகளின்‌ பண்பு புலனாகிறது 
'நீவகள்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌, 
“இந்தியர்கள்‌ நூற்றுக்கு எண்பது பேர்‌ பரம ஏழைகள்‌. பத்துபேர்‌ மத்திய ரக. 
ஏழைகள்‌. ஐந்துபோ ஓரளவு வசதியானவர்கள்‌. ஐந்துபேர்‌ மட்டும்‌ மூன்று வேளை 
சரிசமமான சத்துள்ள ஆகாரம்‌ உண்பவர்கள்‌. பிணட்பாரத்தில்‌ உன்டு 
வாழ்கிறவர்கள்‌, காதல்‌ செய்யாமல்‌ இருக்கிறாகளா.. என்ன?" 

என்னும்‌ பகுதி, அரத்தட்டு மக்களின்‌ பண்பைச்‌ சுட்டதாக அமைகிறது. 

“முதல்‌ மழைத்துளி' என்னும்‌ புதினத்தில்‌ ஒரு சின்ன காபி ஒட்டலில்‌ ருசியாகவும்‌ 


தரமாகவும்‌ வியாபாரம்‌ செய்வது குறித்து வ 


எசப்பாட்டு விஷ்யம்‌ இல்லங்கண? அதுல தப்பு பண்னணாங்கன? நாலும்‌ 
இதையே தான்‌ சாப்பிடறேன்‌, என்‌ பிள்ளைகளும்‌ இதைத்தான்‌ சாப்பிறாங்க *' 
என்னும்‌ பததி, சாலையோர வியாபாரிகளின்‌ நேரமையான பண்பை சுட்டுகிறது. 


சகபோகத்‌ நீலகளில்‌' இடம்பெற்றுள்ள, 


“தமிழர்களுக்கு இந்த இட்லிகளின்‌ மேல்‌ இருக்கும்‌ ஈபாட்டுக்கு மனோரீதியான 
காணரங்கூட இருக்கத்தான்‌ செய்கிறது. தினம்‌ காலையில்‌ இரப்யிம்‌ 
ஆண்டுகளாக நாம்‌ இட்லி சாப்பிட்டுக்‌ கொண்ருக்கிறோம்‌, நமக்கு அவை 
சலிப்பதேயில்லை, இந்த மாவினால்‌ வேறு வகைப்‌ பலகாரங்களை நாம்‌ முயற்சி 
செய்துகூட பார்ப்பதில்லை. நாம்‌ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுக்‌ கிடக்கிறோம்‌ 
என்பதே காரணம்‌"" 

என்னும்‌ பததி தமிழகளின்‌ பண்பாட்டைச்‌ ச்டுதாக அமைகிறது. காலத்தின்‌ அருமை 


கருதித்‌ தாமல்‌ கடைப்பிடித்து வரம்‌ பிரஞ்சு மக்களின்‌ சார்பாளனாக வரும்‌ தாவீதிடம்‌ 


ஐமீழரான அறிவரசன்‌, 
நேரம்‌ பற்றி இவ்வளவு கறாராக நாங்கள்‌ இருப்பதில்லை. இரண்டு என்றால்‌ அது 
மூன்றாகும்‌ இருக்கம்‌, ஐந்தாகவும்‌ இருக்கும்‌””” 
என்று கூறுவது, காலந்தவறாமை குறித்துக்‌ கனம்‌ செலுத்தும்‌ மக்கட்பண்பைப 
புலப்படத்துகிறது. 
(பறந்த இடம்நோக்கி! என்ற குறு்புதினத்தில்‌ ஒரு உணு. விறுதியில்‌ 
பணியாற்றும்‌ உணவு பரிமாுபவரைப்‌ பற்றி வரம்‌, 
“அவரவர்‌ குசிகளை கணத்தில்‌ அறிந்து சப்ளை செய்வதில்‌ நிபுணத்துவமும்‌ 
கொண்ட தேரத்தியைப்‌ பார்க்கையில்‌ காபி சாப்பட்டுவீட்ட திருப்தி 


ஏற்பட்டுவிட 
என்னும்‌ பகுதி சாப்பிடுபவின்‌ மனநிலையறிந்து பரிமாறுபவரின்‌ பண்பைச்‌ சட்டுகறது. 

ஆய்வீற்கு எடுத்துக்கொண்டுள்ள புதினங்களில்‌ "தீயிலே வளர்சோதி, 'காதலெும்‌ 
ஏனியிலே', “நானும்‌ நானும்‌.. நீயும்‌ நீயம்‌.” ஆகிய மூன்று புதினங்களிலும்‌, 'எனக்குள்‌ 
இரப்பவள்‌' என்னும்‌ ுறும்புதினத்திலும்‌ மக்கட்பண்பச்‌ சுட்டும்‌ இலை போன்ற பதிவுகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 

புதினங்களில்‌ ஆங்காங்கே காணப்படும்‌ கலை குறித்த செய்திகளும்‌ இங்க்‌ 


பூஜின இலக்கியங்களில்‌ கலை பற்றிய குறிப்புகள்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளாக 
அமைந்து பண்பாட்டுப்‌ பனைனியை அமைக்கின்றன. ஆய்விற்கு எடுத்துக்கொணடுள்ள 
புதினங்களிலும்‌ இத்தகைய பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ சிறப்பாகக்‌ காணப்படுகின்றன. 
மானுடம்‌ வெல்லும்‌' புதினத்தில்‌ இடம்பெறும்‌, 
“அரங்கத்தின்‌ இடப்புறம்‌ முழவும்‌, மத்தளமும்‌, வீணையும்‌, குழலும்‌ பயிஸ்வார்‌ 
அமர்ந்து இசைத்தண்‌. வலப்பக்கம்‌ நட்டுவனார்‌ இருந்தார்‌. இடைப்பட்ட விசால. 
தளத்தில்‌ கோகிலா ஆடினாள்‌” 
என்னும்‌ பததி, நாட்டியக்‌ கலை இப்புதினத்தில்‌ பனபாட்டும்‌ பிளைணியாக 
அமைந்திரப்பதைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. 
'வானம்‌ வசப்படும்‌' புதினத்தில்‌ கோயில்‌ தாசிகளின்‌ நாட்டியம்‌ அவ்வப்போது. 
'நடைபெறுவதாகக்‌ குறிப்பிட்டிரப்பது பண்பாட்டுக்‌ ௯றாகும்‌. 
“பானுவின்‌ தேனில்‌ நனைந்த குரலும்‌, சிருங்காரம்‌ சொட்ட சொட்ட அவள்‌ பாடின. 
விதமும்‌ அங்கிருந்தோரைக்‌ கிரங்க அடித்தன. பாடியபரியம்‌ ஆழயபடியம்‌ சுற்றி 
வந்தவள்‌, ஆனந்தூங்கரின்‌ அருகில்‌ வத்து மெல்ல பாவம்‌ படித்து 
ஆடததொடங்கினள்‌'* 
என்ற பகுதி மூலம்‌, புதினத்தில்‌ இடம்பெறும்‌ நாட்டியக்கலையை அறியமுடிகிறது. மேலும்‌ 
புதினம்‌ முழுவதும்‌ பானுகிரஹியின்‌ நாட்டியமும்‌, அவளுக்கு முன்பிருந்த தாசிகளைய்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ ஆகிமலை ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளதால்‌ இப்பதினததிற்கம்‌ 


பண்பாட்டுப்‌ பின்னனியாக நாட்டியக்கலை அமைந்து சிறப்புத்‌ ததகிறது. 


"தீதி! என்ற புதினத்தில்‌ நாசிகள்‌ இசைத்துறையில்‌ புலமை பெற்ற்களாக 
இருந்தன்‌ என்பு குறிந்த பதிவுகள்‌ இரு இடங்களில்‌ காணப்படுகின்றன. 
“பாட்டு வெல்லக்கட்டி, முதல்‌ நாள்‌ அவள்‌ பான பைரவியைக்‌ கேட்டு, சூடம்‌. 
கொளுத்திக்‌ கொண்ட அர்ச்சகர்‌, கற்பூரம்‌ கரைவறதை உணராமல்‌, கையை 


சுட்டுக்கொண்ட”? என்றும, 


101 


“பெரிய சங்கீதக்காரியாகவும்‌ இருந்தான்‌. சொந்தமாகவே பாப்டுக்க்ட, 
சந்துப்பத்துக்கேற்ற முறையில்‌ பாடி விடுகிற திறமையும்‌ முந்தம்மாவுக்கு 
இருந்தது"* 

என்றும்‌ வரம்‌ பகுதிகள்‌ இசைக்கலை கூறிந்த பதிவுகளும்‌. 

கண்ணிரல்‌ காப்போம்‌ என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌, 
“பெகுமாள்‌ கோவில்‌ மதில்‌ சுவுக்குள்ளே இகந்து வாத்திய சப்தம்‌ எழுந்தது. 
ராஜ வாத்திய சப்தம்‌ தாள்‌ கோலப்பன்தான்‌ வாசித்துக்‌ கொணடிருந்தாள்‌. 
நாகஸ்வரத்நுக்கென்றே ஜெளித்தவன்‌ என்று பேர்‌ வாங்கினவன்‌. பந்த நல்லூர்‌, 
அரித்துவரமங்கலம்‌ போன்ற ஊர்களில்‌ சிட்சை பண்ணிக்‌ கொண்டு, திருப்பாய்‌ 
புலியரிலே வசிப்பவன்‌, எல்லா வாத்தியங்களிலுமே, ஊசிப்பண்‌ வசித்தால்‌ 
ரஞ்சகமாகத்தான்‌ இருக்கம்‌. கோலப்பனுக்க எல்லாமே ரஞ்சகம்‌... அவனுக்கு 
நடராச பிள்ளை, தவிவில்‌ அனுசரணை பண்ணிக்‌ கொடிருந்தா்‌”” 

என்னும்‌ பததி, இசைக்கலை இப்புதினத்தின்‌. பண்பாட்டுப்‌ பிளளனியாக 

அமைந்திருப்பதற்குச சான்றாகிறது. 

'முதல்‌ மழைத்துளி! என்னும்‌ புதினத்தில்‌ கதை முழுவதும்‌ இசைக்கலையைப்‌ 
பின்னணியாகக்‌ கொண்டது. எனவே  புதினமெங்கும்‌ இசைக்கலை பற்றிய குறிப்புகள்‌ 
லிக்‌ கிடக்கின்றன. சான்றாக, 

“ஸாவேரியும்‌ தேவகாந்தாரியில்‌ அமைந்த ஹீ்ணாகர ஸயணவம்‌, இன்றைய 

குர்சேரியல்‌ பாப்‌. ஸா எட்டு வயசுக்‌ குழந்தைகளுக்கு செய்கிற அலங்கரம்‌. 

தழைய தழைய பட்டைக்‌ கட்டி குஞ்சம்‌ வைத்துச்‌ சடைபோட்ட குழந்தை. அதள்‌ 
ஐமிக்கிகள்‌ மாநிரி அந்த ராகத்தின்‌ தன்மை. ராய்சுடன்‌ வைரம்‌ டாஷக்கிற 
மாதிரி ஒரு பாங்க. ஜமிக்கிகள்‌ இங்கயும்‌ அங்கயும்‌ போம்ப்போய்‌ ஊஞ்சல்‌ ஆடற 
மாதிரி ஒரு பிரமை. தேவகாந்தாரி, ராஜா ஊர்வலம்‌ வர்ற மாதிரி, ஒரு கம்பம்‌. 
சுதசில்‌ இது பட்டு அங்கவஸ்திரம்‌, அதிலும்‌ கல்யாணப்பெண்‌ கட்டிக்கிட்ட 


102 


இருக்கிற பட்டுர்சேலை. கல்யாணப்பெண்ணே ஒரு பிரமைதான்‌. அவளுக்குப்‌. 
பட்டும்‌ சேர்ந்தால்‌ வரரிக்கிட்டப்‌ போயிடுமே” 


என்னும்‌ பகுதியைச்‌ சுட்டலாம்‌, 'காதலெனும்‌ ஏணியிலே' புதினம்‌ விளம்பரக்‌ கலையை 


மையமிட்டதாகம்‌. ப்புநினத்தின்‌ பின்புலமாக ிைம்பரக்‌ கலை முக்கிய இடம்பெறுகிறது. 
சனைய்பரம்‌, விளம்பர நிறுவனம்‌ கறிந்து செய்திகளே கறை நகைக்க 
இனறியமையாதவையாக அமைந்துள்ள என்பதற்குச்‌ சான்றாக, 
“சோய்‌ சப்புதான்‌, அது வலைப்டமின்‌ மாத்திரையோ நெல்லிக்காய்‌ வேகியமோ 
அல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும்‌ அதிகபட்ச உபயோகம்‌ என ஒன்று இருக்கும்‌.. 
சோப்புக்கு சோப்பின்‌ உபயோகம்‌ தான்‌ இருக்க முடியும்‌. மகூத்நுவ குணம்‌. 
கொண்ட சில சேப்புகள்‌ மார்க்கெட்டில்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றன, நம்‌ சேய்‌ 
அப்பஷப்பட்டதல்ல, ஆகலே அது உடல்‌ ஆரோக்கியத்‌ தரும்‌ புஷ்டயையும்‌ தரும்‌; 
நல்ல தூக்கத்தைக்‌ கொடுக்கும்‌ என்றெல்லாம்‌ எப்படிச்‌ சொல்வது... ஜனங்களை. 
ஏமாற்ற முடியாது கூடாது"! 
எனவரும்‌ பதிலைக்‌ ூறி்பிடலாம்‌. "நேம்‌ மறப்பதில்லை என்ற புஜீனத்தின்‌ கதைத்‌ 
தலைவன்‌ தாவீது ஓர்‌ ஓவியன்‌. இக்கதையின்‌ பினனணியாக ஓவியக்கலையே 
இடம்பேற்றுள்து, பல இடங்களில்‌ நாவீதின்‌ ஒவியங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ 
கறிக்கப்பட்டூள்ள. 
“அவன்‌ வரைந்த ஓவியம்‌ ஒன்று, அங்கே மாட்டி வைக்கப்பட்டிகுந்தது. தாவீதும்‌ 
மதலேலும்‌ தேனிலவில்‌ இரந்த போது வணந்த ஒலியம்‌ அது. இயற்கைக்‌ 
காப்சிதான்‌, மலையும்‌, நதியும்‌, மலை மலையாக இல்லாமல்‌ பியாவின்‌ 
பரிமாணம்‌ பெற்று, உருகிவதம்‌ சங்கீதம்‌ நரய்ச்‌ சுழித்து சுக்கல்‌ 
குக்கவாகக்‌ கரைபரண்டு, எதிரத்து, பணிந்து கிர்ச்சியற்று ஒழக்‌ கொண்ருக்கிற 
பேராறு. மரங்களின்‌ கிளைகள்‌ செடுகள்‌ செடகளில்‌ கொழுந்துகள்‌ எல்லாம்‌ இசை 


பற்களாக! 


பர்த்தபடி நிரமலமாய்‌ உலகம்‌ நாத வஷவமாய்‌ இருந்தது ஒரு சட்டத்துக்குள்‌”" 


103 


என்னும்‌ பகுதியைத்‌ நாவீறின்‌ ஓவியக்‌ கலைக்குச்‌ சான்றாக்‌ சுட்டவும்‌. எனக்குள்‌ 


இருப்பவள்‌ என்ற குறும்பதினத்தன்‌ கதைத்‌ தலைவன்‌ கிருவணமூர்த்தி, கலைப்‌ 
பொருட்கள்‌ ஏற்றுமதி செய்யும்‌ நீறுனைத்தில்‌ வேலை செய்கிறான்‌. கதையில்‌ ஒவியம்‌ 
மற்றம்‌ சிற்பக்‌ கலை கூறித்த செய்திகள்‌ ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளன. 
“அவன்‌ அறையை ஒட்டி ஓலியங்கள்‌, சிற்பங்கள்‌ வைப்பதற்கென்றே ஏர்‌ 
அறையை நிரமாணித்திருந்தார்கள்‌. பல அளவுகளில்‌, உயரமாய்‌, குள்ளமாய்‌ 
பீடங்கள்‌ மேல்‌ பல்வகைச்‌ சிற்பங்கள்‌, கடலைத்‌ தாண்டிப்‌ பறக்க தயாராய்‌ 
இருந்தன. புதிதாக வந்திருந்த அந்த தியான சரஸ்வதி சிலையும்‌ அங்கிருந்தது. 
ர்த்தி விளக்கைப்‌ போட்டான்‌. ஒளி அந்த சிலையை மட்டும்‌ தழுவி நின்றது. 
அரைக்கண்‌ மூ பரவச பாவத்துடன்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்து சின்‌ முத்திரையோட 
இருந்த அந்தப்‌ பிரநிமையை நாளெல்லாம்‌ கண்டு களிக்கலாம்‌ போல்‌ இருந்தது"? 
என்னும்‌ பகுதியில்‌ கதையின்‌ பின்புலமாக அமையும்‌ கலை தெற்றேனப்‌ பளிச்சிரகிறது. 
வற்விற்கு எத்துக்கொண்டுள்ள புதினங்களில்‌ எஞ்சிய "தீயிலே வளரசோதி!, (தீவுகள்‌, 


கபோகத்‌ தீவுகள்‌", "காதலெனும்‌ ஏணியிலே', நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயும்‌... ஆகிய 


கந்து புதினங்களிலும்‌ பிறந்த நாக்கி! என்ற குறும்பதினத்திலும்‌ சமுதாயப்‌ 
பினபலத்தின்‌ வகைமையில்‌ அடங்கும்‌ பண்பாட்டுப்‌ பின்னணியின்‌ ஒரு கூறான கலை 
பற்றிய குறிப்பு ஏதும்‌ இடம்பெறவில்லை என்பது. இங்குக்‌ குறிக்கத்தக்கது. ஆய்வ 
மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ பண்பாட்டுப்‌ பீன்பலத்தின்‌ ஒர்‌ அங்கமான ஆடை 
அணிகலன்‌ பற்றிய குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
ஆடை - அணிகலன்கள்‌ : 

ஆய்லக்கள்ளாகும்‌ புதினங்களில்‌ ஆடை அணிகலன்கள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
இடர்பெற்றளிளன. 'மானுபம்‌ வெலலும்‌' புதிததைதில்‌ நாப்பெத்திற்ரிய ஆடை ௬ 
அணிகலன்கள்‌ பற்றிக்‌ கறிக்கப்பட்டூள்ளது. 

“நடனத்துக்கென அவள்‌ சிறப்பாக அலங்காரத்தில்‌ இருந்தாள்‌... நாசிக்கு 

அவங்காரமாய்‌ புல்லாக்கும்‌, ஆரோக்கியத்தின்‌ எடத்துக்காட்டாய்ச்‌ சிவந்த 


104 


உதந்களும்‌, கழுத்திலும்‌ பதங்களிலும்‌, முன்கைகளிலும்‌, இடுப்பிலும்‌, 
பாதத்திலும்‌ அணிந்த பல்வேறு அணிகளின்‌ கண்சிமிட்டும்‌ வர்ண விகசிப்பில்‌ ஒரு 
சொப்பன உலகத்தைச்‌ சிருவிடந்திறத்தாள்‌ கோகிலா" 
என்னம்‌ பகதி, நாட்டியத்திற்குரிய ஆடை: அணிகலன்‌ பற்றித்‌ தெளிவபருத்துகறது. 
னம்‌ வரப்படும்‌” என்ற புதினத்தில்‌ வரும்‌ தாசி பானு, நாட்டியத்தற்குத்‌ தளனை 
அலங்கரிக்கிறாள்‌ 
“ென்த்த மூக்கை கெளரலிப்பது போன்று மூக்கத்தியையும்‌ அங்கிருந்து. 
வியப்புக்கநி மாதிரி தொங்கும்‌ முத்துப்‌ புல்லாக்கும்‌ பூட்டினாள்‌... சிக்புர்‌ 
சீனப்பட்டில்‌ பொற்சரிகை வைத்துத்‌ தைத்த ரவிக்கையை அணிவித்தாள்‌. அதே. 
வண்ணத்தில்‌ முழங்காலைத்‌ தொடும்‌ நீள சிவப்புப்‌ பாவாடையும்‌ இடையில்‌. 
கட்டினாள்‌" 
ன வரம்‌ பகுதியில்‌, நாட்டியக்காளியின்‌ ஆடை - அணிகலன்‌ பற்றிய கூறயபுக்‌ 
காணப்படுகிறது. "ஜயல வளர்சோதி' புதினத்தில்‌, 

“ரோஜா நிறத்தில்‌ பார்டரும்‌ உடம்பு முழுக்க ஆகாய வண்ணத்திலும்‌ இருக்கும்‌. 

அவளுக்குப்‌ பிடித்த காட்டன்‌ சேலையும்‌, ரோஜா வண்ணத்தில்‌ சோளியும்‌. 

அணிந்து கொண்டாள்‌" 
என்னும்‌ பததி, ஆடை பற்றிய குறிப்பை வளிப்பநத்துகீறது. 

'நீலநதி' என்னும்‌ புதினத்தில்‌ வரம்‌ “தன்‌ கம்பெனீக்கு வெளியே அவன்‌ 
நின்றிருந்தான்‌. வெள்ளை ஜீபபா, வெள்ளை பேண்ட்‌, வெள்ளை சீரப்பு*? என்னும்‌ பததி, 
ஆண்கள்‌ அணியும்‌ ஆடை பற்றியும்‌, அனிய வேண்டம்‌ பொன்னகைக்கப்‌ பதிலான 
புன்னகை என்றும்‌ அணிகலன்‌ குறித்தும்‌ கூறிபபட்ிரப்பது பதுமையாக உள்ளது. 
எனலாம்‌. இதே புதிதைதில்‌ வறம்‌, 

எதப்பாலை நினைக்கும்‌ போதெல்லாம்‌ அவர்‌ அணிகிற வெள்ளை வெள்‌ 


சட்டையும்‌, வெள்ளை மயில்கண்‌ வேஷ்டியும்‌, பளபளக்கிற மைனர்‌ சங்கிலியும்‌, 


105 


நல ஸிபார்‌ சிகரெட்டும்‌, அவ்‌ பூசம்‌ ஜல்வாது வாசனையும்‌ குயகத்நுக்க 
= 


என்ற பகுதியில்‌, ஆடை - அணிகலன்‌ பற்றிய குறிப்பு 8 


ம்பெற்றுள்ளது. 
'நீவகள்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌, 
“லட்சமி வித்தியாசமாகத்‌ தன்‌ தலையை அலங்காரம்‌ செய்திருந்தாள்‌. ஜடை 
ஒப்பனை பாளம்‌ பாளமாக வெடித்த மாதிரி மேக்கப்‌. காது மாட்டல்‌, கழுத்துச்‌ 
செயின்‌, ஆந்திரா புடவை என்று வித்தியாசமான தோற்றம்‌" 

என்ற பகுதி, ஆடை அணிகலன்‌ பற்றியதாகும்‌. 
(முல்‌ மழைந்துளியில்‌' வதம்‌ 
“பாரதி உ௫த்தியிகந்த காப்டன்‌ புடலை, அதன்‌ அழகிய மென்மையான இளம்‌. 
பச்சை வர்ணத்தை, கொழுந்து வெற்றிலை நிற ஜாக்கெட்டை, ஒற்றை செயின்‌, 
முத்து வைத்த அடக்கமான தோடு, சுத்தமான விரல்‌ நகங்கள்‌, அழுக்குப்படாத. 
பாவாடை ரம்‌, பூசியதே தெரியாது பூசிய பவுடர்‌, முகத்தில்‌ சம்‌ அறிவுக்கலை, 
கண்களின்‌ தீட்சண்யம்‌, எப்போதாவது சிரித்துவிட்டு மூடிக்‌ கொள்ளும்‌ உதடுகள்‌. 
எல்லாவற்றையும்‌ ஒன்று விடாமல்‌ கூர்மையாகப்‌ பார்த்தாள்‌ அம்மா” 

என்னும்‌ பகதி ஆடை அனிகலன்‌ பற்றிய கூறிப்பாக அமைந்துள்ளது. 
கூகபோகத்‌ ஜீவுகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ள 
“சிவப்புப்‌ புடவையும்‌, சிவப்பும்‌ மஞ்சளும்‌ கறுப்புமாகக்‌ கலந்து ரவிக்கையும்‌. 
அனந்திருந்தாள்‌ அவள்‌“ 

என்னும்‌ பறி ஆடை பற்றிய குறிப்பாக அமைகிறது. 'காதலெலும்‌ ஏனியிலே' என்ற 

புதினத்தில்‌ வரும்‌, 
“மஞ்சள்‌ பட்டில்‌ சிவப்புப்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த கரிதாரை அணிந்தாள்‌. 
அங்கவஸ்திரம்‌ மாதிரி துப்பட்டாவால்‌ கழுத்தைச்‌ கற்றிக்‌ கொண்டாள்‌ 

என்ற பகுதியும்‌ ஆடை பற்றிய பதிவாகவே அமைந்துள்ளது. "தேசம்‌ மறப்பதில்லையில்‌ 


வம்‌, 


துவைத்து உடுத்திய வெள்ளைத்‌ தாவணி கறுப்பு வண்ணத்தில்‌ மஞ்சள்‌ பூ 
போட்ட ரவிக்கை கறுப்பு நிறப்‌ பாவடை? 


என்னும்‌ பகுதியிலும்‌ ஆடை பற்றிய குறிப்பே காணப்படுகிறது. 


நானும்‌. நானும்‌ நீயம்‌.. நீயும்‌... என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌, 
“மாப்பிள்ளை எளிமையான உடையில்தான்‌ வந்திருந்தார்‌. சட்டையும்‌ பேண்ட்டும்‌, 
ஷீ கூட இல்லை, பாட்டா செருபபுதான்‌””* 


என்ற பகுதியும்‌ ஆடை பற்றிய சூறிப்பாகவே அமைந்துள்ளது. 


"பிறந்த இடம்நோக்கி' என்னும்‌ குறும்புதினத்தில்‌, 


“பாகி கொதுமை நிறம்‌ எனவே அதற்கு எடுப்பாக அரக்குக்‌ கலர்‌, கருஞ்சிவப்பு, 
கிளிப்பச்சை, குளிமஞ்சள்‌ வண்ணங்களில்தான்‌ அவள்‌ ஆடை அணிவாள்‌ “' 
என வரும்‌ பகுதியில்‌ ஆடை பற்றியே சூறிக்க்பட்டூள்னது. “எனக்குள்‌ இருப்பவள்‌! என்ற 
புனத்தில்‌, 
“சிவப்பும்‌, கறுப்பும்‌, மஞ்சளூம்‌ கலந்த வண்ணத்தில்‌ அவள்‌ கைத்தறிச்‌ சேலை. 
அணிந்திருந்தாள்‌. அதற்கேற்ப, எந்த வண்ணத்திலும்‌ இசைகிற கறுப்பு பிளவுஸ்‌ 
அனித்நிருந்தாள்‌”* 
என்னும்‌ ஆடை பற்றிய குறிப்பைக்‌ கொணள்ளது. 
"கண்னரிால்‌ காப்போம்‌ என்ற புதினத்தில்‌, 
“முழுக்கால்‌ சராய்‌, சட்டையை உள்ளிட்டுக்‌ கட்டிக்கொண்டான்‌. வெள்ளைச்‌ சிறகு. 
விரித்த பப்பாம்பூர்சி போன்ற கழுத்து டை அதன்மேல்‌ கோட்டம்‌ 
அணிந்திருந்தான்‌"? 
என வரும்‌ பகுதி, வழக்கறிஞர்க்கான ஆடை உடுத்துவதைச்‌ சுட்டிச்‌ செல்கிறது. 
ஆம்வுத்குள்ளாகும்‌ புதினங்களில்‌ உணு பற்றியும்‌ ஆங்காங்கே கூறிக்கப்படுகிறது. 
உணவு : 
புதினப்‌ பாத்திரங்கள்‌ விருந்துகளில்‌ கலந்து கொள்வதாகவோ, வீட்டில்‌ 
உணலநந்துதாகலோ படைக்கப்படும்‌ போது, அங்கு பரிமாறப்படும்‌ உண பறறிய 


107 


குறிப்புக்‌ காணக்கிடைக்கிறது. ஆய்வுக்கு எடுத்துள்ள புதினங்களில்‌ மூன்று. மட்டம்‌ 
பதரே அரசியல்‌ பின்னணியைக்‌ கொண்டவை என்பதால்‌, பரஞ்சுக்கரர்கள்‌ வீரமபி 
அருந்தும்‌ கபே, தே ஆகிய இரு பானங்களும்‌ அனைத்துப்‌ புதினங்களீலும்‌ அஷக்கடி 
குறிக்கப்பெற்றுள்ளன. 'கண்ணரரால்‌ காப்போம்‌ என்னும்‌ புதினத்தில்‌, 
“மதியம்‌ சம்பிரமமாகச்‌ சாப்பாடு. சாப்பாட்டில்‌ சூப்‌ தொடங்கி, ஆட்டிறைச்சி, 
மாட்டிறைச்சி, அழகான வெள்ளைப்‌ பன்றியின்‌ ரசமான கறி, வாத்து, கோழி, 
காடை, கெளதூரி, நண்டு, மீன்‌, கடல்‌ உணலிவிய சிறந்ததும்‌ 


விசேசமானதுமான இறால்‌ என்று அஷரவர்ககுப்‌ பிடித்த சாப்பாட” 
என்று குறிப்பிடப்படும்‌ உணவ வகைகள்‌ பல விகந்துகளிலும்‌ வாக்காளர்களுக்கும்‌ 
அளிக்கப்படுவதாகச்‌ சுட்டப்படுகிறது, இதே போன்று “வானம்‌ வரப்படும்‌ புதினத்தில்‌ 
“முறமுறத்த முறுக்கும்‌, நெய்யில்‌ வதக்கிய இறைச்சியும்‌, மீன்வறுலலம்‌, ரொட்டித்‌ 
துண்டுகளும்‌ கபேயும்‌ தித்திப்பு மேசை மேல்‌ அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன”' 
என்று குறிப்பிரம்‌ உணவு வகைகள்‌ பல விரந்துகளிலும்‌ பரிமாறப்படுவதாகவம்‌ 
சுட்டப்படுகிறது. 
"மானுடம்‌ வெல்லம்‌! புதினத்தில்‌ வரும்‌, 
எசனத்துப்‌ பீங்கான்‌ தட்டுகளில்‌ இறைச்சி வகைகள்‌ தயாராயிருந்தன. மான்‌ 
இறைச்சி, முயல்‌ இறைச்சி, கோழி இறைச்சி, வாசனை இல்லாத ஆட்டிறைச்சி, 


மீன்‌, காய்கறிகளால்‌ ஆன கலவை உணவ, பயறு வகைகள்‌, உலர்ந்த திராட்சை, 


உணரந்த பணச்சுளைகள்‌ அனைத்தும்‌ தயார்‌ நிலையில்‌ இருந்து 
என்று சுட்டப்படும்‌ உணவு வகைகள்‌ பல விருந்துகளில்‌ பரிமாறப்படுவதாகக்‌ 


காட்டப்படுகிறது. மேலும்‌ ஆம்வமேற்கொண்டூள்ள புதினங்கள்‌ அனைத்திலும்‌ “க்சி, 


பொங்கல்‌, காய்கறிரூப்‌, கறை, தக்காளிவெங்காயப்பச்சடி, கத்தரிக்காய்‌, பொறிக்குழம்பு'" 


முதலான சைவ உணவுகளும்‌ பரிமாறப்பநுவதாகக்‌. குறிக்கப்பட்டு 


எது. 


ஆய்வுக்குள்ளாகும்‌ புதினங்கள்‌ அனைத்திலும்‌ இத்தகைய பதிவுகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


105 


சான்றுகளாக மேலும்‌ சிலவற்றை? சட்டமுடிகிறது. தீயிலே வளர்சோதி' என்ற பதினத்தில்‌ 


று 


“அம்மா குதூகலமும்‌ வெட்கமும்‌ மிளிர, அடுக்களைக்குள்‌ புகுந்து 
பலகரங்களூடன்‌ வெளிப்பட்டாள்‌. வட்ட வட்டமாக வெள்ளைத்‌ தோசைகள்‌. 
எண்ணைக்‌ குளியலில்‌ மினுங்கின. சுமதியின்‌ தட்டில்‌ தோசைகள்‌ விட்டு ஒரு 
பக்கம்‌ தேங்காய்ச்‌ சட்டினியும்‌, ஒரு பக்கம்‌ வெங்காயச்‌ சட்டினியும்‌ இட்டாள்‌'"' 


குறிக்கப்பெறும்‌ உணவுகள்‌, பெரும்பானன வீடுகளில்‌ பின்பற்றப்படும்‌ காலை 


உணவு முறையை எழத்துக்காட்டுகின்றன. 'நீலததியில்‌' வரும்‌, 


“காலையில்‌ இட்லி, தோசை அல்லது இடியப்பம்‌ அல்லது ஆப்பம்‌, அல்லது. 
குழாய்ப்ுட்டு என்று ஏதேனும்‌ இரண்டு ஐட்டங்கள்‌ இறுக்கம்‌. அந்தச்‌ சமயத்து. 
மாப்பிள்ளைகளின்‌ சுவைகளுக்கேற்பவும்‌, அது இருக்கும்‌. தைலா, ரொம்ப 
அயர்வமாக சமைப்பாள்‌. முந்தின நாளே வாங்கி வேகவைத்து. வைக்கப்பட்ட 
இரால்குழம்பே, பெரும்பாலான காலைப்‌ பலகாரத்துக்கத்‌ தொட்டுக்க இருக்கும்‌. 
புதன்கிழமையும்‌, சனிக்கிழமையும்‌ ஆட்டுக்கறிக்‌ குழம்பு வைப்பாள்‌. 
ஞாயிற்றுக்கிழமை கூடல்‌ அல்லது கொழுப்புக்‌ குழம்பும்‌, சமயங்களில்‌ 
காய்கறியும்‌, பத்துபதினொரு மணிக்கு, கோழிக்குஞ்சு சூப்‌. மதியங்களில்‌ வியம்‌ 
பெருக்கும்‌ முருங்கை அல்லது அகத்திக்கீரை கூட்டோடு, மீன்‌, கறி, முட்டை, 
கருவாட்டுக்‌ குழம்போடு முழுசாப்பாடு, சாப்பாட்டுக்குப்‌ பிறகு செரிமான மருந்து. 
என்ற பேல, சிட்டுக்குருவி லேகியத்தை நிகரத்த வீரிய லேகியம்‌. சாயங்காலம்‌ 
ஆனால்‌ அல்வா, அல்லது கேசரி, அல்லது இனிப்புப்‌ போளி அல்லது அதிரசம்‌, 
அல்லது பூரண உருண்டை என்று நாளுக்கு ஒன்று, காரத்துக்கு வெங்காய பஜ்ஜி, 
அலலது முந்திரி பக்கவடரா, அல்லது. நெய்‌ உப்புமா, அல்லது நேம்‌. முறுக்கு 
என்று ஏதாவது பக்கவாத்தியம்‌. இரவானால்‌ கட்டாயம்‌ முருங்கைக்காம்க்‌ 


காரக்குழம்பு மணக்கும்‌" 


என்னும்‌ பததி, அந்தக்‌ காலத்துத்‌ தாசி களில்‌ இந்த உணவுமுறையைப்‌ படம்‌ 
பிடித்துக்காட்டுகிறது. 'நீவுகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ இடம்பேறும்‌, 
“சண்முகம்‌ என்ற குழம்பத்‌ தலைவருக்கு, காரம்‌ அதிகம்‌ இல்லாத தேங்காய்ச்‌ 
சுட்டினியும்‌, மிளகாய்ப்பொடி எண்ணெயும்‌ வேண்டும்‌, கோபிக்கு காரசாரமான 
குழம்பு வேண்டும்‌, அல்லது முந்திறநாள்‌ சுண்டக்‌ குழம்பு இருந்தால்‌ தேவலை” 
என்று காலை உணவு பற்றிய, 
“சுமதி மரக்கறி உணவு மட்டுமே சாப்பிடும்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவள்‌. 
சண்முகமோ தினமும்‌ மீணே, கறியோ, முட்டையோ அவசியம்‌ சாப்பிட்டாக 
வேண்டும்‌ என்கிற நிலையில்‌ இருப்பவர்‌"* 
என்று மதியத்திற்கு சைவம்‌, அசைவம்‌ சாப்பிடும்‌ உணவு முறை பற்றியும்‌ அமையும்‌ 
குறிப்புகள்‌ இங்குச்‌ சுட்டத்தல்கள. "முதல்‌ மழைத்துளி” என்ற புதினத்தில்‌ 
சமையல்கார அம்மா வந்து காலைப்‌ பலகாரம்‌ செய்தாள்‌. வெளர்பொங்கலும்‌, 
வையும்‌ நன்றாகத்தான்‌ செய்திருந்தாள்‌“ 
என்று காலை உணைதகள்‌ கூறிபபிடப்பட்டள்ளன. 'சகபோகத்‌ தீவுகள்‌ புதினத்தில்‌ 
பலோமிணவும்‌ விறநாதினியும்‌ காலை உணவு உண்டு கொண்டிருந்துர்கள்‌. 


காலை உணவு இட்லியும்‌ தோசையும்‌ காப்பியும்‌”” 


என்று காலை உணவுகள்‌ பற்றிய சூறிப்பு இடம்பற்றள்து. 'காதலெும்‌ ஏனியிலே' 

என்னும்‌ புதினத்தில்‌, 
“இதன்‌ பெயர்‌ டாக்கோஸ்‌... என்றாள்‌ ரேகா, அப்பளம்‌ மாதிரி முரடாய்‌, வறுத்த. 
மக்காச்சோளத்‌ தட்டையின்மேல்‌ முட்டைக்கோஸ்‌, கேரட்‌ என்று முகம்‌ தெரிந்த 
காய்கறிகளும்‌, தெரியாத  சமாச்சாரங்களுமான கலவையாய்‌, தின்ன 
சுசியாய்த்தான்‌ இருந்தது அது"“' 

என்று புதுமையான உணவு ஏன்று பற்றிய குறிப்புத்‌ தென்படுகிறது. 'நேசம்‌ மறப்பதில்லை! 


no 


“சந்தனம்‌ மாமி, வாழை இலைக்‌ கருத்தில்‌, வெள்ளைப்‌ பணியாரங்களை இட்டது. 
சின்ன சின்ன குட்டி நிலாக்கள்‌. உள்ளங்கை அகல ரோஜா, வெள்ளை. 
ஏோஜாக்கள்‌ மாதிரி ஒரு கிணத்தில்‌ தேங்காய்ப்‌ பாலும்‌, இன்னொரு 
கிண்ணத்தில்‌ பட்டாணி ஆட்டிறைச்சி குருமாவும்‌"”' 

என்று சைவ மற்றும்‌. அசைவ உணவுகள்‌ கலந்து பாமாறப்புவதாகம்‌. 

குறிபபிடப்பட்டளனது. பிறந்த இடம்‌ தோக்கி என்ற புதிதில்‌, 

“போத்தி பரிமாறும்‌ மேசையில்‌ இருந்து அல்வாவும்‌ ரண தோசையும்‌, டிகிரி 
காப்பியும்‌ சாப்பிட்டோம்‌”? 

என்றும்‌ 
“ஹேமா, ஆவி பறக்கும்‌, நான்க. இட்லிகளை நடுவாக வைத்து, சுற்றி வெள்ளை 
நிறத்தில்‌ தேங்காய்‌ சட்டினியும்‌, சிவப்பு நிறத்தில்‌ வெங்காயச்‌ சட்னியும்‌, 
இன்னொரு பக்கம்‌ முந்தின இரவு மீந்து கடவைத்த ககும்மஞ்சன்‌ கோழிக்‌ 
குழம்பும்‌ வைத்த தட்டை எடுத்து வந்தவள்‌ அதை மேஜை மேல்‌ வைத்துவிட்டு, 
அவளைத்‌ திரும்ப பார்த்தாள்‌” 

என்றும்‌ உணவுகள்‌ குறித்த பதிவுகள்‌ இடம்பெற்றுள்ளன. “நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயும்‌. 

என்ற புதிதில்‌ மட்டும்‌ “பஜ்ஜி, கேசரி, குலோப்ஜூமுன்‌? முதலான தின்பண்டங்கள்‌ 

பற்றிய குறிப்பைத்‌ நவி] உணவகள்‌ பற்றிய கறிப்பு ஏதும்‌ இடம்பெறவில்லை. 
புதினங்களில்‌ இவ்வாறு அமையும்‌ பார்ப்ப பிலளணி சிறப்பிற்தூயதாகும்‌. ஆய்வுக்கு 


எடத்துக்கொண்டுள்ள புதினங்களில்‌ பல்வேறு கூறுகளை உள்ளடக்கிய ௪ 


பீன்புலம்‌ சிறப்பாகச்‌ சித்தீரிக்கப்பட்டூள்ளதோடு, சமுதாயச்‌ செய்திகள்‌ பலம்‌ 
வெளிப்படத்தப்பட்டூள்ளன. புதினங்களில்‌ காணப்படும்‌ காட்சிப்பிள்னனியும்‌ 
கூறிப்பிடத்தக்கது. 
காட்சிப்பின்னணி : 

படிப்போருக்கு எனிதில்‌ புரியும்‌ வண்ணம்‌ இடம்‌, காலம்‌, வரலாறு ஆகியவற்றைப்‌ 


படைய்பாசீரியன்‌ காட்சிப்பறுத்துவது உண. 


1] 


“ததைப்பின்னலின்‌ முக்கியப்பொகுள்‌ விரிந்த ௧௭ எல்லைகளைக்‌ கொண்டு 
செயல்படவதாகும்‌; வளர்ச்சி என்பதே காலம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. புதினங்களுள்‌. 
காலம்‌, இடம்‌ ஆகிய பின்புலங்கள்‌ முக்கியப்பங்கு வகிக்கின்றன”? 

இடப்பின்னணி : 
படைப்பாசிரியன்‌ கதையை ிளைக்கிச்‌ செல்லும்போது கதைக்களம்‌ 


இன்றியமையாததாக அமைகிறது. தான்‌ தேர்ந்தடுக்கும்‌ கதைக்களத்தைச்‌ சிறப்பாக 


க்கிக்‌ காட்டுதல்‌ கதை மெருகேறுகிறது. 
“நாவலில்‌ இடம்‌ (P16) மிகமிக முக்கியம்‌. இடமாவது கதை நிகழும்‌ களம்‌. 
களமே யார்‌, எவர்‌, என்ன நடந்தது என்பதைப்‌ புரிந்து கொள்ள உதவுவது. 
இடப்பின்னனி தெளிவாக அமையாதபோது கதை சிறப்பில்லை" 
எனனும்‌ கூற்று சிநதிந்தறகரியது. எனக, இடப்பின்னைரி சரியாக அமைந்தால்‌ நாள்‌ 
கதை வெற்றி பெறமுயு்‌ 
“ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையமாகக்‌ கொண்டே நாவல்‌ இயங்குகின்றது. கதை. 
நிகழும்‌ இடம்‌ நாவலில்‌ தெளிவாகக்‌ காட்டப்படும்போது வாசகர்களுக்கு 
அங்கேயே வாழ்வது போன்ற பிரமை உண்டாகிறது. நாவலாசிரியர்கள்‌ 
பெரும்பாலும்‌ தூம்‌ வளர்ந்த, வாழ்ந்த இடங்களையோ அல்லது பழகிய 
இடங்களையோ தேர்ந்தெடுக்கின்றண்‌'”” 
எனலும்‌ ௬ூற்றற்கேற்ப புதின ஆசிரியர்கள்‌, நம்‌ கதைக்களங்களைத்‌ தேர்வு செய்வது. 
குறிபபிடத்தக்கது. 
பிரஞ்சனின்‌ புதினங்களில்‌ இத்தகைய இடப்பின்னணி சிறப்பாக அனமை்துள்ளு. 
"மானுடம்‌ வெல்லும்‌' புதினத்தில்‌ வரும்‌, 
“உலாவலை முடித்து மதராஸ்‌ பட்டண வாயில்‌ வழியாக அவர்‌ திரும்பி வந்து. 
கொண்டிருந்தார்‌. வேதபுர்ஸ்வர்‌ கோயிலுக்கு வெகு அருகில்‌ பூச மர மேடையின்‌ 


மேல்‌ நின்று வில்லியம்ஸ்‌ பாதிரியார்‌ பரசங்கித்துக்‌ கொணரகுந்தார்‌* 


1) 


என்னும்‌ பகுதி, இடப்பின்னணீக்குச்‌ சான்றாகிறது. கதை நிகழும்‌ இடங்களாகப்‌ புதுச்சேரி, 
காரைக்கால்‌, சிதம்பரம்‌, தஞ்சாவூர்‌ ஆகியலை காட்டப்படுகின்றன. "கண்ணீரால்‌ காப்போம்‌' 
புதினம்‌ புதுச்சேரி, குன்னூர்‌ ஆகிய இடங்களைக்‌ கதை நிகழும்‌ இடங்கணகக்‌ கொண்டு 
படைக்கப்பட்டிரக்கிறது. “எதிரே தெருமுனையில்‌, மண்ணில்‌ இருந்து வெடித்துக்கொண்டு 
எழுந்தது மாதிரி உயர்ந்து விசாலிந்து நின்றிருந்த சம்பா கோயிலில்‌ இரந்து 
மணியோசை சிலிர்த்துக்‌ கொண்டு எழுந்தது”? என்னும்‌ பகுதி, இர்புதனத்தின்‌ 
இடப்பிள்ளணிக்குச்‌ சான்றாகிறது. 


(வானம்‌ வரப்படும்‌! என்ற புதினத்தின்‌ கதை நிகழும்‌ இடங்களாகப்‌. புதுச்சேரி, 


சென்னை, கடலூர்‌, 


வணம்பட்டணம்‌ ஆகியவை காட்டப்பநகின்றன. 
“புதுச்சேரி, சென்னப்பட்டணத்து வாசலை ஓட்டி துபாஷ்‌ முதலியாரின்‌ மாளிகை. 
இருந்தது. வாசலில்‌ இருந்த பல்லக்கும்‌, வழியும்‌, ஆன்‌ கூட்டமும்‌ பொரிய 
குபாஷின்‌ வீட்டைக்‌ கண்டுபிடிக்கும்‌ சிரமத்தை அவர்களுக்குத்‌ தரவில்லை" 
என்னும்‌ பகுதியை, இப்புதீனத்தின்‌ இடப்பினனணிக்குச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌. 


"தீயிலே வளர்சோதி என்ற புதினத்தில்‌ “பண்‌ 


ஒடைப்பாலத்தின்‌ இறக்கத்தில்‌ 


அமைந்திருந்த கல்லூரி,” ஆனந்தா தியேட்டர்‌, அறுந்தா தியேட்டர்‌ முதலான இடங்கள்‌ 


குறிககப்பெற்றளிளல. இருப்பிலும்‌ கதை நிகழும்‌ ஊ்‌ எதுவெள்ற ஐறிப்பு இல்லை. கதை 
நிகழும்‌ இடம்‌ குறித்துத்‌ தெளிவாக வாசகருக்கு பரிய வேண்டும்‌ என்னும்‌ படைய்ும 
போக்கில்‌ இப்பதினத்தில்‌ இடப்பிள்னனி தெளிவாக அமையவில்லை என்றே கறத்‌ 
தோன்றுகிறது. 

$லநதி! என்ற புதினத்தில்‌ கதை நிகழுமிபங்களாகர்‌ சென்னை, மதுரை, 
கும்பகோணம்‌, மும்பை ஆகியவை இடம்பெறுகின்றன, கதையின்‌ பெரம்பதி 
சென்னையிலேயே நடைபெறுவதால்‌ அண்ணாசாலை, வளசரணக்கம்‌ முதலான சென்னை 


நகரம்‌ பகுதிகள்‌ கட்டப்படுகின்றன. 


“அண்ணாசாலையில்‌ அவள்‌ இறங்கிக்‌ கொண்டாள்‌. சுரங்கம்‌ வழியாக மறுபுறம்‌ 


1s 


என்னும்‌ பகுதியைச்‌ சான்றாகச்‌ சுட்டலாம்‌. பஜினத்தின்‌ கதை, சென்னை, 
சோலை ஆகிய இடங்களிலேயே நடைபெறுகிறது. 
"பேருந்தை விட்டு இறங்கினான்‌ கோபி. அங்கிருந்து பிள்ளையார்‌ கோயில்‌. 
தாண்டித்‌ திரும்பினால்‌, மதுரை வீரன்‌ கோயில்‌ தெரு”! 
என்னும்‌ பததி கதை நிகழும்‌ இடந்தைத்‌ தெளிவுபடத்துகறது. 
'மூநல்‌ மழைத்துளி! என்ற புதினத்தில்‌ கதை, சென்னை, பெங்களும, பம்பாய்‌, 
அமெரிக்கா ஆறிய இடங்களில்‌ நடைபெறுகிறது. 
“களகராசனும்‌ பாரதியும்‌ முதல்‌ முறையாக பெங்களூர்‌ போயிரந்தர்கள்‌. அந்த 
ர்‌ சிதோஷனம்‌ பாரதிக்கு மிகவம்‌ பிடித்திருந்தது. சட்டமன்றத்துக்கு முன்னால்‌. 
இருக்கும்‌ புல்வெளியில்‌ அவர்கள்‌ அமர்ந்திருந்தார்கள்‌ *' 
என்னும்‌ பகுதியைச்‌ சான்றாகக்‌ ஞறிக்கலம்‌. 'ககபோகத்‌ ஜனகள்‌' என்னும்‌ புதினத்தின்‌ 
கதை நிகழும்‌ இடங்களாக உத்தமபாளையம்‌, சென்னை, டில்லி, கன்னியாகுமரி ஆகிய 
இடங்கள்‌ அமைந்துள்ள. 
“பள்ளியை ஒட்டியே ஆசிரியர்களுக்கு வட அளிக்கப்பட்டிரத்தது. கடற்கரையைய்‌ 
பார்த்த வீடு. காற்று பிய்த்துக்‌ கொண்டு போகிறது போல, வெளிச்சம்‌ மேலே. 
கவிழ்லது போல்‌ கட்டப்பட்ட குடிசை வீடுகள்‌ "' 
என்ற பகுதியில்‌ கதை நிகமுமிடம்‌ பளீச்சிருவதைக்‌ காணமுடிகிறது. 
'காதலெனும்‌ ஏணியிலே' என்ற புதினத்தில்‌ கதை சென்னை, டில்லி, டோக்கியோ 
முநலான இடங்களை மையமிட்ட நிகழ்கிறது. 
“வடு சேதுவின்‌ நீண்ட நாள்‌ கனவு. திருவலலிக்கேணியில்‌ ஒண்டிக்‌ குடித்தன 
டில்‌ மாமாவோடு ஒட்டிக்கொண்டு அலன்‌ வாழ்ந்த காலத்தில்‌ அவனுக்குள்‌ 
ஊன்றப்பட்ட விதை அது, ஸ்டார்‌ டாக்கீஸை ஒட்டிய ஒரு தெருவில்‌, அது 
தெருவில்லை சந்து என்பதே பொருந்தும்‌ “' 
என்னும்‌ பகுதி, கதை நிகழுமிபம்‌ சென்னை புதியென்பதைத்‌ தெளிவபுத்துவதாக 


அமைகிறது. 


1 


(நேசம்‌ மறப்பதில்லை' என்னும்‌ புதினத்தில்‌ புதுச்சேரி, பிரான்ஸ்‌, தமிழ்நாடு - 
குறிஞ்சிப்பாடி முதலான இடங்களில்‌ கதை நிகழ்கிறது. 


*சென்னை விமான நிலையத்தில்‌ இருந்து காரில்‌ மூன்று மணி ேரம்‌ பயணம்‌ செய்து. 


இந்த ஊரை அடைந்தேன்‌. வழியில்‌ தமிழ்நாட்டைக்‌ கண்டேன்‌ சன்னும்‌ பததி கதை. 
நிகழுமிடத்தைப்‌ பற்றிய சிரிய பதிவாகும்‌. 'நானும்‌.நானும்‌.. நீயும்‌. நீயும்‌... என்னும்‌ 
புதினத்தில்‌ கதை நிகழுமிடங்களாகச்‌ சென்னையும்‌, அமெரிக்காவும்‌ அமைத்துள்ள. 

“சின்ன பெருங்காய டப்பா மாநிரி வீட. ஒரு ஹால்‌, ஒரு அறை. வானத்தைப்‌ 

பார்க்கிற சல்‌, தோட்டம்‌, கினறு, வீட முடிந்தது * 
என்னும்‌ பகுதி கதை நிகழும்‌ இடத்தைப்‌ பறைசாற்றுததாக அமைகிறது. 

(பறந்த இடம்நோக்க' என்னும்‌ கறும்புதினம்‌ சென்னையைக்‌ கதைக்‌ களமாகக்‌ 
கொண்டு படைக்கப்பட்டூள்ளது. ஒண்டக்‌ குடித்தளங்கள்‌ அதிகமுள்ள சென்னை, 
“தினணைபோரம்‌ படுக்கையையும்‌ பெட்டியையும்‌ வைத்துவிட்டு நிரந்து பார்த்தேன்‌, முன்‌ 
பகதி ஒரம்‌, பிள்பகதி மெத்தைக்‌ கட்டடமாக தப்பட்டி மாதிரி அடக்கமாக இருந்தது. 
வீட, ஷ்டுக்கு நே வகிடு எடுத்தது மாதிரிப்‌ பரிகள்‌. படிகளுக்கு இருபுறமும்‌ திண்ணை. 
தின்லைகளின்‌ முக்கால்‌ பகுதியை கதவு வைத்து துந்து அறையாக்கி இருந்தார்கள்‌? 
என்னும்‌ பகுதியில்‌ சித்திரத்துக்‌ காட்டப்ுகிறது. "எனக்குள்‌ இருப்பவள்‌! எற 
குறும்புதினமும்‌ சென்னையையே கதை நிகமும்‌ இடமாகக்‌ கொண்டது. 

“அவள்‌ தார்‌ மெழுகிய பாதையை வீட்டுக்‌ கவனத்தைப்‌ பெயர்க்கவில்லை. 

அவர்களுக்கு இடப்புறமும்‌ கூப்பிட தூரத்தில்‌ வங்கக்‌ கடல்‌" 
என்னும்‌ பகுதி சென்னை மொனாக்‌ கடற்கரைப்‌ பததியைர்‌ சிந்திரபபதாக அமைகிற. 

ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ அமைந்துள்ள இடப்பிள்னண்யைப்‌ 
போன்றே காலப்பிள்னனயும்‌ குறிக்கத்தக்கது. 
காலப்பின்னணி : 


புதின இலக்கியங்களில்‌ காலம்‌ கூறிக்கப்பும்போது தான்‌, கதையைத்‌ தெச 
பரந்து கொள்ள இயலும்‌, 


us 


பூகோள ரீதியான பின்னணியை விட, காலப்‌ பின்னணி முதன்மை குறைந்தது. 
பல சமூக நாவல்களில்‌ காலப்பின்னணி அல்வளவு தெளிவாகக்‌ கடத்‌. 


தெரிவதில்லை. வரலாற்று நாவல்களில்‌ இதுவும்‌ முதன்மை உடையதே” 


என்னும்‌ கூற்று இங்கர்‌ சிந்திங்கத்தக்கது. சமூகப்‌ புதின்கனைப்‌ படைக்கும்‌ 


ஆசியர்கள்‌, காலப்பின்னணியில்‌ பெரிதும்‌ அக்கறை காட்டுவதில்லை. இருப்பினும்‌ கால 
வரிசைப்படி நிகழ்ச்சிகளை அமைப்பதும்‌, கால முறைமையை மாற்றி நிகழ்சிகளை 
அமைப்பதும்‌ எனக்‌ கதைப்பிள்ணியின்‌ போது காலப்பின்னணியைப்‌ பயள்புந்துகின்றனர்‌ 
படைய்பாசிரியிகள்‌. 
'காலப்பிள்னியைக்‌ கதை நிகழும்‌ காலகட்டத்தின்‌ அளவு, கதையில்‌ அது 
எவ்வாறு, எத்தகைய சொற்களால்‌ குறிக்கப்படுகின்றது என்ற இரு நிலைகளில்‌. 
காணலம்‌ 


என்னும்‌ கருத்தும்‌ இங்குக்‌ கோடிப்டுக்காட்டத்தக்கது. 


'வானம்‌ வரப்படும்‌! என்னும்‌ புதினம்‌, புதுச்சேரியில்‌ தும்ப்ளெல்ஸ்‌ 


இருந்த காலகட்டத்தில்‌ நிகழ்ந்த நிகழ்வுகளை அடிப்படையாகக்‌ 


எழுதப்பெற்றுள்ளது. 
'துய்ப்னெக்ஸ்‌ என்பவர்‌ ஆளுநராக இருந்த காலக்கட்டத்தில்‌ (W252) 
புதுச்சேரியே தென்‌ இந்தியாவின்‌ கரசியல்‌ தலைநகராக. 


அங்கீகரிக்கப்பட்குந்தது'” 
என்றும்‌, 

"இக்கதை நிகழ்‌ காலம்‌ 114050 என்று வைத்நுக்கொள்னுங்கள்‌*" என்றும்‌ 
படைப்பாசிரியரே கூறிப்பிட்டிரப்பதன்‌ மூலம்‌, இப்புதினத்தின்‌ கால அளவ பத்தாண்டுகள்‌ 
என்பதை  அறியவியலுகிறது. மேலும்‌  இப்பதினத்தில்‌ கதை நடைபெறும்‌ 
காலப்பினனியை ஆண்டு, மாதப்பேயர்‌, கிழமை, மணி, ஒரு நாளின்‌ உட்கறுகளான 


காலை, மாலை ஆகியவற்றால்‌ கூறிப்பி௫ம்‌ முறை காணப்படுகிறது. 


1] 


எரேற்றைய தினம்‌, அட்சய ஆண்டு, முப்டாசி மாதம்‌ ஆம்‌ தேதி 

புதன்கிழமைக்குச்‌ சரியாக 1746 ஆம்‌ ஆண்டு செய்தேம்பர்‌ மாதம்‌ 21ஆம்‌ தேதி, 

'சென்னப்பட்டணத்துக்‌ கோட்டையைப்‌ பிடித்து, கோட்டைக்கு மேலே வெள்ளைக்‌. 

கொடி போட்டார்கள்‌ என்று சந்தோஷக்‌ கடிது (செய்தி) வந்திருந்தது, 

கடுதாசியில்‌'”?' 
என்னும்‌ பகுதியையும்‌, 

“ஆனந்தரங்கரும்‌, நாகாபரனம்‌ பணிதகும்‌ பாக்கு மடியில்‌ அமரந்தகந்தரிகள்‌. 
சூரியன்‌ முழுவதும்‌ அஸ்தமித்து விடாத மாலை நேரம்‌” என்னும்‌ பகுதியையும்‌. 
இபபதினத்தின்‌ காலர்பின்னணிக்கச்‌ சான்றுகளாக சுட்டலாம்‌. 

'மானபம்‌ வெல்லும்‌! என்னும்‌ புதினம்‌, பிரஞ்சு அரசியலார்‌ புதுச்சேரியை 
ஆட்சிசெய்யத்‌ தலைப்பட்ட நேரத்தைய நீகழ்வகளைக்‌ கொண்டு அமைந்துள்ளது. 

எத ஆம்‌ ஆண்டு புதுசசேரியை ஆள்வதற்கு எனறு பிரான்சில்‌ இதுந்து தும்மா 

என்பவன்‌ வந்தான்‌. அந்த ஆண்டு தொடக்கம்‌ அடுத்த ஏழாண்டு புதுச்சேரியின்‌ 

வனே இந்தப்‌ புதினம்‌” 
என்று படைபபாசிரியா கூறிபபிடடரரபதன்‌ ஊாயிலாக இரபதினத்தின்‌ கதை நிகழும்‌ 
காலஅளவு ஏழு ஆண்கள்‌ என்பதைக்‌ கணக்கி. முழகிறது. “கரத்திகை மாதத்து 
பனி, புகை மூட்டம்‌ போல்‌ எங்ஙனும்‌ பரவி இருந்தது”* என்னும்‌ பகுதியையும்‌, "காலை. 
அறு மணிக்கு அவன்‌ அலுவலுக்கு வந்திருந்தான்‌” என்ற பகுதியையும்‌ இப்புதினத்தின்‌. 
காலர்பினனனிக்கச்‌ சான்றுகளகக்‌ குறிப்பிடலாம்‌. 

"கண்களால்‌ காப்போம்‌! என்னும்‌ புதினம்‌, புதுச்சேரி சுதந்தீரப்போரில பங்கேற்ற 
போராளிகளைப்‌ பற்றியதாகும்‌. 

“என்‌ பூமியின்‌ மாபெரும்‌ சுதந்திரப்‌ போரை, இரண்டு பகுதிகணாகத்‌ தர நான்‌ 

விரும்பினேன்‌. என்‌ நேடகில்‌ மிகவம்‌ கடுமையாக முயன்று, இந்தப்‌ புதினத்தை 

நான்‌ இபோது தருகிறேன்‌. இது. 1850 இல்‌ தொடங்கி 1934 வரையிலான 
காலத்தைச்‌ சித்தரிக்கும்‌'”*' 


7 


என்று ஆசிரியர்‌ முனலுரையில்‌ குறிப்பீடுவதன வாயிலாக, இப்புதினத்தின்‌ கதை நிகழும்‌ 


காலம்‌ எண்பத்து நான்கு ஆண்டுகள்‌ என்று வரையறை செய்யவியலுகிறது. “ காலை 


வெயில்‌ இளஞ்குடாக இதமாக இருந்தது * வம்‌, “மாலை மயங்கிய போதும்‌ 


வெக்கை இன்னும்‌ தர்தபாடு இல்லை" எனவும்‌ அமையும்‌ பததிகள்‌, இர்புதினத்தின்‌ 
'காலப்பினனணியைப்‌ புலப்படுத்துகின்றன. 'நேசம்‌ மறப்பதில்லை' என்னும்‌ புதீனம்‌ 26. 
அத்தியாயங்களைக்‌ கொணடு அமைகிறது, இந்த அத்தியாயத்தின்‌ முகப்பீஸ்‌ கதைத்‌. 
தலைவனின்‌ பைரீக்‌ குறிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அது ஒவ்வொன்றும்‌ எழுதப்பட்ட 
கேதியுடன்‌ அமைத்துள்து. அந்த வகையில்‌ பைக்‌ குறிப்புகள்‌ 7.10984 முதல்‌ 
1.1992 ஊரையிலான கால கட்டத்தைக்‌ கூறிக்கின்றன, இதன்மூலம்‌ கதை நிகழும்‌ காலம்‌ 
பாண்டுகள்‌ எனக்‌ கணக்கிடமுடிகிறது. கதைத்‌ நலைலன்‌ நானீது கதைக்களமான 
இந்தியாவிற்கு வருவதற்கும்‌ சுமார்‌ ஏழாண்டுகள்‌ ஆயின என்று கூறும்‌ இப்புதினத்தின்‌ 
காலப்பின்னனிக்கச்‌ சான்றாகிறது. 

அபபா! நான்‌! இது. சுமார்‌ ஏழாண்டுக்‌ கனவ, ஆம்‌, என்‌ பதினெட்டாம்‌ வயசில்‌, 
எனக்குள்‌ அந்த விதை விழுந்தது. என்‌ மூதாதையர்களை, என்‌ தாய்‌ தந்தையரைப்‌ 
பிறப்பித்து விட்ட பூமீ இது. இந்தியா, அதிலும்‌ குறிப்பாக இந்தத்‌ தமிழ்நாட்டு ஊரைத்‌. 
தரிசிக்க வேண்டுமென்று எனக்குள்‌ எழுந்த கனவு பலிக்க ஏழாண்டுகள்‌ ஆகின”! என்னும்‌. 
பகுதியைச்‌ சான்றாகச்‌ சுட்டலாம்‌. மேலும்‌ வததி, "தீவுகள்‌! நீங்கலாக. ஏஞ்சிய 


புதினங்களில்‌ ஒரு நாளின்‌ கூறான காலை, மதியம்‌, மாலை, 


ரவ) ஆமிய காலப்பின்னணி 

டுமே இடம்பேற்றனையு. 'நம்லே வளரசோதி! என்னம்‌ புநனத்நில்‌ வரம்‌, 
எவிநிரம்பும்‌ பள்ளிச்‌ சிருவனைப்போலர்‌ சந்தோஷமாக சாயங்காலம்‌ இறங்கிக்‌ 
கொண்டிருந்தது. நுரைத்துக்கொண்டு கிளம்புகிற பஞ்சு மிட்டாய்‌ மாதிரி மாலைக்‌. 
காலத்து வானம்‌ சிவப்படிக்கப்பட்டிருந்தது'”” 


என்னும்‌ பகுதி, இப்புதினத்தின்‌ காலப்பின்னணிக்குச்‌ சான்றாக அமைகிறது. "நீதியில்‌, 


1s 


“அது சில நிமிஷங்கள்‌. நாளின்‌ 24 மணிநேரத்தில்‌ அது அரை, ஒரு மணிநேரம்‌. 
மற்ற நேரம்‌, மற்றநேரம்‌, மனிதர்கள்‌ பருத்தி, பட்டு, செயற்கை நூல்களால்‌ 
'உடம்மை மறைத்துக்‌ கொள்ளவே வேண்டும்‌” 

என்று காலப்பின்னணி அமைகிறது. மேலும்‌ ஆண்டினைக்‌ குறித்து அமையும்‌, 


எரரஜல்‌ நம்‌ சட்டைகள்‌, பேண்டுகள்‌ இந்தியாவிலும்‌ சந்தன்‌ மூலமாக 


வெளிநாட்டிலும்‌ விற்பனைக்கு வரவேண்டும்‌” 
என்னும்‌ பகுதி, கதை நிகழும்‌ காலத்தைப்‌ பிரதிபலிப்பதாக அமைகிறது. இது 
போன்றதொரு பதிவு 'நீவுகள்‌' என்னும்‌ புதினத்திலூம்‌ இடம்பெற்றுள்ளது. 


“பாட்டியின்‌ ஒற்றைக்கு ஒரு பிள்ளை சண்முகம்‌ 1997-இல்‌ ஒய்வு 


பெறப்போகிறா்‌' 


என்னும்‌ பதியச்‌ சான்றாகச்‌ சுட்டலாம்‌, "முதல்‌ மழைத்துளி! என்ற பதினத்தில்‌ 


அயில்‌ சட்டெரிந்துக்‌ கொண்டிருந்த ஒரு மதியம்‌?* என்பது போன்ற கதை நிகழும்‌ 


காலம்‌ குறித்த செய்றிகள்‌ பரவலாக இடம்பெறுகின்றன. 


ககபோகத்‌ தீவுகள்‌! என்ற புதினத்தில்‌ வரும்‌, 
'உலகந்தை இருள்‌ ஆக்ரமித்துக்‌ கொண்டிருந்ததாகத்‌ தோண்றியது கிருவ்ணமூர்ததிக்க 


ஒரம்‌ நள்ளிரனைத்‌ தாண்டயிருக்கும்‌ என்றே பட்டது?” என்ற பருதி கதையின்‌ காஸ்‌ 


பின்னணியாக. 


ஒத்தப்‌ படம்பிடத்து்காட்டகறது. காதலெனும்‌ 
ஏனியிலே' எனலும்‌ புறினத்திலும்‌ நவ நேர்பின்னி குறித்து, “இருட்டு தெருவின்‌ நீள 
அகலத்துக்கக்‌ கொட்டிக்‌ கிடந்தத1ஸ என்று குறீபபிடப்பட்டள்ளது 

"தானும்‌. நானும்‌.. நயம்‌. நீயும்‌. என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌. "கொய்யாம்‌ பூவைப்‌ 
போல வெறித்துக்‌ கொண்டிருந்தது. காலை" என்று காலப்பிவ்னனி அமைகிறு. 

(பறந்த இடம்‌ நோக்கி, "எனக்குள்‌ இருப்பவள்‌! ஆசிய இரு குறும்புதினங்களிலும்‌ 
சரியான நேரத்தைக்‌ குறித்த காஸ்பின்னணீகள்‌ இடம்பெற்றுள்ளன. 

மதியம்‌ மூன்று மணிக்கெல்லாம்‌ விழிப்புக்‌ கொடுத்து வடவே எழுந்து 


தோட்டத்துக்‌ கிணற்றடிப்‌ பக்கம்‌ போனேன்‌" என்றும, 
1] 


“அவள்‌ நாற்காலிக்கு வந்த போது மணி ஒன்பது ஐம்பது ஆகியிரந்தது""" 
என்னும்‌ வரும்‌ பகுதிகளைச்‌ சான்றுகளாக கட்டலாம்‌. 
ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுள்ள புதினங்களில்‌ காஸப்பின்னனியோடு தொடர்புடைய 


்றப்பின்னணியும்‌ இடம்பெறுவது குறிப்பாகச்‌ சட்டத்தக்கது. 


வரலாற்றுப்‌ பின்னணி : 
புனைகதை இலக்கியங்களில்‌ படைப்பாசிரியன்‌, வரலாற்றுப்‌ பின்னணியைக்‌ ௬டதல்‌ 


கவனத்தோடு அமைத்திட வேண்டும்‌. ஏனெலில்‌ 


யல்‌ மற்றும்‌ சமுதாய 


ஹலாற்றறிவோடு படைத்திடும்‌ போதே  இர்பீன்னி சிறப்புறும்‌. ஆய்விற்கு 


எடுத்நுக்கொண்டுள்ள புதினங்களில்‌ “மானுடம்‌ வெஸ்லும்‌', 'வானம்‌ வசப்படும்‌, 'கண்ணீரால்‌ 
காப்போம்‌! ஆகிய மூன்று ஹலாற்றும்‌ புதினங்கள்‌ ஆதம்‌. எனவே இம்மூன்று 
புதினங்களிலும்‌ வரலாற்றுப்‌ பீனனணி சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. எஞ்சிய புதினங்களில்‌ 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌ ஆங்காங்கே பயின்று வருதலன்றி, வரலாற்று நிகழ்துகள்‌ 
குறைக்கப்‌ பின்னனியாக அமையவில்லை எள்பதம்‌ குறிப்பிடத்தக்க. 
புதினங்களில்‌ அமையும்‌ வரலாற்றுப்‌ பின்னணி குறித்த இப்பின்னணி சிறப்பும்‌ 
பெறுகிறது 
“வரலாற்றுப்‌ பின்புலத்தை விளக்கும்‌ ஆசிரியருக்கு அக்கால அரசியல்‌ வரலாறு. 
மட்டுமின்றி அக்காவர்‌ சமுதாய வரலாறும்‌ தெரிந்திருக்க. வேண்டம்‌. இவற்றை 
விளக்கும்‌ ஆசிரியர்‌ ஓரளவிற்காலது இக்கால மொழிநடையிலிருந்து விலகிச்‌ 
செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அக்குறிப்பிட்ட காலத்தில்‌ வழக்கிலிருந்த 
சொற்கள்‌, பழக்கவழக்கங்கள்‌, மத நம்பிக்கைகள்‌ ஆகியவை இடம்பெறவேண்டும்‌. 
அங்ஙனம்‌ இவை ஆளப்படும்‌ போது தான்‌ அப்படைப்பு படிப்போரை இறந்த. 
காலத்திற்கே அழைத்துச்‌ செல்லும்‌"! 
என்னும்‌ கற்றுச்‌ சிந்திங்கற்தக்கது. 
(மானுடம்‌ வெல்லும்‌! புதிறத்தின்‌ முன்னுரையில்‌ (735 ஆம்‌ ஆண்டு புதர்சோிக்குக்‌ 


கவிணராக துய்மா என்பவர்‌ வந்தார்‌. அதனைத்‌ தொபரந்து ஏழு ஆண்டுகள்‌ வரலாறே 


120 


இபபுதினம்‌ என்று நூலாசிரியர்‌ குறிப்பிட்டனர்‌. மேலும்‌ நஞ்சை அரசியல்‌, ஆற்காடு 
நவாப்‌ தோஸ்த்‌ அலிகான்‌, சந்தாசாயுப, மதுரை அரசி மீணட்சி மற்றும்‌ ஆங்கிலவிரஞ்சு 


ஆறிக்கப்‌ போட்டிகள்‌ முதலானவை இப்புதினத்தில்‌ 


மீபெறுவதால்‌ இதன்‌ ஹலாற்றுப 
பிணத்தை அறியவியலுகிறது. காரைக்காலையும்‌ கருக்களாஞ்சோரிக்‌ கோட்டையும்‌ 
தரவதாகக்‌ கணர்னர்‌ தும்மாளுக்கும்‌ தஞ்சை அரசருக்கும்‌ இடையே ஏர்‌ உடன்படிக்கை 
ஏற்படுகிறது. ஆணால்‌ அல்னறு தஞ்சாவூர்‌ அரசர்‌ அவ்விரு இடங்களைத்‌ தரவில்லை. 
இதனை, 

'நஞ்சாஷர்‌ அரசர்‌ சாயாஜி அங்கள்‌, ராசி துரையவ்களைன்‌ செய்து கொண்ட 
ஒப்பந்தத்தை. மீறியதும்‌, காரைக்கால்‌, கருக்களாஞ்சோக்‌ கோட்டை உள்ளிட்ட கழனிப்‌ 


ளைத்‌ தங்களுக்கு அளியாததும்‌, நம்‌. பிரபு சந்தா சாயுபு அண்கள்‌ மனசீல்‌ 


ஆழமான பண்ணை ஏற்படத்தியுள்ளன” என்னும்‌ பகுதியில்‌ காணலியலுகிறது. 


இருப்பினும்‌ சந்தா சாயபு அவர்கள்‌ தஞ்சை அரசரோடு போரிட்ப 


விறு 
இடங்களையும்‌ கவர்னர்‌ துய்மாவக்கு நட்பின்‌ பரிசாகத்‌ தந்தமைக்கு, 
“அளவிலாக்‌ கருணையும்‌ இணையிலாக்‌ கிருபையும்‌ உடைய அல்லாஹ்வின்‌ 
பேரன்பின்‌ சிறு துளியாக அடியேனுக்கு அல்லாஹ்‌ அவர்கள்‌ அருளிய 
காரைக்காலையும்‌, கருக்கணாஞ்சேரிக்‌ கோட்க கொத்தளங்களையும்‌ 
அல்லாஹ்ஹின்‌ நெஞ்சம்‌ போல்‌ கருணை விளைந்து செழித்த வயல்களையும்‌ 
நட்பின்‌ அடையாளமாக அளிக்கிறேன்‌""" 


என்று சந்தாசாய்ப கண்ண்‌ ுப்மானத்கு எழுதிய கடிதப்பகுநியைச்‌ சான்றாகக்‌ 
காட்டலாம்‌. புதுவச்‌ செய்திகளை மற்கோள்சாட்ப்‌ புதச்சேரி ரலாறு எழுதியுள்ள ௮. 
ராமசாமி என்பர்‌, 
“தஞ்சை மன்னனான சாகோசி, 200,000 லிவர்கள்‌ வெள்ளி நாணயங்களையும்‌, 
ரில போர்க்கருவிகளையும்‌ பெற்றுக்கொண்டு, பிரஞ்சகாரரகளுக்குக்‌ 
காரைக்காலையும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள கிராமங்களையும்‌ கார்காளஞ்சேரிக்‌ 
கோட்டையையும்‌ அளித்தான்‌"? 


[2] 


என்று குறிப்பிட்டனர்‌. இக்கருத்தினை நோக்குமிடத்து நூலாசிரியர்‌ கதைப்போக்கிற்காக. 
ஹனாற்றுச்‌ செய்தியைச்‌ சற்று மாறுதல்‌ செய்திருக்கிறார்‌ என்பது தெற்றெனப்‌ 
புலப்படுகிறது. கண்ண துய்மா ஆற்காடு நணப்பிடமிருந்து கபாய்‌ அச்சடிக்கும்‌ 


உரிமையைப்‌ பெற்றுள்ளார்‌. இச்செய்தி, 


களுக்கும்‌ சொந்தமான பிரஞ்சுப்‌ பிரதேசத்திற்குள்‌ தங்களுக்கென நாணயம்‌, ரூபாய்‌ 


அம்சடித்துக்‌ கொள்ள ஊற்காடு நணாபிடமிரந்து பர்வாண பெற்றிருக்கிறம்‌ கூவினர்‌ 


நுய்மா* என்னு 


பதியில்‌ வெளிப்படுகிறது. இதன்‌ வரலறுண்மையை, 


பா35ல்‌ பிரஞ்சு ஆளுநராக நியமனம்‌ பெற்ற டமாஸ்‌ மூஃ 


யப்‌ பேரசரிடமிகந்து 
நாணயம்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ உரிமை பெற்றார்‌? என்னும்‌ கருத்து மெய்ப்பிக்கிறது. 
இக்கருத்தினை, 
'புதுச்சேரியில்‌ வெள்ளி நாணயங்கள்‌ அச்சடிக்கம்‌ உரிமையை நவாப்‌. 
தோகத்தலிகானிடம்‌ துய்மா வேண்டி அனுமதி பெற்றா" 
எனலும்‌ ௬ூற்று மேலும்‌ அரண செய்வதாக அமைகிறது. இத்தகைய அரசியல்‌ நிகழ்வுகள்‌ 


இடம்பெறுவதன்‌ வாயிலாக  இப்பதினத்தீன்‌ வரலாற்றுப்‌ பின்புலம்‌ தெளிவாகப்‌ 


ப்படுகிறது 
“மானுடம்‌ வெல்லும்‌ புதினத்தை முப்பாகம்‌ கொண்ட நூலாக வஜவமைக்க 
இருக்கிறேன்‌. இது. 'மானுடம்‌ வெல்லும' முதற்பகுதி. இனி அடுத்த பகதி 
ஆனந்தூங்கப்‌ பிள்ளையின்‌ முழுவாழ்க்கையைச்‌ சொல்வதாகும்‌. 1742 தொடங்கி 
அடுத்த இருபதாண்டுகால, புதுச்சேரி, தமிழக அரசியல்‌, மற்றும்‌ தமிழக 
உழைப்பவர்‌ வரலாற்றைக்‌ கொண்டு விளங்கம்‌. மூன்றாம்‌ பகுதி புதுச்சேரி 
சுதந்திரப்‌ போராட்ட வரலாறாக இருக்கம்‌”!” 

என்று நூலுசிரியரே தம்‌ முன்னுரையில்‌ கூறிபபிடடரப்பதைக்‌ கொண்டு, பிரச 

திக்கத்திலிருந்த புதுவையின்‌ தொடக்கப்பகுதி "மானுடம்‌ வெல்லும்‌! என்ற 


புதினமாகவும்‌, அநந்த பததி வானம்‌ வப்பநம்‌' எனும்‌ இரண்டாம்‌ புதிலமாகவும்‌, 


12 


புதுச்சேரி சுதந்திரப்‌ போராட்டம்‌ “வண்ணிரல்‌ காப்போம்‌! என்ற மூன்றும்‌. புதிமாகவும்‌ 
படைக்கப்பட்டரக்கிறது என்றே கொள்ளலாம்‌ 
வானம்‌ வசப்படும்‌! என்ற புதினம்‌ பிரஞ்சு ஏகாதிபத்தியம்‌ புதுச்சேரியில்‌ 


கோலோச்சிய வரலாற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு அமைவதால்‌, பிரஞ்சு அரசியல்‌, 


ஆங்கிலேயரின்‌ அரசியல்‌, ஆற்காடு அரசியல்‌, அன்றைய கிறிந்துஸடந்து மதச்‌ சிக்கல்‌ 


ஆமியன வரலாற்றுப்‌ பின்னனியாகச்‌ சிந்தரிக்கப்பட்ூள்ளன. சான்றுகளாகச்‌ சில 


பகதிகளைர்‌ சுட்டலாம்‌. 
“சென்னையைக்‌ கைப்பற்றியது துய்ப்ளேக்கக்கும்‌ இலெபோர்த்தேனுக்கும்‌ இடையே. 
சிக்கலைத்‌ தோற்றுவித்தது. இலெயோர்த்தனே ஆங்கிலேயர்களுடன்‌ ன்‌ 
உடன்படிக்கையைச்‌ செய்து கொண்டு, அதன்படி 4,00,000 பவுன்கள்‌ இலஞ்சமாகப்‌. 
பெற்றுக்கொண்டு, சென்னையை ஆங்கிலேயர்களிடம்‌ தகுப்பிந்த 
ஒப்புக்கொண்டான்‌. இச்செய்தியைக்‌ கேள்விப்பட்டதுமே துய்ப்ளேக்கு அடைந்த. 
ஆத்திரத்தையும்‌, சலிப்பையும்‌ சொல்லி முடியாது” 
என்று ஆனந்தரங்கம்‌ பிள்ளை கூறிச்‌ செல்கிறார்‌. இவ்வரலாற்றுச்‌ செய்தி, 
“அது உள்ளது வபோர்தோனே சென்னைப்‌ பட்டணத்தையே ஆங்கிலேயருக்கு 
விற்றுவிட்ட மகாகாதகனாச்சே"' 
விற்றே விட்டாண?” 
ஆறாம்‌. பல வட்சம்‌ ரூபாய்கள்‌. தனக்கென்று வாங்கிக்‌ கொண்டு 
ஜெயித்த சென்னப்‌ பட்டணததைத்‌ திரும்பவும்‌ அவர்களுக்கே. 
பதினறு லட்சம்‌ சராகனுக்கு வீற்றப்போட்டான்‌ அந்தத்‌ துரோகி?" எவனும்‌ 
பகுதியிலும்‌ 
“என்ன பத்து லட்சமா ஒருகாலும்‌ இருக்காது. 
நீ அதிகமாகச்‌ சொல்லுகிறாய்‌! 
கண்ணின்‌ முகத்தில்‌ மிகூந்த பொறாமையும்‌, வமிற்றரி்சலும்‌ துலாம்பரமாகத்‌. 


தெரிந்து” என்னும்‌ பகுதியிலும்‌ பளிச்சிடுகிறது. 


123 


எபிரஞ்சுக்காரர்கள்‌ சென்னையின்‌ மீது தங்களின்‌ ஆதிக்கத்தை முழுமையாக 
நிலைநாட்டிய பின்னர்‌, அங்கிருந்த வணிகர்களையும்‌, மக்களையும்‌ புதுச்சேரிக்குச்‌ 
செல்லுமாறு ஆணையிட்டண்‌''"' 


த்துர்‌ செல்லும்‌ வரலாற்றுக்‌ குறிப்பு, 


என்று ஆனந்தரங்கம்பிள்ளை. 
“பிரஞ்சுக்கார்கள்‌, நம்‌ கோட்டையைப்‌ பிடத்தவிட்பா்கள்‌. இன்றோ, நாளையோ, 
இந்தக்‌ கோட்டையில்‌ இருக்கிற அத்தனை பேருமே போர்க்கைதிகணக புதுச்சேரி 
கொண்டு செல்லப்படபோகிறோம்‌"*' 


என்னும்‌ பகுதியில்‌ வெளிப்படுகிறது. இலெபோர்த்தோனே 1746இல்‌ புதுச்சேரி வந்தார்‌. 
செப்டம்பர்‌ 15-ஆம்‌ நாள்‌ அவன்‌ தன்‌ கப்பற்‌ படையுடன்‌ சென்னைக்‌ கடற்கரைக்கு வந்து 


சேத ஹு நாப்களுக்கு நீழத்த சாதாரண முற்றுகைக்குப்‌ பின்‌ சென்னை 


சரணடைந்தது? இந்த வரலாற்றுச்‌ செய்தியைப்‌ பின்புலராகக்‌ கொண்டு, 


பூரட்டாசி மாதம்‌ 9-ஆம்‌ தேதி புதன்கிழமைக்குச்‌ சரியாக. 1945 ஆம்‌ ஆண்டு 
செய்தேம்பர்‌ மாதம்‌ 21ஆம்‌ தேதி, சென்னைப்‌ பட்டணத்தைக்‌ கோட்டையைப்‌ பீடித்து 
கோட்டைக்கு மேலே வெள்ளைக்‌ கொடி போப்டார்கள்‌* என்னும்‌ பததி அமைந்துள்ளது. 


'துய்ப்ளேக்சு மராட்டியர்களுக்கு ஏழு இலட்சம்‌ உருபாய்களைக்‌ கொடுத்து1748-ல்‌ 


சந்தா சாகிப்பை விடுவிக்கச்செய்தாள்‌' 
என்னும்‌ வரலாற்றுச்‌ செய்தியினை, 


எசாந்தாசாய்பு அவர்கள்‌, சாரு மகாராஜாவிடத்தில்‌ ஏழரை லட்சம்‌ ரூபாய்‌ 


கொடுத்து விடுதலை பெற்றுவிட்டா்‌" 
னும்‌ பததி உறுதிப்பநுத்துவதாக அமைகிறது. வீடூதலை பெற்ற சந்தாசாயபு மரியாதை 
நிமித்தமாக துய்மாவை்‌ சந்தித்து நன்றி தெரிவித்தான்‌. இந்த நல்ல வாய்ப்பினைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு நவாபிடமிருந்து சில கிராமங்களைப்‌ பெறும்படி தும்ப்னேக்சை 
முதலில்‌ தூண்டிய ஆனந்தூங்கம்பிள்ளை நான்‌”? என்னும்‌ வரலாற்றுச்‌ செய்தி, மதூம்‌ 


மான்‌ கூறுவதாகப்‌ புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. இதனை, 


124 


“நாம்‌ உதவி செய்து. சந்தாசாயபு நவாப்‌, ஆனால்‌ நமக்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ 
பல உதவிகள்‌ அவர்‌ புரிவார்‌. நமக்குத்‌ தனியாகச்‌ சில கிராமங்களையும்‌ 
ஊகளையும்‌ பமாகக்‌ கொஞ்சமும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌””” 

என்னும்‌ பதியில்‌ காலைம்‌. மேலும்‌, 

'அற்காட்டு நப்‌ அன்லகுந்திகாள்‌, தன்‌ லங்காவேடு மாணவத்தோடு 
இிரர்சியை நக்கிப்‌ பறப்பட்டர்‌. ஆஷ்காடு தொடங்கி குமரி வரைக்கும்‌ ஆள 
தமிழ்பரதேசத்தில்‌ திருச்சி மட்டும அவருடைய ஆளுமைக்கு உட்படாததாகவும்‌, 
மராத்தியர்களின்‌ ஆட்சிக்கு்பட்ிரந்ததும்‌ அவரைச்‌ சங்கடப்படுத்தும்‌ சமாச்சாரமாகவே 
இருந்தன்‌?! என்னும்‌ பகுதியையும்‌ இப்பதினத்தின்‌ வரலாற்றுப்‌ பீன்பலத்திற்கச்‌ சான்றாகக்‌ 
குறிபடமுடிகிறது. 

கூவின துய்ப்ளேசக்கும்‌ சென்னையைக்‌ கைப்பற்ற வந்த கப்பல்‌ கேப்டன்‌ 


லபோர்தேனேவுக்கும்‌ சச்சரவு ஏற்படுகிறது. இந்தப்‌ பிரதேசத்துக்கு அதிகாரியாக 


ல்கும்‌ 
யத, நீ கட்டுப்பட்டுந்தான்‌ ஆக வேண்டும்‌ என்று கூறும்‌ குவினிடம்‌, என்னை 
நியமிந்தது மன்னர்‌; உம்மை நியமித்தது மந்திரி என்று கூறி எதிரம்கிறான்‌ லபோர்தோனே. 


இந்த சச்சரவகளைப்‌ பற்றி ஆனந்தரங்கம்பி்ளை 


எஏற்முமையாகச்‌ செயல்படுகின்ற ஐரோப்பியர்களும்‌, நம்மவரகளைப்‌. போலவும்‌, 
முகமறியர்களைப்‌ போலவும்‌ சண்டையிடத்‌ தொடங்கி விட்டன்‌" 
என்றம்‌, 
“இதற்கும்‌ முன்னரே 1746 சூலை 14ஆம்‌ நாள்‌, இலெபோர்ததேனே புதுச்சேரிக்கு 
வருகை தந்த ஐந்தாவது நாளிலேயெ இதை எதியபார்த்தான்‌'” 
என்றும்‌ குறிப்பிட்டுச்‌ செல்வதும்‌ ஈணருக்‌ குறிக்கத்தக்கது. குவான்‌ தய்ப்ளெக்கக்க 
நிரணாகத்தில்‌ நக்க ஆலோசனை ௬றி வரும்‌ ஆனந்தரங்கம்பிளளைக்கும்‌ இடையே நலல 


உறவும்‌ நெருக்கமும்‌ காணப்படுகிறது. 


ஈரங்கப்பா, நீ சொன்னால்‌ சரி, எனக்கு மிகுந்த உபசாரமாய்‌ இருக்கப்பட்டவன்‌ நீ. 


உன்‌ வார்த்தைகளில்‌ பழுது இருக்காது. ஆகலே, உன்‌ விருப்பம்‌ போலவே 


15 


செய்துவிடலாம்‌" என்னும்‌ பகுதி மூலம்‌ அறியவியலுகிறது. இது குறித்து குவானர்‌ 
மனைவி மாலுக்கு மிகுந்த வெறுப்பாக இருப்பதை, புதினத்தின்‌ பலவிடங்களில்‌ 
நாணசிரியர்‌ பதிவு செய்துள்ளதைக்‌ காணமுடிகிறது. மானம்‌, அனையரண ஐயனம்‌ 
வேரிககொள்வநன்‌ மூலம்‌ ரங்கப்பிள்னையின்‌ மீது மான்‌ கொண்டுள்ள கோபம்‌ 
கெளிப்படுகிறது. ஆனந்தரங்கம்பிள்ளையிடம்‌ ஒருமுறை நேரடயாகளே, 
“ஒன்று நீ புரிந்துகொள்ள வேணும்‌, துய்ப்ளெக்சைக்‌ காட்டிலும்‌, உன்னைக்‌ 
காட்டிலும்‌ எனக்கு ராஜ்ய வஷயா்கள்‌ அதிகம்‌ தெரியும்‌. சென்னைப்பட்டனத்துக்‌ 
கோட்டையைக்‌ கைப்பற்றிக்‌ கொள்ளத்‌ திப்பம்‌  போட்டலனும்‌, 
செயல்படுத்தியவளும்‌ நான்‌ தான்‌. அப்படியிருக்க நான்‌ ஒன்றுமே அறியாதவள்‌ 
என்பதாக நீ பேசுவது உன்‌ ஆணவத்தையே வெளிப்படுத்துகிறது''”” 
என்று பேசுவதன்‌ வாயிலாக இதனை அறியமுடிகிறது. புதித்தின்‌ இப்பதி, 
ஆனந்தரங்கம்பிள்னை நன்னுடைய ஆற்றலாலும்‌, அரசியல்‌ ந்திரந்தாலும்‌ புத்சோரியின்‌ 
அரசியல்‌ உறவுகளை நீருவகித்து வந்ததுடன்‌ 1768 மூதல்‌ 199 வரை ஏற்பட்ட 
முகமறியாகள்‌ மற்றும்‌ ஆங்கிலேயர்களின்‌ படையெடுப்புகளை முறியரிப்பறிலும்‌ முக்கியப்‌ 
பங்கு வகித்தார்‌. உன்மையில்‌, ஆனந்தரங்கம்பின்னை தும்ப்னேக்சின்‌ காதுகணாகவும்‌, 
வாயாகவும்‌ செயல்பட்டு வந்தவர்‌, சில மும்கியமான அரசியல்‌ பேசு வார்த்தைகளை 


ஆனந்தூங்கம்பீள்ளையே நடத்தும்படி தும்ப்ளேக்சு விட்டுவிறவார்‌** எதுய்ப்ளெக்சிள்‌ 


மனைவி பொறாமைப்படும்‌ அளவிற்கு ஆனந்தரங்கம்பிள்ளை மீது அண்‌ கொண்டிருந்த 


“என்னும்‌ ஆனந்தரங்கம்பிள்ளை சேதிக்குறிபபின்‌ 


நம்பிக்கை மேலும்‌ மேலும்‌ வளர்ந்தது! 
அடிப்படையில்‌ அமைந்திரப்பதாகக்‌ கொள்ளமுடிகிறது. இச்சான்றுகளின்‌ மூலம்‌ 'வானம்‌ 


புஜினத்தின்‌ வரலாற்றுப்‌ பின்னணி தெளிவாகிறது. 


தீயிலே 


ாசோதியில்‌, கதைந்தலைவி சுமதியின்‌ கல்லூரி வதுப்பறையில்‌, 


னற்றுப்‌ போசிரியை ஒண்‌, 


பராந்தக பாண்டியன்‌. இவர்‌ சீமாறன்‌ சீவல்லபனுடைய இரண்டாம்‌ புதல்வர்‌. 
சடையவர்மன்‌ என்னும்‌ பட்டம்‌ புனைந்து. ஆண்டார்‌. இவரது ஏழாவது. ஆட்சி ஆண்டில்‌ 


125 


தளவாய்புரச்‌ செப்பேடு வெளியிடப்பெற்றது. இவ்‌ செந்நிலத்தில்‌ தன்‌ அண்ணனைத்‌ 
க 


என்று பாடம்‌ நடத்துவதாக ஹஸாற்றுச்‌ செய்தி இடம்பெற்றுள்ளது. இதே போன்று 'நீலததி' 
என்ற புதினத்திலும்‌, வேலூர்க்கலகம்‌ பற்றிக்‌ கதைப்போக்கில்‌ கூறப்பட்டுள்ளது. 
இதுபோலவே தீவுகள்‌! என்னும்‌ புஜினத்தில்‌ கதைப்போக்கில்‌  ஒப்புமைக்காக 


அலெக்சாணடடர்‌ பெயர்‌ இடம்பெற்றுள்ளது. 


முதல்‌ மழைத்துளி! என்ற புநினத்தில்‌ வரம்‌ தீயாகி வேதக்கண்னு 


சதந்திரப்போராட்ட ஹர்‌ கதைத்தலைவி பாரதியின்‌ தந்தையிடம்‌ அடிக்கடி அந்து பேசிச்‌ 

செல்பவர்‌, அவரைப்‌ பற்றிக்‌ கூறுமிடத்தில்‌ வரும்‌, 
“சுதந்திர போராட்டத்தில்‌ அடிபட்டு, சிறைபட்டு, நொந்தவர்‌ வேதக்கண்ணு. தம்‌. 
ாற்நாளில்‌ சுமார்‌ பத்து ஆண்டுகள்‌ சிறையாசம்‌, இரண்டு மகள்கள்‌, மனைவி, 
அவர்‌ அலிப்பூர்‌ சிறையில்‌ இருக்கையில்‌, சகோதரன்‌ வீடு போய்ச்‌ சேர்ந்தான்‌. 
சிறையை விட்டு வருதலை அடைந்த பிறகும்‌ மனைவி அவதுடன்‌ வந்து சேர 
மறுத்தாள்‌. குழந்தைகளும்‌ அவளிடமே இருந்தன. ஜீவனோபாயத்துக்கு,. 
சுதேசமித்திரன்‌, நினமணி என்று பத்திரிகைகள்‌ தருவித்து. விற்றுப்‌. பிழைத்தார்‌. 
அவ்வப்போது. மகாத்மா காந்தி அறிவிக்கும்‌ போராட்டங்களில்‌ கலந்து கொண்டு 
சிறைக்குப்‌ போனார்‌. சுதந்திரம்‌ வந்தது"? 

என்னும்‌ புதி, இந்திய சகந்திர போராட்ட வரலாற்றில்‌ பங்கேற்ற ஒரவின்‌ பதிவாக 


அமைகிறது. 'சகபோகத்‌ தீவுகளில்‌ ஆகஸ்டு 15 சுதந்தி 


அடைந்தது. பற்றிக்‌ 
குறிப்பிட்டுளது. 
(நேசம்‌ மறப்பதில்லை! எனலும்‌ புதினத்தில்‌ தாவீது கணகாட்சியகத்தை 


அரபோக்காளோடு சுற்றி வரும்போது துய்ப்ளெக்ஸ்‌ சிலையைச்‌ சுட்டிக்காப்டி அவ 


ஹனாறு ௬றப்பேறுகிறது. 


இவர்‌ தான்‌ துய்ப்ளெக்ஸ்‌. பிரஞ்சு குஷ்ளர்‌. இவர்‌ காலத்துல, நர்மதா 
நதியிலிருந்து, கன்னியாகுமரி வரைக்கும்‌ தென்‌ இந்தியாவே, பிரஞ்சகாரங்க கிட்டேதாள்‌ 


127 


இருந்துரக. உள்ள்‌ ராஜாக்களைச்‌ சண்டை போடப்‌ பண்ி, அவங்கள்ள ஒரு 
கோவிடியை ஆதிச்ச, மண்ணை அபகரிக்கிற உத்தியை வெளிநாட்டுக்‌ காரங்களுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்த மனிதரே இவர்தான்‌" 
என்ற பகுதி, இப்புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ள வரலாற்றுச்‌ செய்தியாகும்‌. 
புதுச்சேரியின்‌ அடிமை நிலையையும்‌, சுதந்திரப்‌ பேராப்ட ஹலாற்றையும்‌ 
இன்றைய தலைமுறைக்கு எடத்துச்‌ சொல்வதே படைப்பாசிரியான்‌ நோக்கமாகும்‌. 
நூலாசிரியரே தம்‌ முன்னுரயில்‌, 
“என்‌ அன்னை பூமிக்கு நான்‌ செய்யும்‌ நன்றி இது. புதுசேரியின்‌ 300 ஆண்டுகால 
ஹலாற்றை சும்‌ 3000 பக்கங்களில்‌ எழுதவேண்டும்‌ என்று தொடங்கினேன்‌. என்‌ 
"மானுட வெல்லும்‌, 'ணனம்‌ வரப்படும்‌! இரண்டும்‌ இந்த சஷப்படையில்‌ 
எழுந்தவை. இப்போது 'கண்னர்ரல்‌ காப்போம்‌! *"" 


என்று குறிபபடடிருப்பது, 'கண்ண்ரல்‌ காப்போம்‌! எனும்‌ புதிற்தின்‌. ஷலாற்றும்‌ 


பின்னணியைத்‌ தெளிவபநுத்துகிறது. இந்திய தேசிய போராட்டங்கள்‌, காந்தி, திலகர்‌, 
அரவந்கோவி, பாரதியார்‌ ஆகியோர்‌ பற்றிய செய்திகள்‌, ஆஷ்‌ துரை சுட்டுக்கொல்லப்பட்ட 
நிகழ்வுகள்‌ ஆகியன புதினத்தின்‌ ரணாற்றும்‌ பள்னனியை மேலும்‌ தெளிவபடுத்துதாக. 
அமைகின்றன, ஆங்கில ஆட்சியின்‌ கெடப்டியிலிருந்து தப்பிப்பதற்குப்‌ பலர்‌ புதுச்சேரி 
வந்துள்ளனர்‌, அண்களுக்குப்‌ பண்‌ அடைக்கலம்‌ கொடுத்து உதவியுள்ளனர்‌. 
“புதுச்சேரியில்‌ பாரதிக்கு அய்யாக்கண்ணுச்‌ செட்டியார்‌, கிருஷ்ணசாமி செட்டியார்‌, 
சிட்டி குப்புசாமி ஐயங்கார்‌, சுந்தரேச அய்யர்‌, குவளைக்‌ கண்ணன்‌, 
பாரதிதாசன்‌ ஆகியோர்‌ பல வழிகளில்‌ உதவினர்‌"! 
என்பது வரணாற்றுப்‌ பநீவாகம்‌. இதனை அடிப்படையாகக்‌ கொண்டு சிலரைப்‌ புதினத்தில்‌ 
பாரதிக்கு உதவும்‌ நிலையில்‌ படைப்பாசிரியர்‌ படைத்துள்ளார்‌. புதினத்தில்‌ இடம்பெறும்‌, 
“என்னை சுப்ரமணிய பாரதி என்பர்கள்‌. சென்னை இந்தியா பத்திரிகைளில்‌ 
சம்பந்தம்‌, உங்கள்‌ பந்து நரசிம்மம்‌ என்‌ ஆய்தர, ஊர்‌ புதுசு. சில நாள்கள்‌ 
தங்கள்‌ போஷிப்பில்‌ இருந்துகொண்டு வேறவாசம்‌ பார்க்க வேணும்‌." 


125 


அப்படியா." என்று தெருவைப்‌ பாரத்தபடி, சற்று நேரம்‌ யோசித்துக்‌ கொண்டு 
நின்றிருந்தார்‌. குபபுஸ்வாமி”!எ 


என்னும்‌ பகுதியையும்‌, இந்தியா பத்திரிகையின்‌ ஆசிரியன்‌ என்று தன்னை 


அறிமுகப்புத்திக்‌ கொண்டு, சுந்தரேச அய்யரிடம்‌ தங்க இடம்‌ கேடகம்‌ பாரதியிடம்‌, 
“ஆகா. பாரதியார்வாள்‌, அது எமது. பாக்கியம்‌, உமது எழுத்தை போன 
நான்கைந்து வருஷங்களாகவே வாசிக்கிறேன்‌ நான்‌. என்ன ஆச்சிரியமாக 
எழுதுகிறி: நி. வாக்ேலியின்‌ சீமந்த புதல்வர்‌ நி. உமக்குக்‌ கடமை செய்வது. 
அடியேன்‌ செய்த பேறு... சுவாமி. தங்கள்‌ பெட்டி, படுக்கை, சாமான்கள்‌ எங்கே 
உள்ளது? இன்று ராத்தீரி மட்டுக்கு என்‌ அகத்திலேயே இரும்‌, நாளை, ஒரு நஸை 
இடமாகப்‌ பண்ணி வைக்கிறேன்‌..." 

என்னும்‌ பகுதியையும்‌ புதினத்தின்‌ ஷலாற்றுப்‌ பிவபுலத்திற்கு உரிய சான்றுகளாகக்‌ 

குறிப்பிடலாம்‌. 
“அரவிந்தர்‌ புதுச்சேரி வந்து. விட்டதாகவும்‌, கல்கத்தாவில்‌ சந்திரநாகரிலிரந்து 
“தும்ப்பிளக்ஸ்‌' என்கிற கப்பலில்‌ புதுச்சேரி வந்து இறங்கியநாகவும்‌, அவரை 
பாரதி, சீனிணச்சாரியார்‌, மற்றும்‌ சங்கர செட்டியார்‌ ஆகியோர்‌ எதிகொண்டு 
அழழைச்சுக்கொண்டு போனதாகவும்‌, அரவிந்தர்‌ தற்போது செட்டியாரின்‌ கோமுட்டித்‌ 


தெரு வீட்டிலே தாமசிக்கிறதாகவும்‌ மாமா சொன்னார்‌" 


எனலும்‌ பதிக்க, 
வங்காளத்தில்‌ "வந்தே மாதரம்‌! இதழின்‌ ஆசிரியராக இருந்த அரவிந்கோசை. 
ஆங்கில அரசாங்கம்‌ கைது செய்ய முயன்றதால்‌, அவர்‌,1910 ஏப்ரல்‌ 4-ஆம்‌ நாள்‌, 
புதுவைக்கு வந்து சேர்ந்தார்‌. கல்வே சங்கர செட்டியார்‌, அவருக்குப்‌ புகலிடம்‌. 
அளித்தார்‌" 

என்ற ஊரலர்றுச்‌ செய்திப்‌ பின்புலமாக அமைந்திருப்பதைக்‌ காணமுடகறு. 
“புதுச்சேரியில்‌ 'கொட்டடி' என்று அழைக்கப்பட்ட உடற்பயிற்சி நிலையங்கள்‌ பல. 
இருந்தன. அப்படிப்பட்ட கொட்டடிகளில்‌ சங்காரங்களம்‌ கொட்டடி என்பதும்‌. 


[2] 


ஒன்றாகும்‌. அது வெள்ளாளர்‌ தெருவிற்கு எதிரில்‌ உள்ள தென்னந்தோப்பில்‌ 
இருந்தது. அதற்கு வாத்தியார்‌ தெய்வசிகாமணி கிராமணியார்‌; சட்டாம்பிள்ளை, 
சண்முகப்பத்தா, ஆங்கில இத்தியாவிலிகந்து வந்து புதுச்சேரியில்‌ அடைக்கலம்‌ 
பகுத்த தவிரணறிகள்‌ சிலம்‌ இங்கு பயிற்சி பெற்றான்‌. வேணுகோபாலாயக்களின்‌ 
தம்பி, தெய்வசிகாமணி நாயக்கர்‌ வெள்ளவாரி ஓடைக்கருகில்‌ இருந்த. 
பனந்தோப்பில்‌, துப்பாக்கியால்‌ சுடுவதற்குப்‌ பயிற்சி தந்தார்‌, இங்கு தான்‌ 
வாஞ்சிநாதன்‌, மாடசாமி ஆகியோர்‌ பயிற்சி பெற்றதாகக்‌ ௬றபபடகிறது. 
பூதச்சேரியிலிதுந்து அனுப்பப்பட்ட குப்பாக்கியைய்‌ பயன்படத்தித்‌ தாள்‌ 
வாஞ்சிநாதன்‌ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்‌ ஆசுவை சுட்டுக்கொன்றான்‌. 
என்று கூறப்படகிறது""” 

என்பது ஹலாறு. வாஞ்சிநாதன்‌ ஆஷ்‌ தரையைச்‌ குட்டுக்கொல்லப்‌ புறப்படும்‌ போது நன்‌ 

சகாவான சங்கரனிடம்‌ தான்‌ வைத்தருக்கும்‌ துப்பாக்கி குறித்து, 
“சங்கரா, அது துப்பாக்கி இல்லை, சாவி. நம்‌ தேசத்தின்‌ விடுதலைக்‌ கதவைத்‌. 
திறக்க உதவுகிற சாவி. அதைத்‌ தவறவிட்டால்‌, அதைப்‌ பிரான்சிலே இருந்து. 
அனுப்பிய மதாம்‌ காமா அம்மையார்‌ நம்மை மன்னிப்பாரா? அதை எனக்குத்‌. 
தந்ததோடு எனக்குத்‌ தரோணராக இருந்து வித்தை கற்பித்த மகான்‌ வவேசு. 
ஹுயரும்‌ என்‌ சப்பாம்பிள்ளை நாகசாமியும்‌ என்னை மன்னீிபார்கண? 
'மன்னிக்கார்‌"!"' 

என்று பேசுவதாக வரம்‌ பததி வரலாற்றிலிருந்து. சற்று மாறானதாக அமைந்தாலும்‌, 


அப்பகுதியின்‌ அடிப்படையாக அந்த 


ஈற்றுப்‌ பின்புலம்‌ அமைந்துள்ளது. என்று 


கொள்வதில்‌ தவறில்லை. 1914 ஆம்‌ ஆண்டு யுத்த காலத்தில்‌ ஆங்கில அரசு 


தேசப்பாதுகாப்பு இந்தியப்‌ பீரவேசச்‌ சட்டம்‌ பிறப்பித்துள்ளது. அதன்படி பாரதி கடலூர்‌ 


அருகே கைது. செய்யப்பட்ட நிகழ்வும்‌ இதில்‌ பதிவு செய்யப்பற்றுள்ளது. தந்தை. 


பெரியார்‌ இருமுறை சாஜிம 


பேதமற்ற சமுதாயம்‌ குறித்துப்‌ பேசியது, காந்தியின்‌ 
வருகை போன்றவை இர்புதினத்தின்‌ வரலாற்றுப்‌ பின்புலங்களாக அமைந்துள்ளமை 
சிறப்பிற்கரியது. எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய பின்னணி இடம்பெறவில்லை. 


10 


தொகுப்புரை : 

புதினத்திற்கு்‌ சிறப்புச்‌ சேக்கும்‌ கூறுகளுள்‌ ஒன்றான பின்புலம்‌, சமுதாய, 
அரசியல்‌ பபைட்டுச்‌ சூழல்களையும்‌, இடம்‌, காலம்‌, வரலாறு ஆகியவற்றையும்‌ 
படைத்துக்காட்டக்‌ கூடிய ஒன்று என வரையறை செய்யப்படகிறது. 

சமுதாயப்பீன்பும்‌, சமூதாயம்‌, அரசியல்‌, பண்பாடு ஆகிய சறுகளை 


உள்ளடக்கியது. என்றும்‌, காட்சிப்பள்புலம்‌, 


ம, காலம்‌, வரவறு முதலான ௬ுறுகளை 
உள்ளடக்கிய தென்றும்‌ பகுத்துக்‌ காட்டப்பட்டள்ளது. 

அடிமைகளை ஏலம்‌ விடுதல்‌, தீமிதித்தல்‌, மது அருந்துதல்‌, வாசல்‌ தெளித்தல்‌, 
கோலமிந்தல்‌ ஆதிய சமுதாயப்‌ பழக்க வழக்கங்களும்‌, மேம்பட்ட ற்றும்‌ அடித்தள 
மக்கள்‌ வாழ்க்கை, நடுத்தர மக்கள்‌ வாழ்க்கை முநவான சமுதாய. பின்லங்கள்‌, 
புதுச்சேரி அரசியல்‌ நிகழ்வுகள்‌ தேரியத்‌ தலைவர்கள்‌ பேரு, போராட்ட நிகழ்வுகள்‌, 
சுதந்திரப்‌ போராட்டம்‌, சுதந்திரமடைதல்‌ முதலான அரசியல்‌ பின்பலங்களும்‌ ஆய்வில்‌ 
எநத்துக்காட்டப்பெற்றுள்ளை. 

பிழைக்க வழியில்லாத மக்களுக்குத்‌ தங்கணல்‌ இயன்றதைச்‌ செய்யும்‌ கனம்‌, 
மது அருந்துதலைப்‌ பாவம்‌ எனக்‌ கருதுதல்‌, உழைப்பவீரே முதலில்‌ உணணை வேணும்‌ 
என நினைத்தல்‌, வியாபார நமை. வறுமை முநலான மக்கட்‌ பண்புகள்‌, நாட்டியக்கலை, 
இசைக்கலை முதலான கலை பற்றிய குறிப்புகள்‌, ஆடை அணிகலன்கள்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ உணவு முறைகள்‌ ஆகியஹ்றை உள்ளடக்கிய பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
ஆய்லல்‌ வெளிப்படத்தப்பட்டூள்ளன. 

புதுச்சேரி, காரைக்கால்‌, சிதம்பரம்‌, தஞ்சாவூர்‌, திருச்சி, குலலூர்‌, சென்னை, 
கூடலூர்‌, தேவனாம்பட்டணம்‌, கும்பகோணம்‌, மதுரை, டில்லி, பம்பாய்‌, பெங்களூர்‌ 
முதலான இந்திய நட்டுக்‌ கதைக்‌ களங்களும்‌, அமெரிக்கா, டோக்கியோ முதலான 
வெளிநாட்டுக்‌ கதைக்‌ களங்களும்‌ கண்டறியப்பட்டன. 

ஆரக்கள்ளாகும்‌ புதினங்களின்‌ கதை நிகழும்‌ காலம்‌, காலத்தின்‌ கூறுகளான 


மாதம்‌, நாஸ்‌, மணி, நிமிடம்‌, காலை, மாலை என இடம்பெறும்‌ காலப்பின்னணி 


தெளிவாகப்‌ படம்பிடித்துக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


11 


புதுச்சேர பிரஞ்சு அரசியல்‌, நஞ்சாவா மராட்டிய அரசியல்‌, தமிழகத்தின்‌ அரசியல்‌ 
தொடர்பு, புதுச்சேரி விநுதலைப்‌ போராட்டம்‌, இந்திய விடுதலைப்‌ போராட்டம்‌ கறித்த 
ஹனற்றுப்‌ பதிவுகள்‌ வரலாற்றோடு தொடர்புடைய சில செய்திகள்‌ ஆகியன புதினத்திற்கு 


பின்புலங்களாக அமைந்துள்ள பாங்கு கண்டறியப்பட்டூள்ளது. 


12 


2 


2. 


சான்றெண்‌ விளக்கம்‌ 
மா. இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப.96 
மேலது, ப36 


கோவெ, கீதா, தீ, ஜானகிராமனீன்‌ நாவல்‌ கலை, ப. 


கப. அறவாணன்‌ கட்‌. ஆ), கம்பராமாயணம்‌ எழுதப்பெற்ற 


பின்புலம்‌, மு. சாயபுமரைக்காயர்‌ (தொ, கம்பர்‌ ஆய்வுக்‌ கோவை, 2. 


தா. ஞானரூர்ததி, 


லக்கியத்‌ திறனாய்வியல்‌, ப.315 
மா. ஜோமலிங்கம, நாவல்‌ இலக்கியம்‌, பப03 

அ. பாண்டங்கள்‌, வேததாயகம்பிள்ளை, ப. 
மூற்தர்‌ சண்முகம்‌, ரொட செரியகருப்பள்‌, (தி, 
ஆெர்வுக்கோவை, ப? 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.61 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப.80 

பிரபஞ்சன்‌, நீலநதி, ப.82. 

பிரபஞ்சன்‌, நேசம்‌ மறப்பதில்லை, ப.31. 

மேலது, ப 

பிரபஞ்சன்‌, தீயிலே வளர்சோதி, ப.56 

பர்சன்‌, தீவுகள்‌, 22 

பிரச்‌, முதல்‌ மழைத்துள்‌, ப39 

ரஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப 

நாச. வானறர்த்தி, இலக்கியத்‌ நிறணய்வியல்‌, ப315 
பக்தவசவபாரதி, பாட்டு மானுடவியல்‌, 51 
ரஞ்சன்‌, மாலுடம்‌ வெல்லம்‌, ப3 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப.2 

ரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, பக்ர்‌ 
பம்தவரவாரதி, பவபட்டு மானுடவியல்‌, பா55 


13 


அகிலன்‌ கருத்தரங்க 


41 


a 


ப 


௯, 


மேலது, பப152 
பிரஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, ப45% 
மேலது, ப31 

பிரஞ்ச்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப9% 
பிரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப45 
பிரஷ்சன்‌, நீதி, ப 

ரஞ்சன்‌, தீவுகள்‌, பல்‌ 

ரஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, 156 
பிரபஞ்சன்‌, சகபோகத்‌ நீவுகள்‌, பப97 
பரபஜ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, பர 
பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பப 
பிரஷ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பக! 
பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, ப46 
பிரபஞ்சன்‌, ந்றைதி, ப 

மேலது, ப10% 

பிரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப227 
பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப4 


பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப.0 


0. ரஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப.136 


பீரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பப 
பரபஷ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பக! 
ரயஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, பக்‌40-1 
பரயஞ்சல்‌, தியிலே வளர்சோதி, பக்‌ா3. 
பிரபஞ்சன்‌, நீதி, ப.2 

மேலது, பச 


பீரபஞ்சன்‌, தீவுகள்‌, பக்‌ 101012 


14 


ED 


51 


௭ 


க 


7 


EL 


பீரய்சன்‌, முதல்‌ மழைத்துள்‌, ப15 
ர்பஞ்சன்‌, சகபோகத்‌ ஜகள்‌, 66 
பிரஞ்சன்‌, காதலெனும்‌ ஏனியிலே, ப.6% 
பிரஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, பப2 
பிரல்சன்‌, நாலம்‌.னும்‌. நீயம்‌. நீயும்‌, ப10 
ரஞ்சன்‌, ஊக்குள்‌ இருப்‌, பகி 


மேலது, ப 


பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, பா13 
மேலது, ப3% 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, 32 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.386 

மேலது, ப65 

பீரபஷ்சன்‌, நதியிலே வளர்சோதி, ப9 
பிரபஞ்சன்‌, ந்தி, பக்67-68 

பரபஞ்சன்‌, தீவுகள்‌, ப2 

மேலது, ப 

பீரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப15 
பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ ஜீததள்‌, ப97 
பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப67 
ரிரயஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப 
பிரபஞ்சன்‌, எனங்துள்‌ இருப்பவள்‌, ப27 
மேலது, பா9 

ரபஷ்சன்‌, நாலும்‌.ானும்‌.. நீயும்‌. யும்‌ பப10 
Fdwin Muir, The Structure of the Novel, P.64 


மா. இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப.18 


15 


க 


கோ. சந்தனமாரியம்மாள்‌, தர்வை நாவல்‌ ஒரு பார்வை, இபத, மன்ற 22-ஆம்‌ 
ஆய்வுக்‌ கோவை, தொகுதி 3 ப5$9 

பிரஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப32 

பிரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, பா 

பிரயஷ்சன்‌, வனம்‌ வரப்படும்‌, ப129 

ரஞ்சன்‌, நியிலே ர்சோதி, பக 

பிரயஷ்சன்‌, நீதி, ப12 

ரஞ்சன்‌, தீவுகள்‌, ப8 

பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைந்துளி, பப5 

பர்யஷ்சன்‌, சுகபோக ஜீவுகள்‌, ப236 

பரபஷ்சள்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப54 

பிரஞ்ச்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப3 

பிரஞ்ச்‌, நாலும்‌.நாலும்‌. நீயம்‌. நீயம்‌, ப9ர 

பிரபஞ்சன்‌, க்கள்‌ இருப்பவள்‌, ப. 

மேலது, பா 

மா. இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப102 

காட பசுலதி, ராரும்‌ கிருஷ்ணன்‌ நாவல்களில்‌ காலம்‌ பின்னணி, இத. மன்ற 
1-ஆம்‌ சறத்தரங்க ஆம்ஏக்கோலை, தொகுதி 4, ப131 

ரஞ்சன்‌, வானம்‌ வரப்பும்‌, பக்‌ 

மேலது, பர்‌ 


மேலது, பக்‌394295 


மேலது, பா9 
பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப3 
மேலது, ப31 
மேலது, பகி. 


பீரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப8 


15 


ஒ. மேலது, பப 
100, மேலது, ப21 

1௦1, பீரபஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, பக 

102, பிரபஞ்சன்‌, தீயிலே வளாசோதி, ப20 

103. பிரபஞ்சன்‌, நீலி, 130 

1௦4, மேலது, ப! 

1௦5; பிரபஞ்சன்‌, தீவுகள்‌, பா0 

106. பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, பப174 

107, பிரபஞ்சன்‌, சகபோகத்‌ தீவுகள்‌, பா89 

108. பீரபஷ்சன்‌, காதலெனும்‌ ஏணியிலே, ப.27 

109. பீரபஷ்சன்‌, நானும்‌. நானும்‌. நீயும்‌. நீயும்‌, பப? 

110. பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப8 

ர மேலது, ப 

112. ஜெ. நீதிவாணள்‌ டட்ஷ, பின்புலமும்‌ மொழிநடையும்‌, 


முத்துச்சண்முகன்‌, 


ரம. பெரியகருப்பன்‌ (பதி.ஆ) அகிலன்‌ 
கருத்தரங்க ஆம்வுரைகள்‌, பகி? 

113. பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ம.188 

114. மேலது, ப27 

115 அட இராமசாமி, புதுச்சேரி ஹலாறு, ப 

116, பரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.99 

ர. ஏ. தங்கசாமி, இந்திய அரசியல்‌ பண்பாட்டு வரலாறும்‌ 
ய 


18 அ 


இராமசாமி, புதுச்சேர்‌ வரலாறு, பக்‌ 6265 
119 பீரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப4்‌ 


120. ஆனந்தரங்கம்பிள்ளையண்களின்‌ தினப்படி சேதிகூறப்பு, 


ரண்டாம்‌ புத்தகம்‌, 223 


17 


131. பீரபஷ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பக்‌.12 

122. மேலது. பசி 

123, ஆனந்தரங்கம்பிள்ளையகர்களின்‌ தினப்படி சேதிகுறிபபு, 
மூன்றாம்‌ புத்தகம்‌, 3% 

124. பிரபஞ்சன்‌, வானம்‌ சப்பும்‌, ப 

125. ௮. இராமசாமி, புதுச்சேரி வரலாறு, ப:70 

126. பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, பக்294395. 

127. N. Subramanian, History of TamilNad, P.166 

128. பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, 639 

129, ஆனந்தரங்கம்பிள்ளையவர்களின்‌ தினப்படி சேதிகுறபபு, 
வெறும்‌ புத்தகம்‌, ப.197 

10, பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப 

131, மேலது, ப 

132. ஆனந்தரங்கம்பிள்ளையணிகளின்‌ தினப்படி சேதிகூரிப்ப 
இரண்டாம்‌ புத்தகம்‌, ப25 

135. மேலது, பர 

134. பிரபஞ்சன்‌, வானம்‌ கைப்படம்‌, ப2ா5 

35. மேலது, ப. 

136. ஆனந்தரங்கம்பிள்ளையவிகளின்‌ தீனப்படி சேதிதறிப்பு, 
வறம்‌ புத்தகம்‌, ப.197 

139. ஆனந்தரங்கம்பிள்ளையவிகளின்‌ தினப்படி சேதிகுறிப்பு, 
நான்காம்‌ புத்தகம்‌, பக்‌2372%9 

138. பீரஞ்சன்‌, தீயிலே வளசோதி, ப15 

199, பீரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப89 

140, பிரபஞ்சன்‌, நேசம்‌ மறப்பதில்லை, ப 

141, பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப3 


15 


ua 


1 


1a 


5 


146 


(1 


1 


அட இராமசாமி, புதரசேர்‌ வரலாறு, ப53 
பீரஞ்சன்‌, கண்ணீரல்‌ காப்போம்‌, ப.12 
மேலது, பக்‌1991%% 

சேது, ப59 

அட ஜரோமசாமி, புதசசேரி ஹலாறு, ப53 
லது, 115% 


பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப. 


19 


இயல்‌ - 4 
பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ சமுதாயச்‌ சிக்கல்களும்‌ தரவுகளும்‌ 
முன்னுரை : 


சமுதாயத்தின்‌ நீறைதறைகளைம்‌ சுட்டிகாட்டி அதனைர்‌ செம்மைப்படத்தும்‌ 
பனியினைப்‌ புதினஜலக்கியம்‌ செய்து வருகிறது. புதினப்படைப்பாளிகள்‌ சமுதாயத்தைப்‌. 
பற்றிச்‌ சிந்தித்த அதேநேரத்தில்‌, சமுதாயத்தின்‌ அங்கமான தனிமனிதனைக்‌ குறித்தும்‌ 
சிந்தித்றுஸ்ான்‌. எந்தவொரு மனிதனும்‌ தனியாக வாழமுடியாது என்ற நிலையில்‌, 
தளிமள்தனுக்கும்‌ சமுதாயத்திற்கம்‌ இடையே உள்ள உறவ பிரீக்க முடியாதகிலீநுகிறது. 
ஒரு தனிமனிதனுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள்‌ குறைவாகவும்‌, அவள்‌ சார்ந்துள்ள 
சமுதாயத்தின்‌ சிக்கல்கள்‌ பலவகவும்‌ அமையும்‌, சமுதாயத்தில்‌ தனிமன் உறவின்‌ 
எல்லை பரந்து வீரிந்திரப்பதால்‌, தனிமனிதச்‌ சிக்கல்கள்‌ மிகவம்‌ அருகிய 
காணப்படுகின்றன. சமுதாயத்தின்‌ ஒர்‌ அங்கமான தனிமனிதனின்‌ சிக்கல்கள்‌ உள்ளிட்ட 
சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ பல்வேறு சிக்கல்களை எடூத்துக்காட்டுதும்‌, அலற்றைக்‌ 
களைவதற்கான ஜிவுகளைச்‌ சுட்டிச்‌ செல்வதும்‌ என இருலகையாகர்‌ சமூதாயர்‌ 
சிக்கல்களைப்‌ புதின இலக்கியங்கள்‌ அலரி ஆராய்ந்து வருகின்றன. ஆய்விற்கு 


எநத்துக்கொண்ுள்ள புதினங்களில்‌ 


பம்பறும்‌ சமூதாயம்‌ சிக்கல்கள்‌ மற்றும்‌ 
தனிமனித சிக்கல்கள்‌, தரவுகள்‌ ஆகியன குறித்து இல்லாய்வில்‌ ூயப்பெறுகிறது. 
சமூகவியல்‌ அணுகுமுறை : 

சமுதாயத்தில்‌ சில்கலகள்‌ தோன்றுகின்றல. அவற்றையே இன்றைய புதினங்கள்‌ 
ஐம்‌ கருப்போருள்களகக்‌ கொள்வதோடு, அவற்றைக்‌ களைவதற்கான திவகளையும்‌ 
சுட்டிக்‌ காட்டுகின்ற. இலை கறிந்து ஹய முற்படும்போழுது சூகலியலின்‌ 
கோட்பாடுகள்‌ பல உறுதுணையாக அமைகின்றன. எனவே இத்தகைய ஆய்வில்‌ 
சமுகவியல்‌ அணுகமுறை இன்றியமையாததாக அமைகிறது. 

சமுதாயத்திற்கும்‌ தனிமனிதலுக்கம்‌ இடையே உறவுகளையும்‌ முரபாடுகளையும்‌ 


பற்றித்‌ தெளிவாகக்‌ ௬றுவதே சமூகவியல்‌ 


“சமூக நிறுவனங்களைப்‌ பற்றியும்‌ மனித மனப்பாங்கு, மனிதம்‌ 


பழக்கவழக்கங்களின்‌ முறைகள்‌ பற்றியம்‌ பேசுவது சமூகவியல்‌ ஆகும்‌”! 


என்பர்‌ ஜேம்ஸ்‌ டிஃபாரேல்‌, இக்கருத்தின்படி தனிமனிதனின்‌ எல்லா நிலைகளையும்‌ சமூக 


நிறுவனங்களையும்‌ பர்‌ 


விளக்குவதே சமூலியல்‌ ஆகிற. இக்கருத்தினை, 
“சமுகவியல்‌ என்பது சமூகத்தையும்‌ அதனோடு தொடராயுடைய மக்கள்‌ 
உறவையும்‌, அதன்‌ விளைவுகளையும்‌ பற்றிய அறிவியலாகும்‌. இது சமூகத்தைப்‌ 
பற்றி நாம்‌ இதுகாறும்‌ அறிந்திருக்கும்‌ அனைத்தையும்‌ தொகுத்துக்‌ கூறும்‌. சமூகம்‌ 
இன்றுள்ள நிலையை எவ்வாறு அடைந்தது என்பதை விளக்கிக்‌ கூறும்‌ இது, இனி. 
எவ்வாறு மாறும்‌ என்பதையும்‌ சுட்டவல்லது. எனவே இத்துறை ஒப்பற்ற சமூக. 
'விஞ்ஞானமாக விளங்கி வருகிறது"? 

என்னும்‌ கற்று அரண்‌ செய்கிறது. சமூகத்தைப்‌ பற்றிய விவன ஆய்னாக அமையும்‌ 

சமுகவியல்‌, சில குறிக்கோள்களைக்‌ கொண்ழலங்கினலும்‌ தனிமனிதனையம்‌ 

சமூகத்தையும்‌ பற்றி ஆய்வு செய்வதில்‌ பெரிதும்‌ கவனம்‌ செலுத்தி வருவது 

குற்பமீடத்தக்கது. 
“மனத ஒழுகலாற்றோடு தொடர்புடைய தனிமனிதனையும்‌ மனித சமுதாயத்தையும்‌ 
அறாய்வதையே சமூகவியல்‌ தலையாய குறிக்கோளாகக்‌ கொண்டுள்ளது” 

என்னும்‌ கருத்து இங்குச்‌ சந்திக்கத்தக்கது 


சமூக அம்பின்‌ பயன்‌, சமூகமாற்‌? 


தளிமனிதனுக்கும்‌ சமூகத்திற்கும்‌ உள்ள 
உறவு முதலானவை கூறித்துச்‌ சமூகவியல்‌ சில கோட்பாடுகளை வந்துள்ளது. 
குறிப்பாக மேல்நிலையாக்கம்‌ என்னும்‌ கோட்பாட்டைக்‌ கறமுடிிறது. 
“இந்தியாவில்‌ இந்தியச்‌ சமுதாய மதிப்புகளின்‌ அடிப்படையில்‌ உருவான 
கோட்பாடு சீனிவாசன்‌(1972) அவர்களது மேல்நிலையாக்கம்‌ ஒர்ரி). 
என்பதாகும்‌. இக்கோட்பாடு கீழ்ச்சாஜி மக்கள்‌, மேல்‌ சாஜி மக்களின்‌ வாழ்க்கை. 
முறைகளைக்‌ கடைப்பிழத்து சமுதாயத்தில்‌ மேல்நிலை ஆக்கத்திற்கு முயற்சி 
செய்வதை விளக்குகின்றது."* 


141 


என்னும்‌ கூற்று. சமூகவியற்‌ கோட்பாடகளுள்‌ ஒன்றான மேல்நிலையாக்கம்‌ என்ற 
கோட்பாட்டைத்‌ தெளிவாக விளக்குகிறது. இத்தகைய சமூகவியல்‌ கோட்பாடுகள்‌ 
படைப்பிலக்கிய ஆற்விற்குப்‌ பெரிதும்‌ தணைபுரினை. இதனை, 


ம்முடைய சமகால வாழ்க்கையின்‌ சமூகச்‌ சிக்கல்கள்‌, தனிமனிதச்‌ சிக்கல்கள்‌, 


கூரம்பச்‌ சிக்கல்கள்‌, அடிப்படையான பொருணதார அடித்தளச்‌ சிக்கல்கள்‌, பண்பாட்டு 


உருவக்கந்தீற்கன காரணிகள்‌, பின்புலம்‌, அரசியல்‌, அழிகாரமையங்கள்‌, மாறிவரும்‌ 


அறிவியல்‌ - தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாறும்‌ மதிப்புகள்‌ போன்றவை நம்‌ 


படைய்பிலக்கியங்களில்‌ வெளிப்பட்டூள்ள பாங்கை ஆராயச்‌ சமூகவியல்‌ கோட்பாடுகள்‌ 


இன்றியமையாதன” என்னும்‌ கரத்து அரண்‌ செய்கி) 


தற்கால இலக்கிய ஆம்வில்‌ இத்தகைய சமுகலியற்‌ கோட்பார்கள்‌ 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றுள்ளன. இல்வாறு சமூகவியல்‌ கோட்பாட்களின்‌ 
அடிப்படையில்‌ இலக்கியத்தை ஆய்வு செய்வதைச்‌ சமூகவியல்‌ அணுகுமுறை என்ப 
சமுதாயத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ இலக்கியத்தை ஆய்வு செய்வதில்‌ சமுகவியல்‌ 
அணுகமுறை சிறப்பிடம்‌ பெறுகிறது. 
“ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தை முறையாகவும்‌ சரியாகவும்‌ விளங்கிக்‌ கொள்ள. 
வேண்டுமானால்‌ அந்த லக்கியத்திற்குரிய சமுதாயத்தைப்‌. பற்றியும்‌ அந்த 
இலக்கியம்‌ நோன்றிய காலத்தில்‌ விளங்கிய சமுதாயச்‌ சூழல்‌ பற்றியும்‌ 
தெரிந்திருக்க வேண்டும்‌. இவற்றைத்‌ தெரிந்து கொண்டு அந்த இலக்கியத்தை 
யும்‌ போது இந்த ஆய்ச்சி செழுமை பெறுகிறது”'* 


இலக்கிய ஆய்வு, சமூகவியல்‌ அணுகுமுறையில்‌ 


என்னும்‌ கருத்தின்படி, சமூகம்‌ சார்ந்‌ 
அலைய! வேண்டம்‌ எண்பது தெற்றனர்‌ பஸரபடகிறது. 

அல்கருந்தை "முழுமையான சமூகத்தைக்‌ காண வேண்டுமெனில்‌ சமூகளியலர்‌ 
காட்டும்‌ சிக்கல்களையும்‌ ஜிவுகளையும்‌, நாவலசிரியாகள்‌ காட்டும்‌ சிக்கல்களையும்‌ 
திவுகளையும்‌ இணைத்துக்‌ காணவேன்டியது அவசியமாகிறது”? என்னும்‌ கூற்று மேலும்‌ 


வலுப்படுந்துவதாக அமை: 


ந. 


142 


“இலக்கியத்தை அடிப்படையில்‌ சமூக விளைபொருளாகக்‌ கொண்டு அதனை 
உரிய வரனாற்றுச்‌ சூழலில்‌ வைத்து நோக்கி, அதன்‌ உயிராற்றல்‌ காலத்துக்குக்‌ 
கட்டுப்பட்டும்‌ காலத்தை வென்றும்‌ நிற்கும்‌ தன்மையை விளக்குவதே சமூவியல்‌ 
அணுகுமுறையின்‌ பிரதான அம்சங்களாகும்‌" * 
சபர்‌ கைவாபறி, இ்கதத்து, சமூகனியல்‌ அணையின்‌. தன்மையா 
பனிச்‌ காட்டுகிறது. இரசூகளியல்‌ அணுகுமுறைக்த, இலக்கியமும்‌, சமுதாயமும்‌ 
ஒன்றுக்கொன்று சங்கிலித்‌ தொடரபோல்‌ பிணைந்திரப்பதே காரணமாகிறது. 
புதினமும்‌ சமுதாயமும்‌ : 
புதின இலக்கியம்‌, தாள்‌ படைத்ுக்கா்டம்‌ சமுதாயத்தையும்‌ அக்கால 


சூழலையும்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவதால்‌ ஒன்றையொன்று சார்ந்து விளங்கும்‌ தன்மையைப்‌ 


பெற்றுள்ளன. எனவே, புதின இலக்கியம்‌ சமூகச்‌ சர்ப கொண்டதாக அமைவதோடு, 

சமூகத்தின்‌ முப்பரிமாண நிலையையும்‌ எடத்துக்கறுகிறது. 
“நாவல்‌ மனித வாழ்வில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களைத்‌ தன்ககத்தே பதிந்துக்காட்டும 
ஆவணமாக வீளங்குவதுடன்‌, இன்றைய சமூகம்‌ எங்கே போய்க்‌ கொண்டிுக்கிறது. 
எனவும்‌ காட்டுகிறது? 

என்னும்‌ கருத்து இதற்கு அரண்‌ சேரக்கிறது. மேலும்‌, 
“சங்க இலக்கியம்‌ தமிழ்களின்‌ பண்டைய வாழ்க்கைச்‌ சமுதாயத்தைத்‌ 
துலக்கமாகக்‌ காட்டும்‌ பெட்டகம்‌ என்றால்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ இக்காலச்‌ 
சமுதாயத்தை வெளிக்‌ கொணரக்‌ கூடியது என்று சொல்லுவதில்‌ எவ்விதத்‌ 
தடங்கலும்‌ இருக்க முழயாது”” 


என்னும்‌ ௬ற்றின்‌ படி, ஒல்வோரு காலத்திலும்‌ தோன்றும்‌ இலக்கியம்‌, அவ்லக்கால்‌ 


சமுதாயத்தை வெளிப்படுத்தும்‌ சான்றாக அமையக்‌ கூடியது என்பதை அறியமுடிகிறது. 
இதன்‌ அடிப்படையிலேயே இன்றைய ஆய்வாளர்கள்‌, புதினத்தின்‌ சமூகவியல்‌ பண்புகளை 
வகைப்படுத்தியுள்ளா. 


“௮. நாவல்‌ மற்ற இலக்கிய வகைகளைவிடர்‌ சமூக உணர்வ மிக்கதாக விளங்குகிறது. 


143 


ஆ. நாவல்‌ அது தோன்றிய சமூகத்தைக்‌ கலையுணாவோட சித்திரககிறத. 

இ. நாலல்‌ சமுதாயத்தின்‌ அடிப்படை மாற்றங்களை வெளிப்படுத்துகிற. 

இம்மூன்றும்‌, நாவலின்‌ சமூகவியற்‌ பணபு பற்றிய உனமைகணாகக்‌ குறிப்பிட்‌ 

பெறுகின்றன!!! மேலும்‌, 

'தமிழ்நாப்டில்‌ இலக்கிய வகை, அதன்‌ வளர்சிக்‌ கட்டங்களில்‌ சமூக யதார்த்தம்‌ 

மிருந்ததாகல்‌ காணப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறது. சமூகச்‌ சிக்கல்கள்‌, நடைமுறைகள்‌, 

சமுக மாற்றங்கள்‌ முதலியன அவ்வக்‌ காலத்து நாவல்களில்‌ மிகுதியாக இடம்‌ 

பெற்றிருக்கின்றன” என்னும்‌ கருத்தும்‌ இங்குச்‌ சுட்டிக்காட்டத்தக்கதாகிறது. 
“நாவல்‌ சமுதாயத்தின்‌ உயிரத்துழப்பையும்‌ சிந்தனையையும்‌ வளர்ச்சிப்‌ 
போக்கையும்‌ முழுமையாக வெளிப்படுத்தும்‌ இலக்கிய ஊவம்‌ ஆகிறது. 
நாவலாசீரியன்‌ தான்‌ கருக்கொண்ட சமுதாயத்தின்‌ நிலையை ந்பளாகக்‌ 
கண்டறிந்து. கலை அழகுடன்‌ சித்திரிக்கிறான்‌. தமிழில்‌ நாவல்‌ வம்‌. 
மிகப்பற்காலத்தே, ஆங்கிலம்‌ போன்ற பிறமொழிகளால்‌ தோன்றி வளரந்ததே, 
என்றாலும்‌ இன்று தமிழக மண்னில்‌ தமிழப்பயிராய்த்‌ குளித்துத்‌ தனித்து. 
வகுகிறது"? 

என்னும்‌ கருத்துப்‌ புதின இலக்கியத்தின்‌ சமூகத்‌ தன்மையைப்‌ புலப்படுத்துகிறது. 

எனலே, ஏனைய இலக்கியங்களைவிடம்‌ புதின இலக்கியம்‌, தான்‌ தோன்றிய காலத்துச்‌ 

சமுதாயத்தைச்‌ சிறப்பாக வெளிப்புத்துவதோடு அக்காலச்‌ சமுநாயர்‌ சிக்கல்களையும்‌ 

விவக வோம்கிறது என்று ௬ூறமுடகிறது. 

சமுதாயச்‌ சிக்கல்‌ : 


மனிதன்‌ முதலில்‌ கூடும்பமாகவும்‌ பின்ண்‌ சமூகமாகளம்‌ இணைந்து. சாம்ந்தான்‌, 


பல சமூகக்‌ கூழுக்கள்‌ ஒன்று சேந்து சமுதாயம்‌ உருக்கொண்டபோது கூடலே சிக்கலும்‌ 
தோன்றியது. 
“மனதின்‌ கூழவாழத்‌ தொடங்கி, என்று சமுதாயத்தைத்‌ நோற்றுவித்தானோ அன்றே 
சமுதாயம்‌ சிக்கல்களும்‌ தோன்றிவிட்டன எனலாம்‌!" 


14 


மளீத சமுதாயம்‌ தோன்றியது முதல்‌ ஒவ்வோரு காலக்கட்டத்திலும்‌ பல்வேறு சிக்கல்கள்‌ 
தோன்றிய வண்ணமே உள்ளன. இவற்றிற்குத்‌ தீவுகாண அவ்லக்காலந்தைச்‌ சார்ந்த 
படைப்பாளிகள்‌  முயற்சித்திருப்பதையும்‌ இலக்கிய வரலாற்றில்‌ காணமுடிகிறது. 


படைப்பாளர்களின்‌ இப்போக்கினை, 


“மனித சமுதாயத்தின்‌ நாகரிக கூறுகள்‌ தோன்றிய காலத்திலிருந்து சிக்கல்களும்‌ இருந்து 
கொண்டே வருகின்றன. மனித சமுதாயம்‌ வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்ற பல்வேறு 
கால கட்டங்களில்‌ சில சிக்கல்களுக்குத்‌ திவு காண்கிற அதே வேளையில்‌ புதிய 
சிக்கல்களும்‌ தோன்றிக்‌ கொண்டு வுகின்றன... ஒவ்வோரு கால கட்டத்திலும்‌ நீல 
சமுதாய சிக்கல்களுக்குத்‌ திவகாண முற்போக்காளர்கள்‌ முயன்று வந்திரத்தல்‌ 
வோலவே இருபதாம்‌ நூற்றாண்டிலும்‌ முயன்றுளளன!* 
என்னும்‌ ௬ற்று உறுதிப்படுத்துகிறது. 
சமுகச்சிக்கல்‌ என்பதற்குச்‌ சமூவியல்‌ அறிஞர்கள்‌ நரம்‌ விளக்கம்‌ இங்குக்‌ 
குறிக்கத்தக்கது. 
“சமுகத்தின்‌ சக்திகள்‌ அனைத்தையும்‌ ஒன்று திரட்டிப்‌ போராடினால்‌ ஒழிய வேறு 
வழியில்லை என்று குறிப்பிட்டளவு என்னிக்கையிலான மக்களைச்‌ சிந்திக்கத்‌ 
தூஷைகிற விரும்பத்தகாத சமூக நிலைமையும்‌ ஒரு சமூகச்‌ சிக்கல்‌ தான்‌” 


என விளக்குவ்‌ சமூகவியல்‌ அறிஞர்கள்‌. இத்தகைய சிக்கல்கள்‌ 


றைய 

சமுதாயத்தில்‌ மிததியாகக்‌ காணப்படுகின்றன. அவற்றுள்‌ குறிப்பாகச்‌ சிலவற்றை, 
“இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ இந்தச்‌ சமுதாயத்தில்‌ இருந்த இழிவுகள்‌ 
ஒன்றா இரண்டா? சாதிக்கொடுமை; சமய மடமை; தீணடாமை பேய்‌; கடவுள்‌ 
பேரால்‌ கயமை; கண்மடத்தனம்‌; பெண்ணடிமை, மூடநம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு. 
எனப்‌ பெருகிக்கிடந்தன"? 

என்னும்‌ கருத்தும்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டுகிறது. 


புதின 


லக்கியங்களில்‌ சமுதாயச்‌ சக்கல்களே பெரும்பாலும்‌ 


கருப்பொருள்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளன. “சமூக எண்ணத்துடன்‌ படைப்பீனைப்‌ 


145 


படைத்து, அதன்மூலம்‌ படிப்பவரை அறிவுறுத்தவோ, மகிழவுறுத்தவோ விழையும்‌ 
பூதினப்படைப்பாளன்‌ உடன்காலச்‌ சமூகச்‌ சிக்கல்களையே தன்‌ படைப்புக்கக்‌ கருத்தாகக்‌ 
கொள்கிறாள்‌” இக்கருத்தின்படி சமுதாயச்‌ சிக்கல்களையே, பதின ஆசிரியிகள்‌ தம்‌ 
கநப்போருள்களாகப்‌ படைத்தனர்‌. இதனை மேலும்‌ உறுதி செய்யும்‌ வகையில்‌, 
“தமிழகத்தில்‌ பல்வேறு வட்டாரங்கள்‌, வாழ்க்கை முறைகள்‌, தொழில்கள்‌, சமூக 
உறவுகளில்‌ ஏற்படும்‌ சிக்கல்கள்‌ ஆகியவை தமிழ்‌ நாவல்களில்‌ 
இடம்பெற்றுள்ளன'"" 
என்னும்‌ கூற்று அமைகிறது. தனிமனிதச்‌ சிக்கல்களையும்‌, குடும்பம்‌, பொருளாதாரம்‌. 
மற்றம்‌ சமுதாயம்‌ ஆகியவற்றில்‌ காணப்படும்‌ சிக்கல்களையும்‌, சித்திித்துக்காட்டுவதில்‌ 
இன்றைய படைப்பாளிகள்‌ பெரிதும்‌ கவனம்‌ செலுத்திலரகின்றன்‌. 
“தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ விடுதலைக்குப்‌ பிற்பட்ட வரலாற்றை இன்னும்‌ சில ஆண்டுகள்‌. 
கழித்து அறிந்து கொள்ளத்‌ துணை நிற்கும்‌ இலக்கிய வகைகளுள்‌ நாவலே முன்னிற்கும்‌ 
என்ற கரந்தை மனதில்‌ கொண்டும்‌ சமூதாய மாழயாடுகள்‌, வாழ்வியல்‌ மாறபாடகள்‌, 


விக்க மூரஸபைநகள்‌ - பாலியல்‌ உணவுகள்‌ - 


னம்‌ - வர்க்கம்‌ - வட்டாரம்‌ இவற்றை 
நாவலில்‌ புதுத்தல்‌ வேணடும்‌ என்ற எணணத்தாலும்‌ சமகால வாழ்வியலைப்‌ 
பின்னணியாகக்‌ கொண்டு நாவலாசிரியர்கள்‌ நாவல்‌ படைக்கத்‌ தொடங்கிலிட்டனரூ என்ற 
கரத்தின்‌ மூலம்‌, சமகால வாழ்வியலையும்‌ அதில்‌ தோன்றும்‌ சிக்கல்களையும்‌ புதின 
இலக்கியம்‌ தெளிவாகப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவதை அறியமுடிகிறது. 

புதினத்தில்‌ அமையும்‌ சிக்கல்கள்‌ காலந்தோறும்‌ மாறிக்கொண்டே வருகின்றன 
“தொடக்க காலத்துத்‌ தமிழ்ப்‌ புனைகதைகளில்‌ நிலவுடைமை அமைப்பின்‌ சிக்கலான. 
பால்ய விவாகம்‌, விதலையர்‌ நிலையும்‌ பிரதான சிக்கல்களாகச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளன. 
இன்றைய புனைகதைகளில்‌. முதலாளித்துவப்‌ பொருளாதாரம்‌ தந்த நெருக்கடிகளின்‌ 
காரணமாகத்‌ தோன்றிய மனமாகாத முதிபெண்ஜ்‌ நிலைகளும்‌, மண முறிவுகளும்‌ 
சித்தரிமாகியுள்ளதைக்‌ காணமுடிகிறது. இதுபோல்‌ வரதட்சணைச்‌ சிக்கலும்‌ மிகச்‌ 


சம்பகாலமாகப்‌ புனைகதையுலகில்‌ பெரும்‌ 


ததைப்‌ பெற்றுள்ளது. ஆனால்‌ 


வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌ இன்றைய சமுநாயத்தில்‌ பெரிதாக வளர்ந்து 
விட்டிநந்தாலும்‌ அது ஒரு சில புனைகதைக்காராகளையே கவந்துள்ளது?! என்னும்‌ 


கரத்து இங்குக்‌ ௧ 


தக்கது. 
“சமுதாய நெறிமுறைகளிலிருந்து பழக்க வழக்கங்களிலிருத்து தனிமனிதன்‌ 
ிறம்கின்ற பொழுது புதினம்‌ பிறக்கிறது. மனித உறவுகளில்‌ ஏற்படும்‌ சிக்கல்கள்‌ 
யாவற்றையும்‌ சித்திரிக்கும்‌ ஆற்றல்‌ ஊம்ந்த கலை வடிமாக அது 
அமைகின்றது. அது பற்றியே தொழில்‌ பட்சி என்னும்‌ இயந்திர புரட்சி தோன்றிய 
பின்‌ ஏற்பட்ட சமுதாய மாற்றங்களை அறிவதற்கும்‌, மாற்றமடைந்த சமுதாயத்தின்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றிய மக்களின்‌ பார்வை, சிந்தனை போன்றவற்றை அறிவதற்கும்‌ 
புனைகதைகள்‌, சிறப்பாக புதினங்கள்‌ சமகாலச்‌ சான்றாகக்‌ கருதப்படுகின்றன" 2 
என்கிறது சமூக அறிவியற்‌ களஞ்சியம்‌. இக்கருத்து, சிக்கலை அடிப்படையாகக்‌ கொண்டு 
தோன்றும்‌ புதின இலக்கியம்‌, அதனை வீரிவாகப்‌ படைத்துக்‌ காட்டும்‌ கலை 
விவமாகவும்‌ அமைவதைத்‌ தெளிுபுந்துகிறது. இவ்வாறு. சமுதாயச்‌ சிக்கல்களைச்‌ 
கருப்பொருள்களாகக்‌ கொண்டு அமையும்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பாலை மேலோங்கி 
இருந்தது. 
சமுதாயப்பார்வை 
சமுதாயத்தைக்‌ குறித்து சிந்தித்து. அதன்‌ சிகேடுகளைர்‌ கட்டிக்க 
திருத்தும்‌ எண்ணத்தோடு படைப்புகளைப்‌ படைப்பதையே சமுதாயப்‌ பாலை எனக்‌ 
கறிக்கினறன்‌ 
படைப்புகளில்‌ காணப்படும்‌ சமூகம்‌ றிந்த சிந்தனைகளை வெளிக்காப்நுவதே 
சமுதாயப்‌ பார்வையாகும்‌"?! என்னும்‌ கருத்து, சமுதாயப்‌ பார்வையின்‌ விளக்கமாக. 
அமைகிறது. 
“சமுதாயப்பார்வை என்பது உண்மையை ஒதுக்குவதோ மறைப்பதோ அல்ல, 
உன்மையை ஆராய்வது - ஆத்மாவால்‌ அனுபவிப்பது”? 


147 


என்று ஜெயகாந்தன்‌ 'ஆளந்தவிகடல! இதழில்‌ ௭ கருத்தும்‌ இங்கச்‌ 


சிந்திக்கத்தக்கது. இக்கருத்தின்‌ மூலம்‌ சமுதாயச்‌ சிகேடுகளை மறைக்காமல்‌ 
உண்மையை வெளிப்படுத்துவதே சமுதாயப்பர்வை என்பதை அறியமுடிகிறது. புதின 


வரிரியரக்க 


நகைய பார்வை இன்றியமையாத ஒன்றாகக்‌ கருதப்படுகிறது. 

எழநத சமூகப்‌ பார்வையும்‌, வரலாற்றுரவும்‌, பொருளாதர, அரசியல்‌ 
அமைப்புகள்‌ பற்றிய உணவு நிலையும்‌ (விவா) ஒரு நாவலாசிரியருககு 
அவசியமானவை. அப்போதுதான்‌ பிரச்சினைகளை அது. பெண்ணின்‌. 
பிரச்சினையாகட்டும்‌ அல்லது மனிதத்தின்‌ பொதுப்‌ பிரச்சினையாகட்டும்‌ - அதை. 
காரண - காரிய அணுகுமுறையில்‌ முழுமையாகப்‌ படைத்துக்‌ காட்முடயம்‌. 
அப்படியில்லாமல்‌ பார்வையை ஒரு சிறுவட்டத்திற்தள்ளேயே செலுத்தும்போது. 
எந்தனை தான்‌ கற்பனையாற்றலும்‌, கதை புனையும்‌ திறனும்‌, மொழிவன்மையும்‌ 
இருந்தாலும்‌ படைப்புகள்‌ கூறைப்பிர சவங்காளாகத்தான்‌ முடியம்‌. அவற்றால்‌ 
தலையான மாற்றத்தற்குரிய தீவிரமான சமுக விலைகளை ஏற்படத்த 
முடியாது" 

இக்கூற்று ஒரு படைப்பின்‌ வெற்றிக்குச்‌ சமுதாயப்பார்வை எத்துணை இன்றியமையாதது. 
என்பதையும்‌ புலப்படுத்தகிறது. 


தமிழில்‌ புதினம்‌ தோன்றிய தொடக்க நிலையிலும்‌ புதின ஆசிரியர்களிடம்‌ 


சமுதாயப்பார்லை இருந்தது. பெண்களுக்குக்‌ கஸ்லி மறுக்கப்பட்ட நிலை, பெண்ணடிமை, 
நீதிமன்றங்களில்‌ நிலவிய கையூட்டு எனப்‌ பல சிக்கல்களைச்‌ சமுதாயப்‌ பார்வையோடு 
சுட்டிக்காட்டனர்‌. இந்த அடித்தளம்‌ தான்‌ பீன்ன்‌ லந்த புதின ஆசிரியர்களின்‌ பார்வை 


ண்சிற்குப்‌ பெரிதும்‌ துணைபுரிந்தது. இதனை அரண்‌ செய்வதாக "முதன்முதல்‌ தமிழில்‌ 
நாவல்களை எழுதியவர்கள்‌ ஒரு சமுதாயப்பார்வையுடன்‌ கூட ஒரு இலக்கிய நோக்கமும்‌ 


படைத்திரந்தார்கள்‌ என்று சொ 


வேண்டும்‌. அதனால்‌ தான்‌ அவர்களால்‌ 
நாவல்கலைக்குப்‌ பலமான அஸ்திவாரம்‌ போட்டுத்தர முடிந்தது என்பது. தெரிகிறது 


என்னும்‌ கரத்து அமைகிறது. "தான்‌ வாழ்த்த சமுதாயத்தின்‌ இழிவைப்‌ போக்க 


145 


எப்பாடுபட்டாவது முன்னேற்றம்‌ காணமுயன்றனர்‌. இத்தகைய முயற்சியில்‌ தானும்‌ தான்‌ 
வாம்ந்த சமுதாயமும்‌ விடிவகாண ஏங்கிய ஏக்கத்தின்‌ நிழலைத்‌ தொடக்ககாலத்‌ தமிழ்‌ 


நாவலில்‌ காண்கிறோம்‌” எனலும்‌ கூற்றும்‌ இங்கு இணைத்து நோக்கத்தக்கது. 


சமூகம்‌ பற்றிய பார்வையோடு எழுதும்போது தனிமனிதன்‌, அவனது அகச்‌ 
சிக்கல்கள்‌ முதலியவை புறக்கணிக்கப்பட வேண்டியதில்லை. காரனம்‌ சமூகத்தின்‌ 
பரச்சனைகள்‌ என்லை தனிமனிதனின்‌ பீரச்சினையிலிருந்து முற்றாக 


கவேறுபநுவதில்லை. இக்கறறின்படி ஒரு படைப்பாளி, சமுதாயம்‌ பார்வையோடு, 
தனிமனிதனின்‌ சிக்கல்களையும்‌ உள்வாங்கிக்‌ கொண்டே படைப்புகள்‌ உருவாக்க 


வேணடும்‌. தமீழ்ப்புதினங்களின்‌ நூறாண்டு வரலாற்றை காய்ந்த இரட்டையர்‌ சிவபாத 


சுந்தரம்‌, சுந்தரராஜன்‌ ஆகியோர்‌, “இந்திய விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ நாலலாசிரியரகளின்‌ 


பர்லை சமூகத்தின்‌ பக்கம்‌ திரும்பியது. சமூகத்தில்‌ மண்டிக்கிடந்த சாதி 


வேற்றுமைகளும்‌, அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாகத்‌ தெரிந்த ஊழல்களும்‌, வேறுபல 


பிரச்சனைகளும்‌ நாவல்களின்‌ கருப்பொருள்‌ ஆயின என்று கூறியிருப்பது. தொடக்க 
காலத்தில்‌ தென்பட்ட சமுதாயப்பா்வை, இந்திய விடுதலைக்குப்‌ பின்‌ பலமாகக்‌. 
காலூன்றியிரப்பதையே காட்டுகிறது. 
நாவல்‌, சிறுகதை இவற்றில்‌ அடிப்படை உள்ளடக்கமாகச்‌ சமுகப்பிரர்சனை 
(குடும்பச்‌ சிக்கல்‌ அல்லது தனிமனிதச்‌ சிக்கல்‌) ஒன்று சித்திரிக்கப்பட்டு இருக்கும்‌. 
தான்‌ வாழும்‌ சமகால வாழ்வியலை வெளிப்படுத்துவதாகப்‌ புனைகதை அமையும்‌. 
பிரச்சனையை வெளிப்பறுத்தும்‌ முறை, அதற்குத்‌ திவு சட்டுமமுறை ஆகியலற்றில்‌ 
படைப்பாளரின்‌ சார்பு, கருத்தியல்‌ நிலை, வாழ்க்கை நோக்கு வெளிப்படும்‌” 


என்னும்‌ கருத்து, இன்றைய புனைகதை இலக்கியங்களின்‌ சமுதாயப்பார்வையைக்‌ 
கோடிட்டுக்‌ காட்டுகிறது. மேலும்‌ மூ.வவிள்‌ புதினங்களை ஆய்ந்த ந. பிச்சமூத்து கூறும்‌, 


“இலக்கியம்‌, படைப்பாளரின்‌ ஆளுமையைப்‌ பீரதிபலிக்கிறது. என்னும்‌ பொதுவிதிக்கேற்ப. 


இவற்றைப்‌ படைத்த ஆசிரியர்களின்‌ சமுதாயப்‌ பர்லையை  இப்புதினங்கள்‌ 


19 


காட்டுவதாகவே கொள்ள முடியும்‌?! எனலும்‌ கருத்து இங்கு ஒப்புறோக்கத்தக்கதாக. 
அமைகிறது. 


தொடக்ககாலப்‌ புதினங்கள்‌ முதல்‌ இன்றைய புதினங்கள்‌ வரை பெரும்பாலும்‌ 


சமுதாயச்‌ சிந்தனைகளை வெளிப்படத்தும்‌ வகையிலேயே அமைந்துள்ளன என்பது. 
தெளிவு. பிரஞ்சனின்‌ புதினங்களில்‌ அமையும்‌ சமுதாயம்‌ சிந்திப்பு இங்குக்‌ 
குறிக்கத்தக்கது. 
சாதிப்பாகுபாடு : 
இந்திர சமுதாயத்தில்‌ பெரிதும்‌ தாக்குதலுக்கு உள்ளாகியிரக்கும்‌ கொடிய 
ோய்களுள்‌ சாதிப்பாதபாடும்‌ ஒன்றாகும்‌ 
“இந்தியாவில்‌ மூணயிரத்துக்கும்‌ மெற்பட்ட சாஜிகள்‌ காணப்படுகின்றன. 
இச்சாதிகள்‌ ஒவ்வொன்றும்‌ மற்ற சாதிகளில்‌ இருந்து தாங்கள்‌ மேம்பாடுடைய 
வையென நிலைநாட்ட விலைகின்றள 
இககூற்றின்‌ மூலம்‌ இந்தியாவிலுள்ள சாதிபபரிவுகளையும்‌, சாதியின்‌ இயல்புகளையும்‌ 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
“இந்திய சமூகக்‌ கட்டமைப்பில்‌ சாதி அடிப்படை மேலாதிக்கம்‌ செலுத்துகிறது. 
ஏறுமுக விசையில்‌ உள்ள மேற்சாதியினர்‌, கீழுள்ள சாதியினரை ஒடுக்கி 
ஆறிக்கம்‌ செலுத்துவது காலங்காலமாக உள்ளது” 
என்னும்‌ சன்று, ஒரு சாதியின பீர்தொடு சாதியினர்‌ மது ஆிக்கம்‌ செலுத்தி லநவதைப்‌ 
படம்பிழத்துக்காட்டுகிறது. நம்‌ நாட்டில்‌ ஜீண்டாமையை அறவே நீக்க, சட்டம்‌ 
இயற்றப்பட்டூன்னது. தற்போது. இலக்கியங்களில்‌ பலநம்‌ சாதிப்பாகபாட்டற்கத்‌ தங்கள்‌ 
எதிங்பைய்‌ பதிவு செய்துள்ளன. இக்கருத்தினை அரண்‌ செய்யும்‌ வகையில்‌, 
“சமுதாயத்தில்‌ சாஜிகள்‌ தோன்றி மனிதர்களிடையே பிரிவினைகளை வளர்த்த. 
சமுதாய முன்னேற்றத்தற்கு அச்சாதிபபரிவுகளே தடையாக இருத்தலைக்‌ 
கண்ணுற்ற சான்றோர்‌ பலர்‌ அதற்கு எதிய்பினைத்‌ தங்கள்‌ இலக்கியங்களில்‌ 
வெளிப்படுத்தி வத்துள்ளனர்‌””" 


150 


என்னும்‌ கூற்று அமைகிறது. இதற்கு சான்றாக, மறைமலையடிகள்‌, கோகிலாம்பாள்‌ 


கடிதங்கள்‌, என்னும்‌ பதினத்தில்‌ வரும்‌ கோகிலாம்பாள்‌ கடிதம்‌ வாயிலாகக்‌ காட்டும்‌ 


எதிய்புணரவைக்‌ குறிப்பிட முடிகிறது. "மற்றச்‌ சாதியார்‌ வெயிலிற்‌ களைத்துச்‌ 
சிறிதுநேரம்‌ ஒதுங்கவதற்குத்‌ தம்‌ வீட்டு ஓூடுத்திவிணையவிடை வந்தால்‌ நம்மவிகள்‌ 


தமது வீடு தீட்டுப்‌ பட்டுப்போம்‌ என்று அவர்களைத்‌ கூரத்துகிறார்கா 


அல்லது 
தெரியாமல்‌ உட்கார்ந்திருந்து எழுந்து போனார்களானால்‌, அவர்களிருந்தவிடத்திற்‌. 
சாணிகரைத்துத்‌ தெளிக்கின்றார்கள்‌. மாட்டுச்‌ சாணியிலும்‌ ஆறறிவடைய மனிதன்‌ தாழ்ந்தா 
போயினான்‌!” இத்தகைய சாதிய எதிர்ப்புணர்வு ஆய்விற்கு எடுத்துக்‌ கொண்டுள்ள 
புதினங்களிலும்‌ காணப்படுகிறது. 

“மானுடம்‌ வெல்லும்‌! புதினத்தில்‌ கோகீலாம்பாளிடம்‌ குருசு சாதி பற்றிக்‌ 
கேட்கிறான்‌. எல்லோரும்‌ சொல்லும்‌ உயர்சாதி, நாழ்ந்த சாஜி என்பதற்குக்‌ கோகிலாம்பாள்‌ 
இரும்‌ பதில்‌ ஜிஸகவும்‌ அமைகிறது. 

எனக்கா, நான்‌ என்ன சாதி! என்றான்‌ குச, கொகிலாலக்கு அக்கேள்வி 

திகைப்பைத்‌ தந்தது. என்ன சாதி என்று அவனுக்குச்‌ சொல்வது! ஏலத்தில்‌ 

எடுத்த பிள்ளைக்கு என்ன சாதி இருக்க முடியும்‌? என்னத்துக்கு உனக்கு இப்போ 
அந்தக்‌ கவலை? ' இல்லக்கா... எல்லோரும்‌ உசந்த சாதி, தாழ்ந்த சாதின்னு. 
எல்னம்‌ சொல்லிக்கிறாங்களே, நான்‌ என்ன சாதின்னு சொல்லிக்கிறது? நீ மனுஷ 
தாதி அப்பன்று சொல்லு, அதுதான்‌ உசந்த ஜாதி. மத்த சாதியெல்லாம்‌ 
நம்மோட வந்து சேர்நத பட்டம்‌ தூன்‌, பிராமணன்‌ பிள்ளை, பிராமணன்‌, செட்டி 
பிள்ளை செட்டி முதலி பிள்ளை முதலி, ஆன மனுஷ சாதிதான்‌ நம்ம 
தகுதியின்‌ அடிப்படையில்‌ அமையற சாதி... அதுதான்‌ பெரிசு! 'அக்கா நீ என்‌: 
சாதி? நானும்‌ உன்‌ சாதி தான்‌ அம்மாவோட, குரூக்கள்ளேந்து, பிராமணர்லேந்து. 
பறங்கி அதிகாரி வரைக்கும்‌ எல்லோரும்‌ தொடர்பு கொண்்ருந்த நேரத்தில நாள்‌ 
பொறந்தேன்‌. அம்மா என்னை மாஜிரி ஒரு தாசிதானே அதனால எனக்கும்‌ சாதி 


தெரியாது. அதனால மனுஷ சாத 


151 


என்றும்‌ உரையாடல்‌ வாயிலாகக்‌ கோகிலாம்பாள்‌ சாஜியுணாசரிக்கெதீராகப்‌. பேசம்‌ 
வகையில்‌ படைக்கப்பட்டிரப்பதை அறியவியலுகிறது. 

னம்‌ வரப்பும்‌ என்னும்‌ புதினத்தில்‌, சாதியபிமானமில்லாத மனிதா. இருக்க 
முரயாது. என்று ௬ூறுணோரம்‌, அந்தந்தச்‌ சாதிக்கு விதிக்கப்பட்ட பணிகளைத்‌ நான்‌ 
செய்யவேண்டும்‌ என்று கூறுவோரும்‌ பாத்தீரங்களாக இடம்பெற்றுள்ளனர்‌. இதன்மூலம்‌. 
அன்றைய சமுதாயத்தில்‌ நிலவிய சாதியம்‌ படம்பித்துக்காடபபட்டுகிறது. சாதிக்‌ 
கிறிந்தவ்களும்‌ பறைக்கிறிந்துன்களும்‌ கோயிலில்‌ ஒன்றாக உட்கார்ந்து பூசை 
கேட்பதில்லை. இடையே தடுப்புச்‌ சண்‌ கட்டப்பட்ருந்தது. இந்நிலையில்‌ கோயிலுக்கும்‌ 
புதிதாக வந்த பாதிரியார்‌ லனித்துத்‌ தன்‌ கவலையை வெளியிற்‌. 

மாதிக்‌ மிறித்தவிகளும்‌ பறைக்கிறித்தவரிமளும்‌ ஏன்‌ ஒன்றாய்‌ இருந்து கொண்டு 
பூஜை கேழ்க்கக்‌ கூடாது? பீரசங்கம்‌ கேழ்க்கக்‌ கூடாது”? என்று புதுச்சாமியார்‌ கூறுவதன்‌. 
வாயிலாக, மனிதர்களில்‌ உயர்வு தாழ்வு இல்லை என்பதையும்‌ எல்லோரும்‌ சமம்‌ என்ற. 
சமத்துவ உணர்லையும்‌ வலியறுத்திகிறார்‌ ஆசிரியர்‌ பிரபஞ்சன்‌. மேலும்‌, 

“உங்களது. அலாங்கையும்‌, கடப்பாரையையும்‌ எடுத்துக்கொண்டு வந்து. அந்தச்‌ 


சுவரை உடனடியாக இடித்துப்போடுங்கள்‌, எல்லோரும்‌ எமக்குப்‌ பிள்ளைகள்‌ நாம்‌, நீங்கள்‌ 


உங்களுக்குச்‌ சம்மதியான படிக்கு வந்து பூஜை கேளுங்கள்‌'* என்று சாமியார்‌ கூறியதும்‌ 


அனைவரும்‌ சேர்ந்து சுவரை இடிக்கின்றனர்‌. சாதிப்பாகபாட்டிற்குத்‌ தரவ காணும்‌ லூர்து 


சாமியா 


“பறைச்‌ சுவரை இடிந்தோம்‌ என்று முதலியாருக்கு மனக்கோணல்‌ இல்லையே. 


கர்த்தருக்கு முன்னால்‌ இந்த பேதமெல்லாம்‌ காண்பிக்கிறது தகாதுதான்‌”” 
என்று கூறியதன்‌ மூலம்‌, அவர்‌ சாதியுணரச்சிக்கெதிராவை்‌ ஸ்பதையம்‌, சாதி பேதமற்ற 
சமுதாயம்‌ அமைய விரும்புபவர்‌ என்பதையும்‌ அறியமுடிகிறது. 

"சுகபோகத்நீவுகள்‌' என்ற பதினத்தில்‌ கிருஷனமூர்்தியிடம்‌ நிலம்‌ வீற்க வந்த 
மாரிச்சாமி நம்ம பிள்ளைகள்‌ என்று கூறுவது பற்றிச்‌ சந்திப்பதாக வரம்‌ இடம்‌ 


சாதீப்பாகுபாட்டினை வெளிப்படுத்துகிறது. 


12 


“நமம என்று அவர்‌ சொன்னதன்‌ அர்த்தம்‌ அவனுக்கு விளங்கிற்று. நாம்‌ 
தனிச்சாதி, ஒரு சாதி என்பதே அதன்‌ பொருள்‌, தமிழர்கள்‌ ஏன்‌ இப்படி குழுக்‌ 
குழுவாக தங்களைப்‌ பிரித்துக்‌ கொள்டிருக்கிறா்கள்‌ என்று தோன்றியது. 
அவனுக்கு, நினைக்க மிகுந்த சங்கடமாக இருந்தது" 

என்னும்‌ பகதி சாதியுணர்ியின்‌ கோரமுகத்தைல்‌ காட்டுவதாக அமைகிறது. 
நேசம்‌ மறப்பதில்லையில்‌ பேராசிரியர்‌ அறிவரசரனைம்‌ சந்திக்கம்‌ சென்ற தாவீது 

குறித்து அறிவரசனின்‌ தந்தை கிறித்தவப்‌ பையன்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ அது குறித்து 

இருவரும்‌ உரையாவது சாதிபபாகுபாட்டை எடுத்துக்காட்டுதாக அமைகிறது 
“நான்‌ இந்துவாக இருந்தால்‌?, 
அப்போ உங்க சாதியால்‌ அடையாளம்‌.. 
'காணப்படுண்கள்‌'"' 

எனற பகுதி மனிதன்‌ சாதியால்‌ அடையாளம்‌ காணப்படும்‌ அவலநிலையைக்‌ கோடிட்டும்‌ 

காட்டுகிறது. 
பறந்த இடம்நோக்கி! என்ற புறினத்தில்‌ வரும்‌ டேவிட்‌ முத்தையா 

வைத்தியநாதனிடம்‌, 
“நான்‌ இன்னைக்கும்‌ என்‌ ஊருக்குப்‌ போகும்‌ போது சில தெருக்கள்ள செருப்பை 
கையில தூக்கிட்டுதான்‌ நடக்க வேண்டியிருக்க. இல்லேன்னா திமிராடா கீழ்‌. 
சாதிப்‌ பயலேன்னு மரத்தில கட்டிப்போட்டு அடிப்பாங்க" 

என்று ௯றுவதீல்‌ சாதியுணாச்சியின்‌ தீவிரத்தன்மை பளிச்சிடுவதைக்‌ காணமுடிகிறது. 

“காதலெனும்‌ ஏணியிலை' என்ற புதினத்தில்‌ வரும்‌, 

“சாதி கலக்குதுன்னா, சாதி இல்லாமயே போகும்‌ அது நல்லது தானே... 
அதுவுமில்லாம, நாம்‌ எல்லாம்‌ பிறக்கும்‌ போதே இன்ன சாதியில்‌ பிறக்கணும்னு. 
வேண்டிக்கிட்டு விரும்பியா பிறந்தோம்‌?" 

என்னும்‌ கருத்து, சாதி ஒன்றோடொன்று கலப்பதால்‌, சாதி இல்லாமல்‌ போகும்‌ என்று 


சாதிப்பாதபாட்டிற்தரிய ஜிவினை முன்வைப்பதாக அமைீறறு. 


153 


கண்ணில்‌ காப்போம்‌! பதினத்தில்‌, சின்னக்‌ கருசுவிடம்‌ நீ பறை சாதி 

மலஷண? என்று இந்தியப்‌ பாதிரியார்‌ ிளவுதீறார்‌. பர்சப்‌ பாதிரியார்‌ சீன்னக்கசேவின்‌ 

குழந்தைக்குப்‌ பூசைபோடலும்‌, மணி அடிக்கவும்‌ சம்மதம்‌ தெரிவிக்கிறார்‌. இதனைக்‌ 

சகள்வியற்ற வேதமாணக்க முதலியார்‌ சாமியாரிடம்‌, 
“கறிஸ்துவர்களில்‌ எல்லாரும்‌ சமதையா? எங்களுக்குச்‌ சமமாக அந்த ஜனங்கள்‌ 
த்து புசையில்‌ கேட்கிறதம்‌, வருகிறதும்‌, போகிறதுமாக இருக்கிறதே, அது. 
எங்களைப்‌ போல உயர சாஜியர்க்கு ஐயோ தலை குவவு. அதுவும்‌ இருக்க 
மணி முழக்கம்‌ வேற என்றால்‌, அது எங்களுக்கு அவமரியாதை” 

என்று கூறுவது அக்காலத்திய சாதியப்பற்றை்‌ பறைசாற்றுகிறது 
“ஆணால்‌ இந்தியர்களுக்கள்‌ இத்தகு சாதி வெறி நிலைபேறடைய என்ன 
காரணம்‌? இந்தியராகிய உமக்குத்‌ தெரிந்திகுக்குமே. பல்லக்கில்‌ போகும்‌ 
ஆசைதான்‌. அங்கனம்‌ ஆசைப்படுகிறவனுக்கு சுமப்பவர்‌ லேணுமார்சே. 
பிராமணர்களுக்கு ஷத்திரியர்‌, சூத்ரா, சண்டாளர்‌ தேவை. அவரவரக்கும்‌. 
கழ்ப்ெகும்கள்‌ இருக்கிறதாலன்றோ பல்லக்கும்‌ பயணம்‌ முடிகிறது”* 

என்னும்‌ உரையாடல்‌, சாதி புரையோடிப்‌ போனதற்கான காரணத்தை அலைவதாக 

அமைகிறது. 
“இழிவுகளிலே பெரிய இழிவு இதுதான்‌. நம்‌ ஜனங்கள்‌, தூய்மையான மழையைக்‌ 
கூட கெடுக்க முடிந்தவர்கள்‌ செத்த எலிகளைத்‌ தாம்போகும்‌ இடத்துக்கெல்லாம்‌. 
கொண்டு போகிறவர்கள்‌. ஆகவே தான்‌, இந்த மேல்சாதி ஜனங்களிடம்‌ இருந்து, 
பெருவாரியான கீழ்சாதி ஜனங்களைக்‌ காப்பாற்று வேண்டும்‌ எனில்‌, இந்த. 
ஜனங்களை, வென்ளைக்கார்களுக்கு நிகராக நாம்‌ ஆக்கிவைக்க வேண்‌. 
அதாவது, பிரஞ்சுக்கார, சட்டைக்காரர்களின்‌ சட்டப்படக்கும்‌, மரியாதைப்‌ படிக்கும்‌ 
இந்திய ஜனங்கள்‌ நடத்தப்பட வேண்டும்‌ என்று வகை செய்ய வேணடும்‌" 


என்னும்‌ ௬ற்று சாதிய இழிவுக்கு உரிய தீவக முன்லைக்கப்படுகிறது. 


154 


ஆரியர்‌ பிரபஞ்சன்‌ சாதிர்‌ சிக்கல்‌ வேருள்றியதற்கான காரணத்தை அலி 
அதற்கான திலினையும்‌ படைத்துக்காட்டியுள்ளர்‌. ஆம்வககு எடுத்துககொண்டூள்ள 
புதினங்களில்‌ இத்தகைய சிந்தனைகளை இழையோடவிடரப்பதன்‌ மூலம்‌ அவருடைய 
பார்வை தொலைநோக்குடையது. என்றே ௬ூறலாம்‌, 
சமுதாய முன்னேற்றத்திற்குத்‌ தடையாக விளங்கும்‌ சக்கல்களுள்‌ பிறமத 
நிந்தனையும்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுகிறது. 
பிறமத நிந்தனை : 
சமுதாய அமைப்பில்‌ சாதியந்தைப்‌ போன்றே மதமும்‌ ஒரு முக்கிய கூறாக 
செயல்பட்டு வருகிறது. 
“இறைவன்‌ என்ற நம்பிக்கையை மையமாகக்‌ கொண்டு இறைலுக்கும்‌ 
மனிதலுக்குமுள்ள உறவு தொடர்பான கருத்துகள்‌, நம்பிக்கைகள்‌, உணர்வுகள்‌, 
வழிபாட்டு முறைகள்‌, சடங்குகள்‌, சம்பிரதாயங்கள்‌ ஆகியலற்றுடன்‌ இயங்குவதே 
சமயம்‌ என்னும்‌ அமைப்பு என்பர்‌ எஸ்‌.ஜே பாஸ்கல்‌ கிஸ்பாட்‌ என்னும்‌ 
சமுகவியல்‌” 
இக்கூற்று மத அமைப்பின்‌ இயல்பினைச்‌ கட்டதாக அமைகிறது. மதம்‌ மக்களுக்க 
அபின்‌ என்று ௬றிய காரல்மார்க்ஸ்‌, மதத்தை ஒரக்கப்பட்டண்களின்‌ ஏ்கப்‌ பெருமூச்சு 
என்றும்‌ குறிப்பிட்டனர்‌. தெனையொட்டியே ஈவெரா, பெரியர்‌, 
“மதமும்‌ சாத்திரங்களும்‌ மனிதனின்‌ அறிவையும்‌ சுதந்திரத்தையும்‌ 
மிப்பதற்கெல்றே மக்களை மடையர்களகளும்‌ அடிமைகளாகவும்‌ ஆக்குவதற்‌ 
செல்றே ஏற்படுத்தப்பட்ட சாதனங்கணகும்‌ ஸ்‌ 
என்றார்‌. இதன்மூலம்‌ மதம்‌ மக்களுக்கும்‌ நாட்டு நலனுக்கும்‌ எத்தகைய பயன்பாட்டையும்‌ 


தரவில்லை என்பதை அறியமுடிகிறது. 


“இந்துக்களால்‌ கடைபிடக்கப்பெறும்‌ இன்றைய இந்து சமயம்‌, அரசியல்‌ 
நலன்களைப்‌ போற்றி வளர்க்கத்தக்க வகையில்‌ அமைக்கப்பெறவில்லை. சாதி 
வேறுபாடுகளும்‌, அர்சாதி வேறுபாட்டூள்‌ எண்ணற்ற பிரிவுகளைப்‌ புதத்தியுள்ளமையும்‌ 


155 


இந மக்களை அடியோடு அரசியலனவு அற்றவகளகர்‌ செய்துவிட, என்னத்த 
சமயச்‌ சடங்குகளும்‌, விழாக்களும்‌, பனீதப்படுத்தும்‌ கழுவாய்க்குரிய விதிமுறைகளும்‌. 
இந்தியணக்‌ கஷனனன. எந்தத்‌ துவிர்சவரீக்க செயல்களைச்‌ செய்தற்கும 
'தகூதியற்றவர்களாகச்‌ செய்துவிட்டன”? இக்கருத்து மதம்‌ மக்களுக்கு எவ்விதப்‌. 
பயனையும்‌ தராததோடு அணர்களைப்‌ பலவனைப்படுத்தியிருப்பதையும்‌ வெளிக்காட்டுகிறது. 

பிரபஞ்சனின்‌ “வானம்‌ வசப்படும்‌ என்ற புதினத்தில்‌, கவர்னர்‌ தும்ப்ளெய்ஸ்‌, 
ெவருபைய மனைவி மான்‌, பெலுவா சாமியர்‌, பாதிரகேது, தனபதி முசே பாரதி, முசே 
மெர்போல்டு முதலானோர்‌ கிறித்துவ மதத்திற்குச்‌ சார்பான செயல்களைச்‌ செய்வதோடு. 
இந்து மதத்திற்கு எதிரான செயல்களைச்‌ செய்பவர்களாகவும்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌. 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ இப்புதினத்தில்‌ அன்றிருந்த மதநீந்தனை 
படடஷததுக்‌ காட்டப்பட்டன. பதுசசேரயில்‌ பரஞ்சு கரசாங்கத்தை நிகம்‌ செய்ய 
த கண்ள்‌ துபபனேக்சன்‌ மனைவி நாம்‌ மானிடம்‌ பாதிரியார்‌ பெஜண சாமியார்‌ 
“னத்லானிகளை, அவிரவாசிகளை, சிலை க்கம்‌ செய்கிற கார்களை, 
நகரத்துக்குப்போக என்றே பிறந்து வளர்கிற இந்த தலை இல்லாதவரைத்‌ தடுத்தும்‌ 
ரட்சித்து, இவ்களுக்கு ஞாவைழி காட்டவும்‌ அன்றோ நாம்‌ இங்கு வந்திருப்பது? அதை. 
ஒரு போதும்‌ நாம்‌ மறக்கலாகாது" என்று கூறுகிறார்‌, பாதிரியாராக இருக்கும்‌ ஒருவரே, 
பிறமத நிந்தனை செய்வதும்‌, அரசை நீர்வகிப்போரிடம்‌ மதப்பிரச்சாரமே நம்‌ நோக்கமாக. 
இருக்க வேண்டுமென்று ௯றுவதும்‌ அன்றைய சமுதாயத்தில்‌ நிலவிய மதவெறியின்‌ 
பிரதிபலிப்பாகும்‌. இந்துமதக்‌ கோயிலையும்‌ அதை வணங்குவோரையும்‌ மிகக்‌ கடுமையாக. 
நீற்தனை செய்வதையும்‌ பிற மதத்தினமைச்‌ சூழ்ச்சி செய்தேனும்‌ செல்வதையும்‌ 
குணமைகம்‌ கொண்‌. பாதிரயர்களை அன்று முநல்‌ இன்று வர மதத்‌ குெர்கொள்‌ 
பேருக்குகான வலகையாதிரிகள்‌ சன்று கறம, பதலி உயாவிலும்‌ அரசப்‌ பணிக்கு ஆன்‌ 
எடுப்பதிலும்‌ கூட மதம்‌ பயன்படுத்தப்பட்டு வருவதைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவது, இன்றைய. 
செசியல்‌ நிலையை உண்க. 

னிதரமானீக்கம்‌, எப்பயும்‌ என வாந்தானுக்கள்‌, நம்‌ பக்கத்திலே, நம்‌ 


கோவிலுக்குப்‌ பக்கத்திலேயே இருக்கும்‌ வேதபுரஸ்ர்‌ கோயிலை இழித்துப்‌ போட்டேன்‌ 
156 


என்றால்‌, அதுவே கர்த்தா எனக்குக்‌ கொடுக்கும்‌ மிகுந்த உபகாரமும்‌ கண்ணியமுமாக 
இருக்கும்‌! எனறு பாதிரியார்‌ சொல்லுவதும்‌, கவர்னர்‌ மனைவி மாம்‌ மானின்‌ 
மதலெறியைப்‌ பயன்படுத்தி இந்தக்‌ கோயிலை  இடித்தவிரம்‌ பாதிரியார்களின்‌ 
மதத்துலேஷத்திற்கரிய அடையாளங்களாகக்‌ கட்டப்படுகின்றன. அலகு குத்துவதையும்‌ 
சாமி சிலைகளைத்‌ தேரில்‌ ஏற்றி ஊர்வலம்‌ வருவதையும்‌, அங்கம்‌ பிரதட்சணம்‌ 
செய்வதையும்‌ கிறித்துவ மதத்தினர்‌ கேலி செய்வதாகல்‌ காட்டுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


குறிப்பாக மதாம்‌ மானின்‌ மதலேறிப்பேர்சம்‌ செயலும்‌ இப்பதினத்தில்‌ முக்கிய 


பெறுலினற. 
“ஜயோ, இந்த அஞ்ஞானிகளை நாம்‌ எந்தவிதம்‌ திருத்தி, மோட்சப்‌ பாதையில்‌ 


கொண்டு சேர்க்கிறது? எனக்கு 


ரனம்‌ பகலும்‌ இதுவேயன்றே பெரும்‌ கவலையாக 
இருக்கிறது? பாருங்கள்‌ இந்த சனங்களை பாம்பு, பன்றி, மரம்‌, மாடு, நெருப்பு, கல்‌, மண்‌, 
மண்ணாங்கட்டி, செடி, கொடி, கத்தி இவற்றையெல்லாம்‌ கடவுள்கள்‌ என்றும்‌. 
இதுக்கெல்லாம்‌ தெய்வீக சக்தி இருக்கிறதென்றும்‌, துகளை பூதித்துக்கொண்டும்‌ 
திரிகிறதே இந்த காட்டுமிராடிக்‌ ௬ட்டம்‌. இநுகளைத்‌ நிரந்துவதற்கெள்றே அல்லன, 
மேன்மை தங்கின மன்னர்பிரான்‌ பெருமான்‌ நீநுழி வாழட்டும்‌ - நம்மை எல்லாம்‌. 


உத்தியோகம்‌ கொடுத்து இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்‌. வியாபாரம்‌ பண்ணுகிறது. 


நமது இரண்பம்‌ நோக்கம்‌ நானே என்று மாம்‌. மான்‌ கறுவது, மதநிந்தனையும்‌. 
மதமாற்றம்‌ செய்ய முனையும்‌ நோக்கமும்‌ கொண்டது. இவ்வாறு புதினம்‌ முழுவதும்‌ 
இந்து மதத்தை நிந்தனை செய்வதும்‌, மதமாற்றம்‌ செய்வதும்‌, கோயிலை இழப்பதும்‌ என 
மதலெறிச்‌ செயல்களைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌, எனினும்‌ பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டுக்கால அரசியல்‌ ஹரணாற்றைக்‌ கூறும்‌ புதினமாக இருந்தாலும்‌ மதத்தால்‌ 
ஏற்படும்‌ பரரச்சினைகள்‌ கூறித்து, ஆசிரியர்‌ தன்‌ கருத்தாக்கத்தை இதில்‌ பதிவு செய்யத்‌ 
தவறிவிட்டார்‌ என்றே கூறலேஷீடியிரக்கிறது. 

“மானுடம்‌ லெல்லும்‌' புதினத்தில்‌ பாதிரியார்‌ வில்லியம்ஸ்‌ பேசும்‌ பகதி 


மதத்துவேஷமாக அமைகிறது, 


17 


“அஞ்கானிகளே! இதோ உங்களுக்கு! விரியன்‌ பாம்புக்‌ சூட்ிகளே, இதோ 
உங்களுக்கு! எகிப்து நாட்டினின்று உன்னை விடுவித்த நாள்‌ முதல்‌ நானே உள்‌ 
கடஷனாகிய ஆணைடனர்‌, என்னைத்‌ தவிர வேறு கடளை நீ அறியாய்‌”? 
என்று பாதிரியார்‌ ஒருவரே மதத்துவேஷந்துடன்‌ பேசுவதைப்‌ படைத்துக்‌ காட்டியுள்ளார்‌ 
ஆரியர்‌, மேலும்‌ இதே புதினத்தில்‌ 
“ரங்கப்பர்‌, பண்டிதரடம்‌ கேட்டர்‌, 
நோயைக்‌ குணமாக்குவது. சைவமா, கிறித்துவமா, வைணவமா, இஸ்லாமா 
பண்டிதரே? மருந்து என்றார்‌ பண்டித“ 


என்னும்‌ உரையாடல்‌ மதத்‌ 


ல்‌ எழும்‌ எல்லாவகையான சிக்கல்களும்‌ மருந்தாக 
அமைகிறது என்பதையே காட்டுகிறது. 


கண்ணில்‌ காப்போம்‌! என்னும்‌ தினத்திலும்‌ கீழ்சாதி கிறிஸ்துண்கள்‌ 


உயிசாதிக்‌ கிறித்துவிகளால்‌ தாக்கப்பட நீலை காணப்படுகிறது. 
“எங்கள்‌ கரத்து எங்களுக்கும்‌ சமம்‌ சாமி, எங்கள்‌ சாமி எல்லா சாமிக்கும்‌ பொது. 
நாங்கள்‌ எல்லோரும்‌ மனுக்குமாரர்னு ஆண்டவர்‌ சொன்னாரே? * 

என வரும்‌ பதியில்‌, ஆண்டவர்‌ எல்லாருக்கும்‌ பொதுானன்‌, எஸ்லாரம்‌ ஆண்டணின்‌ 

பிள்ளைகள்‌ என்று எடுத்துக்கூறி மதநிந்தனை, சாதிமத பேதமற்ற சமத்துவத்தாலையே 

தீரும்‌ என்ற தனது. கருத்தாக்கத்தைத்‌ பதவ செய்துள்ளர்‌. ஆசிரியர்‌ பிரமஞ்சன்‌. "முதல்‌ 

மழைத்துளி புதினத்தில்‌ வரம்‌, 
“பாரதியார்‌ பாட்ட சிலது திரும்பத்‌ திசூம்பப்‌ பாடியாச்சு. நான்‌ தேர்ந்தெடுத்தது. 
இதுதான்‌, இப்ப நம்ம சமூகத்துக்கு அவசியப்பபற விஷயம்‌ இதுநாள்‌. 
மதவெறியை, என்னோடது. உசத்தி, உண்மதம்‌ மட்டம்கிற மனோபாவத்தை 
வோக்கிறதுதாள்‌, என்னைக்‌ கெட்டா, மத விஷயங்களை ஆண்‌, பெண்‌ உறவு 
மாதிரி அந்தரங்கமா வச்சுக்கிடணும்னு சொல்வேன்‌, வீட்டுக்கள்ளே எல்லாத்தையும்‌ 
வச்சுக்கோ, வெளியே சொல்லிட்டத்‌ திரியாதே, காண்பிக்காதேன்னு. 
சொல்லுவேன்‌" 


155 


எனலும்‌ கருந்தும்‌ மதநிந்தனைக்குரிய திவாக அமைகிறது. 
ஆய்வு மேற்கொண்டுள்ள எஞ்சிய பதினங்களில்‌ இச்சிக்கல்‌ குறித்த பதிவு எதுவம்‌ 
இடம்பெறலில்லை. 


அரசியல்‌ சீரகேடு : 


“சுகபோகத்‌ தீவுகள்‌' என்னும்‌ புதினம்‌ அரசியல்வாதிகள்‌ செய்யும்‌ தவறுகளைப்‌ 
பற்றியே பேசுதாகும்‌. இப்புதினத்தில்‌ ரும்‌, 
'ஆகஸ்டு 15 அர்த்த ராத்திரியில்‌ புதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம்‌. 
மீண்டும்‌ உயி கொடுக்கப்‌ பார்க்கிறாயே! சுதந்திரத்துக்கு முன்னால்‌, அரசியல்‌. 


ஒரு தொண்டு மூர்த்தி! ஒம்‌ தலைமுறையில்‌ அது ஒரு நல்ல தொழில்‌" 


என்னும்‌ கருத்து, அரசியல்‌ சிகேட்டைப்‌ புலப்படுத்துகிறது. நேசம்‌ மறப்பதில்லை" 
என்னும்‌ புதினத்தில்‌ இந்தியா முள்னேற முடியாமைக்கான கரணங்களைய்‌ பற்றீத்‌ தாவீது 
கூறுவதாக வரும்‌, 
“அயோக்கியரகளின்‌ தலைமை, சுயநலவாதிகளும்‌ மனிதகுல விரோதிகளுமே 
அரசியல்‌, பொருளதார, கலாசார, ஆன்மிகத்‌ துறைகளில்‌ தலைமை. 
தங்குகிறார்கள்‌. இவர்கள்‌ இந்தியர்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக சுடுதன்ணீ்‌. 
ஊற்றிச்‌ செடிகளைக்‌ கொல்வது மாதிரி கொன்று கொண்டிருக்கிறர்கள்‌' 


என்ற பததி, இந்தியத்‌ ஜிநாட்டின்‌ பிள்னடைவுகளுக்கெல்லும்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ 
அரசியல்‌ சிகேடே என்பதைத்‌ நுலக்கிக்‌ காட்டுவதாக அமைகிறது. 
"முதல்‌ மழைத்துளியில்‌' வரம்‌, 
“நம்‌ சமூக வீழ்ச்சி, தலைவர்கள்‌ மட்டும்‌ இல்லை, மக்கள்‌ கெட்டுப்‌ 
போயிட்டாங்கள்னு காட்டிட உதாரணம்‌ இது தான்‌. அடடா இவர்‌ நல்லவன்னு. 
உன்னைப்‌ பாராட்டணும்‌ ஜனங்க, இல்லேன்னா, சகல நல்ல விஷயங்கள்‌ மேலும்‌. 
மக்களுக்கு மரியாதை போயிட்டதுள்று அர்த்தம்‌. பல வருஷம்‌ மந்திரியா 
இருந்தவர்‌ கக்கள்‌ அவர்‌ மந்திரி பதவியை விட்டு வெளியேறியதும்‌, பஸ்சுக்கு. 


நின்னர்‌, ஜனங்க அதைப்‌ பாராட்டலை"” 


159 


என்னும்‌ பகுதி, நேமை அரசியலில்‌ போற்றப்பபாத அளவிற்கு அது 
சிகேடடைந்துள்ளதைத்‌ தெளிவபடுத்துகிறது. "சகபோகத்‌ தீவுகளில்‌ பள்ளி மாணவள்‌ 
ஒருவள்‌, 

"மாணவ சமுதாயமே! ஒன்றை நினைத்துபபர்‌, ஒரு காலத்தில்‌ மகாத்மா காந்தி 
என்றும்‌, நேதாஜி என்றும்‌, நேரு என்றும்‌, சாஸ்திரி என்றம்‌, ராஜாஜி என்றம்‌, காமராஜ்‌. 
என்றும்‌ எந்தனை மாமனிதகள்‌ வாழ்ந்தார்கள்‌? அந்த மகத்தான மனிதர்கள்‌, முதலில்‌ 
சொந்த ஊழ்க்கையில்‌ மகத்தானவரகளாக வாழ்ந்தார்கள்‌. அப்புறம்‌ அரசியலவாதியாகத்‌. 
திகழ்ந்தார்கள்‌. அவர்களுக்கு வாழ்க்கைத்‌ தூமம்‌ இருந்தது. அந்தத்‌ தமம்‌ அரசியலில்‌ 
பிரதிபலித்தது. நம்‌ காலத்தில்‌ நமக்கு மூன்‌ உதாரமைகத்‌ திகழ்ந்தக்க மனிதர்‌ 
யாராமிலும்‌ இருக்கிறார்களா என்ன? எனக்குச்‌ சொல்லுங்கள்‌. உங்கள்‌ தலைவாகளுக்க, 
அவர்கள்‌ அரசியல்வாதிகள்‌ என்பது தவிர வேறு அடையாளம்‌ இருக்கிறதா? யாரோ 
சொன்னார்களே, அயோக்கியர்களின்‌ கடைசிப்‌ புகலிடம்‌ அரசியல்‌ என்று அதை நான்‌ 
மறுக்கிறேன்‌. அயோக்கியர்களின்‌ காப்பப்பையே அரசியல்தான்‌ என்று நான்‌ உள்ளபடியே 
கருதுகிறேன்‌" என்று பேசுவதாக வரும்‌ பததி, இன்றைய அரசியல்‌ சிகேட்டினைத்‌ 
தெளிவாகப்‌ புலபபடுத்துகிறது. இத்தகைய அரசியல்‌ சிகேடான சமூகத்தில்‌ நிரவாகச்‌ 
சிகேரகளும்‌, அதிகரத்துஷ்பிரயோகங்களும்‌ நடைபேறும்‌ என்பதையும்‌ ஆசிரியர்‌ பதிவ. 
செய்யத்‌ தவறவில்லை, 

“நெடுஞ்சாலையில்‌ அவள்கள்‌ நடந்து கொண்டருந்தா்கள்‌, பாதை குண்டம்‌, 

குழியுமாக இருந்தது. பன்ளம்‌, சாக்கடைநி, குப்பைகள்‌, வழியிலேயே நிறுத்தி 

வைகக்ப்படும்‌ ஊனங்கள்‌, இடித்துக்கொண்டு நடக்கும்‌ மனிதாகள்‌, ஓரமாக 
நடந்து போகும்‌ மாடுகள்‌, கவலையன்றித்‌ திரியும்‌ பன்றிகள்‌”" 
என்னும்‌ பதுநி நிரகர்‌ சிகேட்டினைப்‌ புலப்படத்துகிறது, 

சத்தியத்தைப்‌ பேசக்கூட, பட்டு. பணம்‌, பலிஷி வேண்டியிருக்கு என்‌ பையன்‌ 

கூடச்‌ சொல்வான்‌. பொம்மணட்டிகள்‌, பதவியில்‌  உள்ளவிகள்‌. பனம்‌ 


படைச்சவளுக்குநாள்‌ டீவியிலே வாய்ப்பே தரவாளாமே... பெரிய அறிவாளிகள்‌ தெருவில்‌ 


நிக்கிறா, ரெண்டுங்கெட்டான்‌ எல்லாம்‌ பல்லக்கல போறது காலம்‌ செய்யற கூத்தைத்தான்‌ 
பாரேன்‌" என்னும்‌ கருத்து நிர்வாக அலங்கோலத்தைப்‌ படம்பிடித்துக்காட்டுகிறது, 

“அந்த சக்திவேல்‌ என்கிற பையனை -அதாம்பா - பள்ளிக்கூட மேடையில்‌. 

வைத்து என்னை அவமானப்படுத்தினானே - அந்தப்‌ பையனைக்‌ கம்பி எண்ண 

வைத்துவிட்டேன்‌” 
என்னும்‌ கூற்றின்‌ வாயிலாக அதிகாரத்‌ துஷ்பிரயோகத்தை அறியமுடிகிறது. 

அரசியல்‌ சிகேடுடைய சமூகத்தில்‌ இலஞ்சமூம்‌ முக்கியச்‌ சிக்கலாக 
உருல்நத்து வருகிறது. 
இலஞ்சம்‌ : 

இந்திய அரசியல்‌ வரலாற்றில்‌ இலஞ்சம்‌ என்னும்‌ சீர்கேடு ஓயாத பெரும்புயலாகக்‌ 
காலங்காலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. அரசு அலுவலகத்தின்‌ கடைநிலை ஊழியர்‌. 
முதல்‌ அரசை ஆனம்‌ வரை இலஞ்சத்தில்‌ திளைக்கும்‌ காட்சியைக்‌ காணமுடிகிறது. 
இசசிக்கலைக்‌ களைவதில்‌ நீவிர்‌ கவனம்‌ செலுந்தாவிடல்‌, சுதந்திரத்தின்‌ பலன்‌ 
பெரும்பான்மையான மக்களுக்குக்‌ கிட்டாமற்‌  போம்வீடும்‌. “மேல ம்டத்தின்‌ 
கோடிக்கணக்கான ரூபாய்‌ ஊழல்கள்‌ எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம்‌, 
கீழ்மட்டத்தில்‌ நூறு பாம்க்‌ கணக்கில்‌ நிலவும்‌ ஊழல்கள்‌. இன்றும்‌ சொல்லம்போணல்‌, 
சாதரரண மக்களை நேடியாகப்‌ பாதிப்பது இந்தலைய சினம்‌ சின்ன லழ்சங்கள்‌ நான்‌. 
இந்த அப்பாவிகள்‌ சந்திக்கும்‌ சின்னச்‌ சின்ன அலுவலிகள்‌ சமூகத்தைச்‌ செல்வாக்கும்‌ 
கரையான்கள்‌. மேல்மட்ட ஊழலில்‌ கவனம்‌ செலுத்துவது போல்‌ கீழ்மட்ட ஊழலில்‌ 
கவளம்‌ செலுத்தாத வரையில்‌ சாதாரண மக்களுக்குச்‌ சுதந்திரமென்பது எட்டாக்கனி 
என்னும்‌ கருத்தும்‌ இங்க தோக்கத்தக்கதாக அமைகிறது. இசசிக்கல்‌ குறித்து. ஆய்வ 
மேற்கொண்டுள்ள புதினங்களின்‌ பார்வை இன்றியமையாததாகிறது. 

பிரபஞ்சனின்‌ 'வானம்‌ வசப்படும்‌! என்னும்‌ புதினத்தில்‌ அரசு லேலைய்கு ஆள்‌ 


டப்பதிலும்‌ ஷரகளுக்குப்‌ பதவி உயர்வு அளிப்பதிலும்‌ இலஞ்சம்‌ கரையுரன்வதாகக்‌ 


161 


“சொல்லு வேலைக்கு ஆள்‌ எடுக்கும்‌ மைதானத்தில்‌, 
“பணம்‌ எம்புட்டு வச்சிருக்கே? 
ண்ண 
மபா, பணம்‌. அரசாங்க உத்தியோகம்‌ என்ன சும்மா கிடைக்குமா? 
“எம்புட்டு சாமி? 
“அம்பது வரகள்‌' 
மடையா அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்தபிறகு 
மூட்டை முட்பையாகம்‌ பணம்‌ பண்ணலாமே. அப்போ எங்களுக்க தூரப்‌ 
போகிறாய்‌?" 
எனவரும்‌ புதி, அரசு நிரவாகத்தில்‌ இலஞ்சம்‌ தலைவிரித்தாவவதைக்‌ 
சோடிட்நக்காட்டுகிறது. இல்லாறு படையில்‌ சேர்ந்தோர்‌ சரரேங்கும்‌ அடாஷையில்‌ ஈடுபட்ட 


பணம்‌ பறிக்கும்‌ செயலில்‌ ஈடுபடுவதும்‌ காட்டப்பட 


றது. தென்முலம்‌ நோமையற்ற 
முறையில்‌ இலஞ்சம்‌ கொடுத்து அரசு வேலையில்‌ சேரந்தோராலதான்‌ நிரகச்‌ சிகேரு 
ஏற்படுகிறது ஸபதே பீர்பஞ்சன்‌ வலியறுந்தம்‌ கருத்தாக அமைகிறது. 
“மாடம்‌ வெல்லும்‌ புநிததில்‌ வறம்‌, 
“பண்டித, இந்தக்‌ கூண்னரும்‌ வந்த வழி சரியில்லை என்று பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌. பார்க பட்டணத்தில்‌ மின்தாக (மினிஸ்டர்‌ - அமைச்சர்‌ 
இருக்கப்பட்ட ஒருணிபம்‌ இருக்கிற வேலைக்காரனைப்‌ பிடித்து, அவன்‌ மூலம்‌ 
குவ்ணாக வந்திருக்கிறார்‌, உத்தியோகம்‌ வாங்கிக்‌ கொடுக்கிறதுக்க. பதிணயிர்‌ 
வராகன்‌ லஞ்சமாகக்‌ கொடுந்திருக்கிறாராம்‌”* 
என்னும்‌ செய்தி, அரசின்‌ உயர பதவியில்‌ இரக்கும்‌ கண்னன்‌ தசம்‌ 


கொட 


ள்ளதைப்‌ புலப்படுத்துகிறது. "கண்ணீரால்‌ காப்போம்‌! என்னும்‌ புதினத்தில்‌ 


சஷாயிலு நாயகர்‌, ஆணையன்‌ ஆகியோரின்‌ உரையாடல்‌ இடம்பறுகிறது. 


12 


“இந்த ஹ்‌ அறிகாரிகளைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டுமடா ஆணைய 
அதிகாரிகளைப்‌ பற்றியா சாமி, அதாவது முடச்சவழ்க்கி, மொல்லமாறிகள்‌, 


ஊர்தாலியை அறுக்கிற களவாணிகளைப்‌ பற்றிச்‌ சொல்லப்‌ போறீங்க" 

எனவரும்‌ இப்பகுதி, அதிகரிகளின்‌ இலஞ்ச இலாவண்யத்தை வெளிப்படத்துகிறது. 
“நீதி! என்ற புதிதைதிலும்‌ அமைச்சர்‌ மற்றும்‌ அதிகாரிகளுக்கு இலஞ்சம்‌ 

கொடுத்துத்தான்‌ காரியந்தை முடிக்க வேண்டியிரக்கிறது என்னும்‌ செய்தி மூலம்‌ நாட்டில்‌ 

நடக்கும்‌ லஞ்சத்தை அழுத்தமாகப்‌ பதிவு செய்துள்னர்‌ ஆசிரியர்‌ பீர்சன்‌ 
“வியாபாரிகள்‌, வியாபாரம்‌ செய்ய இந்தியாவுக்கு வாருங்கள்‌ என்று அமைச்சர்கள்‌ 
அழைப்பு விடூப்பர்‌. இதன்‌ அர்த்தம்‌ எங்களுக்கு வெட்ட வேண்டியதை வெட்டினால்‌ 
“லைசன்ஸ! என்பது தான்‌. கொடுக்க வேண்டியதை கொடுத்து லைசன்ஸ்‌ 
வாங்குகிறோம்‌. அப்புறம்‌, அதிகாரிகள்‌ பலர்‌, கோடீஸ்வரர்கள்‌ ஒரு அதிகாரிக்கு 
இந்தனை பணம்‌ எப்படி வந்தது? அமைச்சரக்குத்‌ தெரியம்‌, அரசாங்கத்துக்கும்‌ 
ஜெரயும்‌. யாரும்‌ யாரையும்‌ கேட்க முடியாது. காரணம்‌ இங்கிருக்கிற அனைத்தும்‌ 
அழுகல்‌ கத்தரிக்காய்தாள்‌... இங்கிகக்கிற ஐ.ி.எஸ்‌.களும்‌ அப்படித்தான்‌ எவகும்‌ 
அவாகள்‌ எந்தப்பதவி, எந்த உயாநிலையில்‌ இருந்தாலும்‌, பணம்‌ வாங்காமல்‌ 


யாருக்கும்‌ எதுவும்‌ நடப்பது இல்லை”* 


என்று கூறுவது இலஞ்சம்‌ நாட்டில்‌ நீக்கமற நிறைந்திருப்பதை எடத்துக்காட்டுவதாக. 
அமைகிறது. முதல்‌ மழைத்துளி என்ற புதினத்தில்‌ வரும்‌, 

“இந்தக்காரியத்தை முடத்துக்கொடுத்தீகள்‌ என்றால்‌ பத்துப்பெர்சண்ட்‌ 

உங்களுக்குக்‌ கிடைக்க ஏற்பாடு செய்யறேன்‌ 

எதுக்கு பாசன்டேஷ்‌? 

உங்கள்‌ பங்கு, நான்‌ லாபம்‌ அடைந்தால்‌ உங்களுக்குப்‌ பங்கு 

கொடுக்கத்தாளே வேணும்‌? 

வேண்டாம்‌. எனக்குப்‌ பங்கு வேண்டாம்‌. 


இலலை, எல்லா வகையிலும்‌, நாம்‌ தொழில்முறைத்தனமாக நடந்து கொள்வது 
= 


என்னும்‌ உரையாடல்‌, 


;ஞ்சத்தை வியாபாரத்தில்‌ கிடைக்கும்‌ லாபத்தில்‌ தரம்‌ 


பங்காகக்‌ கருதும்‌ சமூக அவலத்தைக்‌ காட்டுகிறது. 


“நம்‌ பத்திரிகைதானே மஸ்டர்ரோல்‌ ஊழலை வெளிப்படுத்தி நகர சபையையே 
கலைக்க வைத்து. திட்பவப்டமாக ஊழல்‌ என்று தெரிந்த பிறகு, அதைப்‌ பொது. 
மக்களுக்குச்‌ சொல்லாமல்‌ இருப்பது பரிய ஊழல்‌ அல்லவா?” 


என வரும்‌ பகதி, ஊழலின்‌ உரச்சக்கட்டந்றையும்‌, அதை வெளியில்‌ 


மல்‌ இருப்பதும்‌ ஒருவகையான ஊழலே  எண்தையும்‌ தெளிவாகப்‌ 


புலப்படத்துகிறது, 


ஈதிறகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ கோபி, வேலையில்லாத நிலையில்‌ தன்‌ 


நண்பனின்‌ தங்கை வாணியைக்‌ காதலிக்கிறான்‌. பிறகு ரு வேலை கிடைத்ததும்‌, அந்த. 


வருமானத்தில்‌ வாணியோடு கூடும்பம்‌ நடத்தவியலாது என்பதை அறிகிறான்‌. எனவே 


தனக்குத்‌ திரம்‌ தேவையில்லை என்று முடிவ செய்கிறாள்‌. அப்போது வணியும்‌ ஒரு 
வேலை பார்க்கலாம்‌ என்று கூறி தன்‌ தம்பி சீனவிடம்‌, 
“பார்க்கலாம்‌. அது சலபமாவா இருக்கும்‌. வேலை கிடைச்சுடமா வாக்க. 
அதுக்கு லஞ்சம்‌ கொடுக்க வேண்டி வரும்‌. என்னிடம்‌ அதுக்கெல்லாம்‌ பணம்‌ 


இல்லை, இருந்தாலும்‌ இந்த அயோக்கியத்‌ தனங்களுக்கு என்னல வளைஞ்சு 


போக முடயாது'”' 


என்று ௬றுவதன்‌ மயிலாக, இலஞ்ச இலாலண்யத்தை எதிர்க்கும்‌ மனவனர்வு 
பொதுமக்களிடத்தில்‌ ஏற்பட்டால்தான்‌ இதனை ஏஒழிக்கமுயெம்‌ என்று ஆசிரியர்‌ 
முன்வைக்கும்‌ திவு கருதத்தக்கது. 
காவல்துறையின்‌ அவலநிலை : 

காவல்‌ துறையார்‌ கடமை தவறுவதால்‌ நாட்டில்‌ சட்டம்‌ ஒழுங்கு பாதிக்கப்பட்‌. 


அதில்‌ பணியாற்றுவோரிடம்‌ சுறுகறுப்பு எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. 


“யெகுந்த வயிறுடலும்‌ வீங்கின கண்களுடனும்‌ கடமைக்கு விரையும்‌ காக்கிச்‌ 
சட்டைக்கார்கள்‌”? 
என்ற பகுதி, காவல்துறையின்‌ அவலத்தைப்‌ பிரதிபலிக்கிறது. 
ககபோகத்‌ தீவுகள்‌! என்னும்‌ புதினத்தில்‌ பள்ளி ஆண்டுவிழாவில்‌ கலந்துகொண்ட 
அமைச்ச! முன்னிலையில்‌ பரிசு பெற்ற மாணவன்‌ ஒருவன்‌ பேசுகிறான்‌. அரசியலில்‌ 
நடைபெறும்‌ தவறுகளையும்‌ அமைச்சரின்‌ செயல்பாடுகளையும்‌ கடுமையாகச்‌ சாடுகிறாள்‌. 
தைக்‌ கேட்ட அமைச்சர விழாவில்‌ உளரையாற்றுவதைத்‌ தவீர்த்து விட்டூ புறப்படுகிறார்‌ 
பீன்ண்‌ காவல்துறையை ஏவி அந்த மாணவனைப்‌ பழிலாங்கியது குறித்துப்‌ 
பிறிதோரிடத்தில்‌ பேசுவது காவல்துறையின்‌ அத்துமீறலைக்‌ காட்டுகிறது, 
“சொன்னதுதான்‌ தாமதம்‌ நம்ம போண்ட்‌ எப்படி இயங்குகிறது என்கிறாய்‌? ஊரல்‌ 
இருக்கிற பெட்டிக்கடைகள்‌ எல்லாவற்றிலும்‌ தொங்குகிற ஆபாசப்‌ பத்திரிகைகள்‌, 
ஆபாசப்புத்தகங்கள்‌ எல்லாவற்றையும்‌ மற்றும்‌ அந்நிய தேசத்துப்‌ பொருள்‌ 
எல்லாவற்றையும்‌ எடுத்துக்கொண்டு போய்‌, அவன்‌ வீட்டில்‌ போட்டு, ஆபாசப்‌ 
புத்தகங்கள்‌ விற்பவன்‌, கடத்தல்‌ பொகுள்‌ வியாபாரி என்றெல்லாம்‌ அவன்மேல்‌ 
குற்றம்‌ சாட்டி, குண்டர்‌ தடுப்புக்‌ காவல்‌ சட்டத்தின்கீழ்‌ உள்ளே தள்ளச்‌ செய்து 
விட்டேன்‌? 


யச்‌ சான்றாகச்‌ சட்டமுடிகிறது. 


தில்‌ காதல்‌ புதிய சிக்கலாக உருவெடுத்துள்ளதும்‌ சுட்டத்தக்கது. 


சங்க காலத்தில்‌ எஸ்வகையான பாகுபாடும்‌ இல்லாமல்‌ அன்புகொண்டு இருவரும்‌ 
இதயம்‌ மாறிபபுதந்திருந்த காதல்‌ நலலியது. 

"முதலில்‌ தனிப்பட்ட நபரையும்‌ பிறக. கூநம்பங்களையும்‌ பின்னர்‌. இனங்கள்‌, 
மக்கள்‌, தொகுதிகள்‌, நார்கள்‌ ஆகியவற்றையம்‌ ஒரு மாபெரும்‌ இணைப்பாக, ஒரே 
மானிடத்‌ தொகுதியாக இணைப்பதை நோக்கமாகக்‌ கொண்டது காதல்‌ உணர்வு. காதல்‌ 


உணர்வுகளின்‌ அலுவல்‌ திட்டம்‌ இதுவாகவே உள்ளது. என்பார்‌ தொப்ரேன்‌ கோவ” 


165 


இத்தகைய காதல்‌, இன்று சாதியாலும்‌ பொருணாதாரத்தாலும்‌ பிரிக்கப்பறுகிறது. சாதி 
வேறுபாடு பாராமல்‌ காதல்‌ திருமணம்‌ செய்லதுதென்பது இன்று பெருமளவில்‌ இல்லை. 
துகள்‌ 


என்ற புதினத்தில்‌ வரும்‌ ஜானகியும்‌ சச்சுவும்‌ இணைபீரியாக்‌ காதலர்கள்‌. 


ரு கட்டத்தில்‌ வசதியான அவனுடைய தாய்மாமா, சச்சுவீன்‌ வெளிநாட்டுப்‌ படிப்பிற்த 


உதவி செய்வதாகக்‌ ௬றியதும்‌ ஜானகியை உதறிவிட்டு, நாய்மாமன்‌ மகளை மனக்கத்‌ 
தயாராகிறான்‌ சரசு. இது சூறித்து ஜானகி, 
“அண்ணா, காதல்‌ விஷயத்தில்‌ இரண்டு பேரும்‌ புந்திசலித்தனமாக இருக்க. 
வேண்டும்‌. இது இரண்டுபேர்‌ சமாசாரம்‌. இரண்டு தண்டவாளங்களும்‌ சரியாக. 
இருந்தால்‌ மட்டுமே வண்டி ஒழுங்காக ஓடும்‌" 
என்று கூறுவது, பொருளாதார அடிப்படையிலேயே காதல்‌ திரமானிக்கப்படுவதைக்‌. 
கோடிட்டுக்‌ காட்டுகிறது. படைப்பாசிரியர்‌ பிரபஞ்சன்‌ இதே சிந்தனையை நாலும்‌. நாலும்‌. 
நியும.நீயும்‌ என்ற பதிளத்திலும்‌, 
“அது சரி முத்தம்‌ கொடுத்து பசி கரு மூயொது, சோறு நின்னும்‌, 


அம்போதுதான்‌ காதலிக்கவும்‌ முடியும்‌ கரெக்ட்‌ என்று பதிவு செய்திருப்பதும்‌ 


கறிம்கத்தம்கது. மேலும்‌, 

“ஒரு ஆணும்‌, பெண்ணும்‌ அவங்க ஆணும்‌  பெண்ணுங்கிறதுக்காகவே 
இணையறதுதான்‌ உறவு, ஒருத்தர்‌ துணை ஒருத்தருக்கு அலசியற்னு புரிஞசிக்கிறது நாள்‌ 
காதல்‌, நம்ம தலைமுறையில்‌ அது. சாத்தியம்‌ இஸ சார்‌, நாம பொருளாதார 
உலகத்துல வாழறோம்‌, இங்க மனுஷன்‌ இல்லை. மனுஷன்‌ கிளர்க்கா, ஆபரரா, 
பணக்காரண, ஏமையா, இட்படித்தான்‌ காதல்‌. உண்மையான எதிர்பா்ப்பில்லாத காதல்‌ 
சாத்தியம்‌ இல்ல, வைத்தி சர்‌ உங்களுடைய அடிப்படைக்‌ குனம்‌ என்னன்னு 
பார்க்கறதுதானே முக்கியம்‌. உங்க அடிப்படை சம்பளம்‌ என்னனு பார்க்கிற இடத்துல, 
குறைந்தபட்சம்‌ அறிமுகம்‌ டர்‌ சாத்தியப்படாது. அப்புறம்‌ சிநேகிதம்‌ எங்கே? காதல்‌ 
தான்‌ எங்கே?" எனவரும்‌ பகுதியும்‌, பொருளாதாரமே காதலுக்கு அடிப்படையாக அமைகிற. 


சமுதாய அவலத்தைத்‌ தோலுரித்துக்‌ காட்டுகிறது. 


தற்கான தீவு குறித்துப்‌ 


படைப்பாசிரியர்‌ பிரபஞ்சன்‌ சில சிந்தனைகளை விதைத்துர்‌ சென்றுள்ளர்‌. காதல்‌ என்பது. 
ஒருவர்‌ மீது ஏறுவர்‌ கொள்ளும்‌ நம்பிக்கையைச்‌ சார்ந்ததன்பதை, 

“காதல்‌ என்பது மனுஷத்தனத்தின்‌ உச்சம்‌ அல்லவோ, மனித உள்‌ அழககளின்‌ 
வெளிப்பாடு அல்லவோ? பூரணமான நம்பிக்கையின்‌ விளைச்சல்‌ அல்லே காதலா? 
வைரம்‌ பததி வாயிலாகச்‌ சுட்டிச்‌ செல்கிறார்‌. எஞ்சிய புதினங்களில்‌ இச்சிக்கல்‌. 
காணம்படவில்லை. மூடநம்பிக்கையும்‌ முக்கியர்‌ சிக்கலாகச்‌ சில பதினங்களில்‌ 
சறத்துரரக்கப்பெற்றுள்ளது. 
மூடநம்பிக்கை : 

மந்களில்‌ முன்னேற்றத்தை முடமாக்கும்‌ சிந்தனைகளுள்‌ மூடநம்பிக்கையும்‌ 
ஒன்றாம்‌. பல்லாண்டுகளாக நீடித்து வரம்‌ இச்சிக்கல்‌ கறித்துப்‌ பலரும்‌ பேசியும்‌ 
எழுதியும்‌ வந்துள்ளனர்‌. 'கணணரரால்‌ காப்போம்‌" புதினத்தில்‌, 

“முதன்முதலாக நீதிமன்றத்திற்கு புறப்படும்‌ பொன்னுத்‌ தம்பியிடம்‌, தெருவில்‌ 
யாராச்சும்‌ அறுகழுத்திகள்‌ நடக்கிறார்களா, பாக்கிறேன்‌ அறுகழுத்திகள்‌ எந்தால்‌ என்ன?! 


அது அமங்களம்‌, நீ. படிச்ச படிப்பில்‌ இதுகள்‌ சொல்லித்தரலையோ?? என்று புலோமி 


பேசிதைன்‌ மூலம்‌ வீட்டை விட்டப்‌ புறப்படுகையில்‌, கணவனை இழந்த பெண்‌ எதிரே 
வரக்கூடாது என்றும்‌ அக்காலத்தில்‌ நீலவிய மூடநம்பிக்கையை அறிந்து 
கொள்ளவியலுகிறது. 

ஈமுதல்‌ மழைத்துளி! எனற புதினத்தில்‌, காகம்‌ கரைந்தால்‌ வீட்டிற்கு விருந்தாளி 
வருவர்‌ என்னும்‌ மூடநம்பிக்கையைத்‌ தகாத்து, அம்மா வரும்போது காகம்‌ கரைந்ததென்று 
சிந்திக்கும்‌ நடப்பியலைப்‌ படைத்துக்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌, 

எதும்மா வரும்‌ போது காகங்கள்‌ கரைந்தன. அம்மா வந்தால்‌ அவை கரைந்த 

என்று சொல்வதற்கு இல்லை, காகங்கள்‌ கரையும்‌ போது, அம்மா வந்தாள்‌" 
என்னும்‌ பகுதியைச்‌ சான்றாகக்‌ குறிப்பிடலாம்‌, ஆய்வ மேற்கொண்டுள்ள புதீனங்களுள்‌ 


எஞ்சியவற்றுள்‌ இச்சிக்கல்‌ குறித்து எந்தச்‌ செய்தியும்‌ இடம்பெறவில்லை, பெண்கள்‌ 


17 


சமுநாயத்தில்‌ பெரிதும்‌ பாதிக்கக்‌ கூஷிய சிக்கல்கள்‌ குறித்தும்‌ புதின இலக்கியங்கள்‌ 
விதந்தோதியுள்ளன. 
பெண்கள்‌ சமுதாயச்‌ சிக்கல்கள்‌ : 

சமுதாயத்தில்‌ பல்வேறு சிக்கல்கள்‌ காணப்பட்டாலும்‌, குறிப்பாகப்‌ பெண்கல்வி 
மறுப்பு, பெண்ணடிமை, தேவதாசிமுறை, வரதட்சணை முதலானவை பெண்கள்‌ 
சமுதாயத்தைப்‌ பாதித்துள்ளன. ஆம்வு மேற்கொண்டுள்ள புதினங்கள்‌ இச்சிக்கல்‌ குறித்து 
விர்வக அலம்‌ நிலையும்‌ இங்குக்‌ கூறக்கத்தக்கது. பெண்கள்‌ சமுதாயச்‌ சிக்கல்களைச்‌ 
சமுதாயப்‌ பார்வையோடு ஆராயும்‌ பிரபஞ்சன்‌, தொடக்க நிலையாகப்‌ பெண்கல்வியை 
வலியறுத்துகிறா்‌. 
பெண்கல்வி : 

ஆெணுக்கர்‌ சமமாகப்‌ பெண்ணுக்கும்‌ கல்வி வழங்கப்படாத காலத்தில்‌ 
பெண்கல்லியை வலியறுத்திப்‌ பல படைப்புகள்‌ வெளிவந்தன. 

ஆண்களின்‌ கடமைகள்‌ பெண்களுக்கு உண்டெனும்‌ போது அதே போன்ற 


வளர்ப்பும்‌ கல்வியும்‌ பெண்களுக்கும்‌ வழங்கப்படவேண்டும்‌ என்கிறார்‌ பினேட்டோ*' 


என்று இராமாலுற்சாரி கூறியிருப்பது இதற்குச்‌ சான்றாகும்‌. அன்றைய சமுதாயம்‌ 

பெண்கல்லியை எதிர்க்கும்‌ மனப்போக்குடையதாகவே அமைந்திருந்தது. 
“பெண்‌ அடிமைத்தனத்திலேயே ஆழ்த்தப்பட்டுக்‌ கிடக்க வேண்டுமானால்‌ அவள்‌ 
அறியாமையுடையவளாக இருத்தல்‌ அவசியமாயிற்று. எனவே தான்‌ சேர 
மனப்போக்குடையவர்கள்‌, மரபுப்போர்வையால்‌ பெண்‌ கலவிக்கு எதிராகக்‌ 
கடும்போர்‌ தொடுத்தண்‌'" 

என்ப கமலாதேலி சட்டோபாத்தியாயா. இத்தகைய எதிர்ப்பு மனப்போக்கினை ஆய்விற்கு 


எறந்துக்கொன்டுள்ள  புதினம்களுள்‌, "நேசம்‌ மறப்பதில்லை! என்பதில்‌ மட்டம்‌ 


படைத்துக்காட்டியுள்ளார்‌ ஆசிரியா. 


168 


எரவுதட்‌ பண்ணக்‌ கூடாதுள்ுதானே பெண்களுக்குப்‌ படிப்பு கொடுக்கலை, 
சொந்தக்‌ காலிஸ்‌ நிற்கிற தைரியத்தைக்‌ கொடுக்கலை, சுயமா முடிவெடூக்கிற. 
அறிவைக்‌ கொடுக்கலை”? 
என்னும்‌ பகதி, பெண்கல்லியை எதிரல்கும்‌ மனப்பான்மை கொண்டோரின்‌ நிலையைச்‌ 
சிந்திரிப்பதாக அமைகிறது. இத்தகைய எதிர்பு நிலையைம்‌ சுடடங்காப்பயதோடு 
நின்றுவிடாமல்‌ பெண்கல்வியின்‌ தேவையை உணர்ந்து அக்காலத்தில்‌ புதசசேரியில்‌ ஒரு 
பெண்கள்‌ பாடசாலை தொடங்கப்பட்ட செய்தியையும்‌ பதிவு செய்துள்ளார்‌ பிரபஞ்சன்‌, 
“பெண்கள்‌ பள்ளி வருவதற்கு நீரே முழு முதற்‌ காரனகரித்தர்‌. நீ! நினைத்தி. 
உங்களைப்‌ போலவே முன்னேற்ற, சிந்தனையுள குவ்னர்‌ அப்போது. இருந்ததால்‌ 
1865 ஆம்‌ ஆண்டே பெண்கள்‌ கல்வி கற்றவர்கள்‌ ஒவ்வொருத்தியும்‌ உம்‌. 
பெயரையன்றோ சொல்லி ஜெபித்துக்‌ கொண்ிருக்கிறா்கள்‌'* 
என்னும்‌ கருத்து, பெண்களுக்குக்‌ கல்வி கிட்டியதைப்‌ பதிவு செய்கிறது. இல்வாறு. 
வெண்கல்லி மறுக்கப்பட்டதையும்‌, பகைல்வி வழங்கப்‌ பாடசாலை தொடங்கப்பட்டதையும்‌ 
பிரபஞ்சனின்‌ ரு புதினங்கள்‌ சட்டச்‌ சென்றுள்ளன. எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய 
பதிவு இல்லை. 
இன்றைய சமுதாயத்தில்‌ ஆனும்‌ பென்னும்‌ சோந்து பமுகவதில்‌ ஏற்படும்‌ 
சிக்கல்‌ குறித்தும்‌ பிரபஞ்சன்‌ 'தீவுகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ சிந்தித்துள்ளார்‌. 
“ஒரு இளவயதுப்‌ பெண்ணுடன்‌ ஒரு இளைஞர்‌ சுற்றுவது என்பது, பெரும்பாலும்‌. 
அந்தப்‌ பெண்ணின்‌ கெளரவத்தையே அது பாதிக்கும்‌. ஆண்களுக்கு அது. 
ஹீரோத்தனமாக இருக்கலாம்‌. பெண்களுக்கு அது சாபம்‌" 
என்னும்‌ பகுதியைச்‌ சான்றாகக்‌ குறிப்பிடலாம்‌. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதீனங்களுள்‌ 
நேசம்‌ மறப்பதில்லை என்ற புதினத்தைத்‌ தவீர்‌ எஞ்சிய அனைத்தும்‌ புதினங்களிலும்‌ 


கலலி கற்று உயரநீலை 


படைந்துள்ள பெண்களைப்‌ பாத்திரங்களாகப்‌ படைத்திருப்பது. 
சமூகப்‌ பொறுப்புணர்வோடு கூடிய படைய்புப்போக்கு என்றே கொள்ளமுடிகிறது. 


பெண்களுக்குப்‌ பெருந்‌ துன்பம்‌ தந்த தேவநாசிமுறையும்‌ கறிப்பிடந்தக்கது. 


169 


தேவதாசி முறை : 
பெண்களைக்‌ கோயிலுக்குப்‌ பொட்டுக்கட்டி விறம்‌ தேவதாசி முறை 
வழக்கத்திவிறுந்ததைப்‌ படைப்பாசிரியா பிரபஞ்சன்‌ "வானம்‌ வரப்படும்‌, "மானுடம்‌ 
வெல்லும்‌' "நதி! முதலான மூன்று பறினங்களில்‌ படைத்துக்காட்டியுள்ளர்‌. மானுடம்‌ 
வெல்லும்‌, புதினத்தில்‌ கோயில்‌ நாசி அன்னம்‌ தன்‌ பன்னிரண்டு வயது மகள்‌ 
மோகனாவைப்‌ பொட்டுத்கட்டில விரும்புகிறாள்‌. இதற்காக ராஜாவக்குக்‌ கடிதம்‌ 
எழுதுகிறாள்‌, 
“என்‌ மகள்‌ மோகணவை நங்கள்‌ ராஜீய சரக்கத்திற்கள்‌ இருக்கும்‌ ஒரு 
கோயிலில்‌ பொட்டுக்‌ கட்டிக்‌ கொள்ள அனுமதி அளித்து, அவளை தேவர்க்குத்‌ 
தாசியாக்கி கடாட்சித்தரன விஞ்ஞாயம்‌ செய்ய வேணும்‌'" 
என்னும்‌ பகதி, பொட்டுக்கட்டும்‌ வழக்கத்தைச்‌ சுட்டுகிறது. மேலும்‌, நீதியில்‌ வரும்‌, 
“சன்‌ அம்மா மூதூர்‌ சிவபெருமாலுக்கப்‌ பொட்டுக்‌ கட்டிக்கிட்டவள்‌. தென்னாற்காடு 
ஜிலைவில, அரியலுர்லேந்து கூடலூர்‌ வரைக்கும்‌ எங்க வ்டடுக்கு வராத பெரிய 
மலுஷன்‌ எவரும்‌ இல்லை? 
என்னும்‌ பகுதியையும்‌ சான்றாகக்‌ கொள்ளவம்‌. 
“வயதும்‌ இல்லமல்‌ ஆண்களின்‌ உயிரை நாம்‌ வேறுபடுந்துததால்‌ அன்றோ 


நமக்கு வேசை  ஏன்மிற என்கிற பெயர ஆச்சுது; தேவிகளைப்‌ போன்று 


ியல்லாம்‌ அடிமைப்படுத்துவதில்‌ அன்றோ நமக்குத்‌ தேவரடியார்‌ என்று பெயர்‌ 


ஆச்சுது? என்று வேதபுரீஸ்ஷர்‌ கோயில்‌ தாசி ஒருத்தி வாயி 


மாகக்‌ கூறுவதன்‌ மூலம்‌, 


டியர்‌ முறை வரழக்கத்திலிருந்ததும்‌, அவர்களின்‌ இயல்பும்‌ புலப்படத்தப்படுகின்றது. 


ஊரிலுள்ள செல்வந்தர்களின்‌ ஆதரவிலும்‌, கோயிலில்‌ தரூம்‌ மானியத்திலும்‌ ழ்க்கை. 


நடத்தும்‌ தாசிகள்‌, வயதானபின்‌ ஆதரவின்றி மிகவம்‌ மோசமான நிலைக்குத்‌ தள்ளப்படும்‌. 
அவலத்தை எநுத்துக்காட்டுகிறார்‌ ஆசிரியர, வேதபரீஸ்வரர்‌ கோயில்‌ தலைமைத்‌ தாரியாக 


இருந்த பொன்னியம்மா மகனான காத்தணாயனைப்‌ பற்றித்‌ தற்போது தலைமைத்‌ 


1] 


நாசியாக இருக்கும்‌ பானுகிரகிக்கும்‌ அவளுடைய பணிப்பெண்‌ நீலவேணிக்கம்‌ இடையே 

நடக்கும்‌ உரையாடல்‌ கோயில்‌ தாசிகளின்‌ நிலை எடத்துக்காட்டப்படுகிறது. 
“ஆமா, பெரிய பொன்னியம்மா.ரா சோறு விடிஞ்சா பழைய சாதம்‌. பானு இடை 
மறித்நாள்‌... நீண...அடுத்த பத்து பதினைந்து வருஷத்துக்கப்புறம்‌ நாமும்‌ பழைய. 
சோறுதான்‌'” 

என்னும்‌ உரையாடலில்‌, தாச்களின்‌ நிலை தெளிவடத்தப்பறுகிறது. மேலும்‌, 


“உடம்புக்‌ கட்டு இருக்கும்‌ வரைக்கும்‌ தானே நம்மை போன்ற பெண்களுக்கு 


ன்னும்‌ பகுதியையும்‌ சான்றாகக்‌ குறிப்பிடலாம்‌. 
தேவதாசிமுறையை ஒழிக்கத்‌ தடைச்‌ சட்டம்‌ கொண்டு வந்தது அரசாங்கம்‌. 
ஆனாலும்‌ அதன்பிறகு தேவதாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ முன்னேற்றம்‌ ஏற்படாத 
நிலையையும்‌ பதிவு செய்யத்‌ தவறவில்லை ஆசிரிய பிரபல்சன்‌, 
“முத்துலெட்சுமி, சென்னை சட்டசபையில்‌, தேவதாசி தடைச்சப்ட மசோதா 
கொண்டு வந்தபோதும்‌, சுதந்திரம்‌ பெற்ற பீன்பும்‌ அந்தத்‌ தெருவில்‌, உலகத்தின்‌ 
ஆதித்தொழில்‌ நடைபெற்றே வந்தது"! 
என்றம்‌, 
“அரசாங்கம்‌ நல்லது செய்யணும்னுதான்‌ தேவதாசி தடைச்சட்டம்‌ கொண்டு. 
வந்தது. ஆனல்‌ அதையே தொழிலாகக்‌ கொண்ட பெண்களுக்கு வாழ்க்கைக்கு 
ஏற்பாடு பண்ணலை. அல்லது அப்படி ஏதாவது திட்டம்‌ பண்ணி இருந்தா, அது. 
எங்க கும்பத்துக்கள்ளே வந்து சேரலை. அம்மா, மேலும்‌ மேலும்‌ ஆதிலேயே 
அமுங்கிக்கிட்டுருந்தா...” 
என்றும்‌ அமையும்‌ பததிகளைச்‌ சான்றுகளகக்‌ கொள்ளமுடிகிறது. தேவதாசியாக 
ாம்ந்த தன்‌ அம்மா மைனைவதியிடம்‌ கதைத்‌ நலைலி நீலாவதி, 
“நாலுபேரைப்போல நாலும்‌ வாழ்ந்து, கவரமா என்‌  உழைப்பாலே 
வழப்போறேன்‌''” 


m 


என்று கூறுலது தேவதாசிமுறைக்குரிய நிவாக ஆசிரியரால்‌ முன்வைக்கப்பறுகிறது. 
நேவநாசித்‌ நடைச்‌ சட்டம்‌ இருந்தாலும்‌, அதைவிட உழைத்று வாழவேண்டும்‌ என்று 
தேவதாசிகளிடம்‌ ஏற்படும்‌ மனமாற்றமே உரிய திவாக அமையும்‌ என்பதே ஆசிரியர்‌ 
வலியுறுத்தும்‌ செய்தியாகும்‌, சமுதாயத்தில்‌ தாசித்‌ தொழில்‌ செய்த மக்களிடையே 


போதிய மனமாற்றமில்லை என்பதால்‌ 3 


வ வெற்றிபெற இயலவில்லை என்றே ௬ூறத்‌ 
தோன்றுகிறது. 

சமுதாயத்தில்‌ பெண்களுக்கு ஏற்பட்டிநந்த சிக்கல்களூள்‌ ஷதட்சணையும்‌ 
குறிபபிடத்தக்கது. 
வரதட்சணை : 


இந்தியச்‌ சமுதாயத்தி 


ஒரு பெண்ணின்‌ ஊழ்க்கை உறுதிப்படத்துவதில்‌ தொன்று 
தொட்டு நீரத்து. வருவது வரதட்சனையாகும்‌. 
“இந்தியச்‌ சூழலில்‌, வரதட்சணை என்பது வாழ்நாள்‌ முழுவதும்‌ பல்லாண்டு 
நிகழும்‌ ஒரு தொடர்‌ பரிசளிப்பையே சுட்டுகிறது" 


என்பார்‌ குப்தா என்னும்‌ சமூகவியலறிதர்‌. பால்ய விவாகத்தையும்‌ விதவை நிலையையும்‌ 


சமூக அமைப்பின்‌ செயல்பாடும்‌ இல்லை 


குறித்துச்‌ சிதிருத்தவாதிகள்‌ சிந்திக்கத்‌ தொடங்கின, சில புதின ஆசிரியர்களும்‌ 
ஹதட்சணை வழம்கத்தைச்‌ குட்டிக்காட்டன்‌ 

ஹதட்சணையால்‌ பெண்ணை விலைபேசும்‌ அலைநிலை ஏற்பட்டதைச்‌ மில 
புதினங்கள்‌ சித்திரிந்துள்ளன. 

“அவனைத்‌ தக்க விலைக்கு விற்ற பின்புதான்‌ எல்லார்‌ ஜீவனத்துக்கும்‌ ஒரு 

வழியுண்டா வேண்டும்‌”? 


என்று பத்மாவதி சரித்திரத்திலும்‌, 


m2 


“அவள்‌ புருஷன்‌ சிறுவனாயிருந்ததால்‌ அவளுக்குச்‌ சொற்பப்பணமும்‌ என்‌ புருஷன்‌ 
பெரியவராயிருந்தநால்‌ எனக்கு அதிகப்‌ பணமும்‌ கிடைந்தள"*' 
என்று மத்தும்ராட்சியிலும்‌ மாதவையா எடுத்துக்காட்டுகிறர்‌. இக்கற்றின்‌ மூலம்‌, 
சாப்பிள்னை வீட்பர்‌ பெண்‌ ஸ்டாருக்கு தட்சணை கொடுத்துத்‌ திருமனம்‌ செய்த 
வழக்கத்தை அறியமுடிகிறது. 
“படித்த. மாப்பிள்ளை வீட்டாரின்‌. இரக்கமற்ற. பணவேட்டையையும்‌ 
வெண்ணைப்பெற்ற பெற்றோரின்‌ மன வேதனையையும்‌ பற்றிக்‌ 
'கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ என்‌ குடும்பத்திலேயே இந்த அனுபவத்துக்கு. 
ஆணனபோது, உலகப்போக்கை மிகமிக வெறுத்தேன்‌. படிப்பு எங்கே? பண்பு 
எங்கே? “அழகுக்கு அழகு “அறிவுக்கு அறிவு! “அன்புக்கு அன்பு' என்று 
விலைபோகும்‌ கொடுமையை நன்றாக உணர்ந்தேன்‌” 
என்று கதைமாந்த। கூற்றாக, அகல்ிளக்கில்‌ முல. கூறுவதன்‌ ஊயிலாக பெண்ஸீட்பர்‌ 
மாப்பிள்ளை ஸ்டாருக்கு தட்சணை கொடுக்கும்‌ வழக்கமும்‌ அதன்‌ ீவிரமும்‌ 
புலனாகிறது. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதின இலக்கியங்களுள்‌ சில ஹதட்சணை 
வழக்கம்‌ நிலலியதைய்‌ படம்‌ படித்துக்‌ காட்டினாலும்‌ அல்வழக்கத்தை எதி்தும்‌ நிலை. 


காணப்படவில்லை, 


“தீவக 


“ஜானா படிச்சு வந்தவுடனே, வேலை கொடுக்க கியுவிலே. நிக்கிறாங்ளாக்கும்‌. 
விஷயம்‌ புரியாமலே பேசாதே. இவ ரொம்ப படிச்சா இவளைவிட அதிகமா 
படிச்சவனைப்‌ பார்க்கணும்‌... எந்தப்‌ பேமாளி இப்போ வரதட்சணை வேணங்கிறான்‌? 
பெரிய படிப்பு படிச்சவன்‌ பெரிய தொகை கேட்பான்‌"" 

என்றும்‌, 

“தவன்‌ அவனும்‌ எனக்கு லட்ச ரூபாய்‌ வேண்டும்‌, ஸ்கூட்டா வேண்டும்‌ 
என்றல்லாம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறான்‌. படிப்பு இருந்தென்ன? கடைசியாகப்‌. 
பணம்‌ கொடுத்து தாள்‌ கல்யாணம்‌ பண்ணி வைக்க வேண்டி இருக்கு”? 


எனவும்‌ அமையும்‌ பருறிகளைச்‌ சான்றாகக்‌ குறிப்பிடாலம்‌. மேலும்‌ வரதட்சணை 


இல்லாமல்‌ திருமணம்‌ நடந்துள்ளதென்பதை, 


“நல்லவன்‌, சீநனம்‌ வேண்டாம்‌, கல்யாணச்‌ செலவு எங்களுடையது. என்றார்கள்‌ 
மாப்பிள்ளை விட்டார்‌ புளியம்பழம்‌, முடித்துவிட்டார்‌ வைத்தியநாதன்‌" 
என்னும்‌ பததி எடத்துக்காட்டுகிறது. வீறுக்ட வேண்டுமென்று விரும்பிய லலிதா, 
அலுவலகத்தில்‌ கடன்‌ கேட்டரப்பதாகவம்‌, கணவரிபம்‌ பனம்‌ 
எதியர்க்கவில்லையென்றும்‌ கூறுமிடத்தில்‌, பாரதி அந்த வீரு இநவதும்கும்‌ உரியது 
நானே என்று கூறுகிறாள்‌. அதற்கு லலிதா 
"பேசியபடி வரதட்சணை கொடுக்க முடியவில்லையே அப்பாவால்‌" 
என்று பதில்‌ ௬றுதன்‌ மூலம்‌, வரதட்சணைப்‌ பணம்‌ மாப்பிள்ளைகளல்‌ பெரிதும்‌ 
விரம்பப்படுகிறதென்பதை அறியவியலுகிறது. 
ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களுள்‌ இல்லிரணடில்‌ மட்டும்‌ ஹதட்சணை 
வரக்கந்தைச்‌ சட்டயள்ள ஆசிரியர்‌ இச்சிக்கலுக்குத்‌ ஜவ எதையும்‌ முன்வைக்க 
வில்லை. இல்விரு புதினங்களில்‌ அமையும்‌ ஷரநட்ரணை குறித்தப்‌ பாத்திரக்‌ கூற்றுகள்‌ 
வாயிலாகப்‌ பெண்ணை எப்படியாவது. கரை சேர்த்தால்‌ போதும்‌ என்ற மனப்போக்கை 
அறியமுடிகிறது. 
கல்வியும்‌ பொருளாதாரத்‌ தற்சா்பும்‌ பெற்றிகுந்தாலும்‌, பெண்‌ என்பவள்‌, பிறந்த 
ஷ்டை பொறுத்தவரையில்‌, மற்றொருவனிடம்‌ பொறுப்பு மாற்றம்‌ செய்யப்பட 
வேண்டியதொகு சுமையாகவே கருதப்படுகிறாள்‌. எனவே சம்ப்ரதாய மரபுக்கு 
முரண்படாமல்‌ வரதட்சணையைத்‌ தந்து திகமணம்‌ என்ற பெயரில்‌ அவளை 
எங்கேனும்‌ தள்ளிலிட்டுத்‌ தம்‌ பொறுப்பைக்‌ கழித்துக்‌ கொள்ளவே பெண்ணீன்‌ 
பெற்றோர்‌ விரும்புகின்றன?" 
என்னும்‌ சமுகவியலாரின்‌ கூற்றும்‌ இங்கு நினைவதரத்த்கது. ஹதட்ரணைக்‌ 


கொடுமையில்‌ வேகத்தைத்‌ தணித்திறப்பதில்‌ புதின இலக்கியம்‌ 


பெரும்பங்காற்றியிரப்பினும்‌, கல்வியறிவால்‌ இருபால்‌ இளைய தலைமுறையினரும்‌ பெறும்‌ 


4 


விழிப்புணவே இச்சிக்கலுக்கு உரிய முழுமையான திவாக  அமையுமென்றே 


கூறத்தோன்றுகிறது. 


பெண்கள்‌ சமுதாயச்‌ சிக்கல்களையும்‌ அதற்கான ஜாவகளையும்‌ சுட்டிக்காட்டிய 


படைய்பாசீரியர்‌, பெண்கள்‌ யம்‌ பெண்ணரிமைக்‌ கோட்பாடுகளை வதந்துச்‌ 


செயற்படும்‌ அளவிற்குச்‌ சரடைந்திருக்கும்‌ நிலையையும்‌ பதிவு செய்யத்‌ தவறவில்லை. 
பெண்ணூரிமைச்‌ சிந்தனை : 

ஆணும்‌ பெண்ணும்‌ ஸலாத்‌ துறையிலும்‌ சம உரிமை படைத்தார்கள்‌ என்ற 
சிந்தனையின்‌ விளைவாகவே பெண்ணரிமைக்‌ கோட்பாடு தோன்றியது. 

பெண்ணுரிமை என்பது ஏர்‌ இயக்கமாகவும்‌, கோட்பாடாகும்‌ பதினெட்டாம்‌ 

நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ ஐரோப்பாவில்‌ தோற்றம்‌ பெற்றது" 


மேலை நாட்டில்‌ பதினெட்டாம்‌ நூற்றானடின்‌ இறுதியில்‌ இச்சிந்தனையின்‌ மூனணேடியாக. 


மேரி உஸ்ட்டன்‌ கிராப்ட்‌ என்னும்‌ ஆங்கிலப்‌ பெண்மணியைக்‌ குறிப்பிநீகின்றன்‌. “இவர்‌ 
பெண்ஹரமையை அழுத்தமாகப்‌ பறைசாற்றும்‌ வகையிலமைந்த 'A பயிற ௦1 ம்‌ 
Rights of Women’ aன்னும்‌ தம்‌ நூலினை 1792 ஆம்‌ ஆண்டு வெளியீட்ட இதனைத்‌ 
தொடர்ந்து பல பெண்ணூரிமை அமைப்புகள்‌ தோன்றின. இந்தியாவில்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டுச்‌ சமுதாயத்‌ நேலை கருதிப்‌ பென்ஹூரிமைக்காகப்‌ பல இயக்கங்களும்‌ பல 
தலைவர்களும்‌ ஆற்றிய பணிகள்‌ கூறிப்பிடத்தக்கள. 
"இந்திய மறுமலரச்சி இயக்கத்தின்‌ தோற்றத்திற்குக்‌ காரணம்‌ சமயச்‌ சிதிருத்தமே 
எனினும்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ முன்னூரிமை பெற்று. பெண்ணூரிமை எனில்‌ 
மிகையாகாது. இந்த அடிப்படையில்‌ இராமலிங்க அஷகள்‌ முதல்‌ பெரியார்‌, 
அண்ணாதுரை வரை பலரும்‌ அந்தக்‌ கோணத்தில்‌ அரும்பணியாற்றிய பினைகும்‌ 
பெண்களின்‌ நிலை அவர்களுக்குச்‌ சமமாக வளர்ந்து விட்டதாக தெரியவில்லை": 
என்னும்‌ கூற்று, இந்தியர்‌ சமுதாயத்தில்‌ பெண்ணூரிமையின்‌ யதார்த்தைப்‌ 
புலப்படுததுகிறது. சிதிருத்தச்‌ சீந்தனையாளகளின்‌ கருத்துகளை உள்வாங்கிக்‌ கொணடு, 


தொடக்கம்‌ முதல்‌ இன்று வரை பல்வேறு. புதின ஆசிரியர்கள்‌ பெண்ணரிமை குறித்துச்‌ 


1s 


சிந்தித்றுஸ்ண்‌ எனதும்‌ கூறிப்பிடந்தக்கது. ஆய்வுக்கு எறுத்துககொண்டுள்ள 
புதினங்களும்‌ பெண்ணூரிமை குறித்துச்‌ சிந்திந்துள்ளன. நேசம்‌ மறப்பதில்லை என்ற 
புதினத்தில்‌ ரும்‌ அனைத்துப்‌ பாத்திரங்களும்‌ கல்விகற்றுப்‌ பெண்கள்‌ உரிமையை 
இிஷைநாட்டும்‌ வகைமாதரிகணகவே படைக்கப்பட்டுள்ளன. தீயிலே வண்சோதியில்‌ 
தன்னைக்‌ காதலிப்பதாக ஒருவன்‌ ௬றியதைப்‌ பற்றித்‌ தன்‌ தந்தையோடு விலாதிக்கிறாள்‌ 
கதைத்‌ தலைவி சுமதி, அப்போது, 

“நிதானப்பட்டுக்கோ, இப்பத்தான்‌ யோசிக்கணும்‌. நிறைய யோசிக்கணும்‌. ஏன்னா 

உன்‌ வாழ்க்கையைத்‌ திமாளிக்கப்‌ போற விஷயம்‌ இது" 
என்று சுமதியின்‌ தந்தை கூறுவது, ஒரு பெண்‌ தன்‌ துணையைத்‌ தானே தேரந்தெரிக்கம்‌ 
உரிமையைப்‌ பெற்றிநந்த நிலையைப்‌ படம்பிடித்துக்காட்டுகிறது. தீவுகளில்‌ பெற்றோர்‌ 
பாத்த மாப்பிளை படிக்கலை என்று ௬றி நிராகரிக்கும்‌ ஜானகி நாலும்‌ நானும்‌ 
நீயும்‌ நீயும்‌ என்ற புதினத்தில்‌ பெற்றோர்‌ நிச்சயித்த மாப்பிள்ளையின்‌ குணநலன்‌, 
செயல்பாடு, சிந்தனை ஆசியவை தனக்கு ஏத்துப்போகாது. என்பதை அறிந்ததும்‌. 
திருமணத்தை நிறுந்தும்‌ வைகறை. முதல்‌ மறைத்‌ துளியில்‌ கைன்‌ செய்யும்‌ 
தவறுகளுக்கு உடந்தையாக இராமல்‌ கணலனையெதீர்த்தப்‌ பிரிந்து ழும்‌ பாரத, 
காதலெனும்‌ ஏணியிலே என்ற புதினத்தில்‌ காதல்‌ மற்றும்‌ கலப்புத்‌ திறமணத்தை 
தாக்கும்‌ சுமித்ராவின்‌ தாய்‌ முதலான பாத்திரங்களைப்‌ படைத்திதப்பதன்‌ மூலம்‌, 
பெண்ணுக்குத்‌ தன்னைப்‌ புரிந்து கொள்வதற்கும்‌, எதிகாலந்தை உரவாக்கிக்‌ 
கொள்வதற்கும்‌ சுதந்திரம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதை வலியறுத்தும்‌ பெண்னியர்‌ 
சிந்தனை படைப்பாசீரியரிடம்‌ வெளிப்படுவதைக்‌ காணமுடிகிறது. பெண்கல்வியை மறுத்த 
பழைமைச்‌ சமுதாயத்தையும்‌, கல்வி கற்று உரிமைச்‌ சிந்தனையோடு உலாவரும்‌ 
பெண்கள்‌ சமுதாயத்தையும்‌ படைத்துக்காட்டியுள்ளார்‌ ப்ரபஞ்சள்‌. இதன்‌ மூலம்‌. 
சிக்ககளாக அரைந்திருந்த தடைகளையும்‌ தாண்டி இன்று பெண்கள்‌ சமுதாயம்‌ 
பலவேறு உரிமைகளோடு சரடைந்திரப்பதைத்‌ துல்லியமாகப்‌ பதிவு செய்துள்ளார்‌ என்றே. 


௬ுறமுடிகிறது. 


1 


சமுதாயத்தைப்‌ பாதிக்கும்‌ தனிமனிதச்‌ சிக்கல்களையும்‌ படைப்பாசிரியா பிரபஞ்சன்‌. 
பதிவு செய்யத்‌ தவறவில்லை. 
தனிமனிதச்‌ சிக்கல்‌ : 

இன்றைய நிலையில்‌ தனிமனிதன்‌ சமுதாயத்தையும்‌ சமுதாயம்‌ தனிமனிதனையும்‌. 
பாதிக்கமளவிற்கச்‌ சமுதாயத்திற்கும்‌ தனிமனிதலுக்கம்‌ இடையே ஒரு பிணைப்புக்‌ 


காணப்படுகிறது. இத்தகைய பிணைப்பு, தனிமனிதச்‌ சிக்கல்கள்‌ ஒரளவு குறைவதற்கும்‌ 


காரணமாக அமைந்திருக்கிறது. இருப்பினும்‌ புதின இலக்கியங்கள்‌ சில தனிமனிதச்‌ 
சிக்கல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. தொடக்ககாலப்‌ புதின இலக்கியங்களில்‌ 
தனிமனித முக்கியத்துவம்‌ பெரும்பங்கு லகிந்தது. கால ஒட்டத்தில்‌ அன்றைய 


புதினங்களில்‌ தனிமனிதச்‌ சிக்கல்களாக இடம்பெற்றவற்றுள்‌ சில, இன்றைய புதினங்களில்‌ 


சமூகர்‌ சிக்கல்களாக உருப்பெற்றுள்ளன. இக்கருத்தை 
“விடுதலைக்குப்‌ பின்‌ முதல்‌ பத்தாண்டுகள்‌ வரையிலும்‌ வெளிவந்த சமூக 
நாவல்களில்‌ திருமணம்‌, காதல்‌, வரதட்சணை, சூம்ப உறவு நிலைகள்‌, 
பொகுணதார நெருக்கடி போன்ற சிக்கல்கள்‌ தனிமனிதர்‌ சிக்கல்களாகவே 
சிந்திரிக்கப்பட்டன. கதையில்‌ தலைமைபெறும்‌ தனிமனிதரை முன்னிறுத்தும்‌ 
வகையில்‌ சமூகப்பின்னணி வெகு குறைவான இடத்தையே பெறமுடிந்தது"'” 
என்னும்‌ ௬ற்று அரண்‌ செய்கிறது. பொதுணகப்‌ புதின இலக்கியம்‌, சமூதாயர்‌ 
சிக்கல்களைச்‌ சுட்டிக்காட்டி அதற்குத்‌ திவகளை முன்வைப்பதைப்‌ போன்றே, தனிமனிதச்‌ 
சிக்கல்களையும்‌ எடுத்துக்காட்டி, அவற்றிற்கு இயன்ற அளவு திவகளைத்‌ தரும்‌ 
வகையில்‌ படைக்கப்படுகிறு, 
“ஒரு சமூகத்தை ஒட்டு மொத்தமாகப்‌ பார்த்து, அச்சமூகம்‌ எவ்லெவ்வகையில்‌ 
இன்னலுகின்றது என்பதைக்‌ கண்டறிந்து, அவற்றை நீக்குவதற்கு முயற்சி 
மேற்கொள்ளப்படுவது. ஒரு நிலை, ஒரு தனிப்பட்ட மனிதனின்‌ சிக்கலைக்‌ 
கண்டறிந்து அச்சிக்கலிலிகந்து அவள்‌ விடுபடுவதற்கு உதவுவது மற்றொரு நிலை. 


mT 


முன்னதில்‌ சமுகம்‌ முதன்மைபெற மனிதர்‌ பிள்னனியாகிற்ற்‌. பின்னதில்‌ மனிதா. 
முதன்மை பெற மனிதநேயம்‌ பிள்னணியாகிறது”* 


என்பர்‌ சா வளவன்‌, இக்கருத்து புதின இலக்கியம்‌, தனிமனிதச்‌ சிக்கலை 


எநத்துக்காட்டுவதோடு அதற்குத்‌ தீவு தரும்‌ மனிததேயப்பணியினையும்‌ செய்வதைத்‌ 
தெளிவபநுத்துவதாக அமைகிறது. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களிலும்‌ தனிமனிதச்‌ 
சிக்கல்‌ குறித்து அலரப்பட்டுள்ளது. 


தனிமனிதர்‌ சிக்கல்‌ உளவியல்‌, பொதுநிலை, தனிநிலை எனப்‌ பல நிலைகளில்‌ 


அமையும்‌ என்பர்‌. கணவள்‌, மனைவி இருவருள்‌ யாலும்‌ ஒருவர்‌ காட்டும்‌ தனித்துவ 
ஈடபோட்டை மற்றொருவர்‌ மட்டம்‌ தட்னல்‌ அது உணர்வு முரணைத்‌ தோற்றுவிக்கும்‌ 
தனிமனிதர்‌ சீக்கலாகக்‌ கருதப்படுகிறது. கணவன மனைவிக்கிடையே காணப்பரம்‌ 
வெல்வேறு தளீச்சுவையுணர்வு காரணமாக உணர்வமூரண்‌ தோன்றுவதுண்டு, எனக்குள்‌ 
இருப்பவள்‌! என்னும்‌ கறும்பதினத்தல்‌ இத்தகைய உணர்வு முரண்‌ காணப்படுகிறது. 
கிருஷ்ணமூர்த்தி, அவண்‌ மனைவி ஹேமா இருவருக்கும்‌ இடையே வெல்லேறு வகையான 
சலையுணர்வு காணப்படுகிறது. தினமும்‌ இட்லி, தோசையையே காலைச்‌ சிற்றுண்டியாக 
வைக்கும்‌ ஹேமாவக்கும்‌, தினம்‌ தினம்‌ வித்தியாசமாக, வகை வகையான உணவுகளை 
விரலபம்‌ கிருஷ்ணமூர்த்திக்கும்‌ சுலையுணர்னு வேறுபடுகிறது. அதேபோன்று ஷீட்‌ 
சமையல்‌ வேலைகளை மூடிந்தவிட்டப்‌ படுக்கும்போது வேறு ஆடையை. உ௫ுத்தர்‌ 
சொல்லும்‌ கிருஷ்ைத்தியின்‌ பேச்சை ஹேமா காதில்‌ வாங்காமல்‌ இருப்பதும்‌ 
சுவையுண்டு வேறுபாட்டின்‌ எதிரலியாதும. 

கிரஷ்னமத்தி, ஹேமா இருவருக்குமிடையே காபைபடும்‌ உணரவமுரண்‌, 

“ப்ளீஸ்‌ ஹேமா, என்னைப்‌ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எனக்கு எல்லாம்‌ புதுசா, 

ஒழுங்கா வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்படநேன்‌. நு ஒரு தப்பா? என்னை 

நீ கொஞ்சம்‌ அனுசரிக்கக்‌ கூடாதா?” 
எனவரும்‌ பகுதியில்‌ பளச்சிடுவதைக்‌ காணமுடிகிறது. மேலும்‌ 'வானம்‌ வரப்படும்‌" என்ற. 


புதினத்தில்‌ இத்தகைய உளைவமுரண்‌ தென்படுகிறது. 


175 


கூவினர்‌ துரைக்கு மேல்நிலைக்கு வரவேண்டும்‌ என்கிற உந்துதல்‌ இகந்ததே 
தவிர, பளபளப்பாக இருக்கவேண்டும்‌ என்கிற உத்தேசம்‌ இல்லை. மாலுக்கு. 
எங்போதும்‌ அந்த நினைப்பே இருந்தது""” 
என்னும்‌ பகுஜியைச்‌ சான்றாகக்‌ கொள்ள முடிகிறது. இதேபோன்ற உணர்வு முரண்‌, 
நானும்‌ நானும்‌ நீயும்‌ நீயும்‌ என்னும்‌ புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. காதலித்துத்‌ 
திருமணம்‌ செய்துகொண்ட கணவனோடு மனம்‌ பொருந்தி வாழமுடியாத அலராதாவம்‌, 
பல்வேறு நிலைகளில்‌ முரண்பாடான எண்ணங்கொணை சந்திரனோடு நடக்க இருந்த 
திருமணத்தை ரத்துச்‌ செய்த வைகறையும்‌ சந்திக்கிறார்கள்‌. அப்போது, 
"ஆண்கள்‌ நல்லவர்கள்‌, ஆனல்‌ அவர்கள்‌ விருப்பம்‌, ரூசி வித்தியாசமாக 
இருக்கிறது. அதற்கு நாம்‌ பொருத்துக்‌ கொள்ள வேனடியது இருக்கிறது. இது நம்‌ 
பிரச்சனை. ஆண்களின்‌ பிரச்சனையாக இல்லை. இது இரண்டு பேர்ள்‌ 
பிரச்சனை"! 
என்று கும்‌ பகுதியில்‌ உணரவமுரண்‌ புலனாகிறது. ஆய்வு மேற்கொண்டுள்ள ஏனைய 


புதினங்களில்‌ இத்தகைய உணிவுமுரண்‌ காணப்படவில்லை. மேலும்‌ ஆம்வுக்கள்ளாகும்‌ 


புதினங்களில்‌ நனிமளிதம்‌ சிக்கல்கள்‌ உளவியல்‌, பொதுநிலை, தனிநிலை என மூன்று 
நிலைகளில்‌ காணப்படுகின்றன. 
உளவியற்‌ சிக்கல்‌ : 

ஏதேனும்‌ ஒரு நிகழ்வு காரனமாக மனநோயாளியாதல்‌ அல்லது மனர்சிதைவ 
அடைதல்‌ உளவியற்‌ சிக்கலாகவும்‌, மனத்தெளிவு பெறுதல்‌ அதற்குரிய தீவாகவும்‌ 
சுட்டப்படுகறது. 

தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச்‌ சேர்ந்த டேவிட்‌ முத்தையாலைப்‌ பிராமண. 
சமுதாயத்தைச்‌ சர்ந்த பாகி காதலிப்பதாகச்‌ சொன்னதும்‌ அதனை ஏற்க முரியாமல்‌ 


தலி்கிறது அப்ாத்திர்‌ 


1] 


“நூன்‌ பாகியை காதலிக்கலே வைத்தி சார்‌, பாகீ என்னை விரும்பறதுன்னு. 
கொஞ்சதாளாதான்‌ எனக்கு தெரிய வரம்பிச்கர்ச. எனக்கு மனசுக்குள்ள சங்கடமா 
இருந்தது. எப்படி என்னை வெளிப்படத்திக்கிறதுள்னு எனக்கு விளங்கல்லே!"!"' 

என்னும்‌ கூற்றை, முத்தையாவிடம்‌ காணப்படும்‌ உளவியல்‌ சிக்கலை 
ந்துக்காட்டுதாகக்‌ கொள்ளலாம்‌. இதுபற்றிக்‌ ஐுழப்பமான  மனநிலையிலியிருந்த 


முத்தையா, 


நான்‌ பாகிலை கல்யாணம்‌ பண்ணேன்னா, என்‌ குடும்பத்திலோர்ந்து நான்‌ 
துண்டிக்க வேண்டியிருக்கும்‌. வாழ்நாள்‌ பூரா கோவணத்தோட, இடுப்பு வேட்டியை. 
போர்வையா போட்டுக்கிட்டு இருக்கிற எங்க அப்பா, சம்பந்தி வீட்டுக்கு வரவே. 
கூச்சப்படுவாரு, இது மாதிரியானதொரு சம்பந்தியை கரண்டகோர்‌ எப்படி 
ஏத்ுக்கிறுவாருள்னு எனக்குத்‌ தெரியல்ல. என்‌ தம்பி கண்ணையா படிக்கல்லே, 
வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்‌. அவன்கிட்டேர்ந்தம்‌ நான்‌ அந்நியப்பட்டு. 
போயிடுவேன்‌. இந்தக்‌ கூலத்திலேர்ந்து மேல வந்த என்னோட முதல்‌ கடமையே. 


இன்னும்‌ கீழ இருக்கிறவங்களை முடிஞ்ச மட்டும்‌ கைதூக்கி விடறதுதான்‌" 


என்று மனத்தெளிவு பெறுவது, அக்கதை மாந்தருக்கு ஏற்பட்டிருந்த உளவியற்‌ 
சலகலுங்குத்‌ திவாக அமைகிறது. 

புதினங்களில்‌ சில சிக்கல்கள்‌ பொதுவாகவும்‌ அமைலதுணடு, 
பொதுநிலைச்‌ சிக்கல்‌ : 

ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களுள்‌ மூன்றில்‌ மட்டும்‌ இர்சிக்கல்‌ 
காணப்படுகிறது. (நிறைவேறாத காதல்‌' பொதுநலைச்‌ சிக்கலாக இடம்பெறுகிறது. 

“தீவுகள்‌ என்ற புதினத்தில்‌, ஜானகியும்‌, சச்சுவும்‌ காதலிக்கிறா்கள்‌. இடையில்‌ 
பணக்காரத்‌ தாய்மாமா அவனை வெளிநாடு அனுப்பிப்‌ படிக்க வைக்கிறேன்‌ என்று 
கூறியதும்‌ ஜானகியை மறந்து விறுகிறான்‌, சச்சு ஜானகி காதல்‌ தோல்வி அடைகிறாள்‌. 

“நமக்கு ரெண்டு பொறுப்புகள்‌ இருக்க சீனு, ஒண்ணு ஜாணவையும்‌ சச்சுவையம்‌ 


இணைத்து வைப்பது. ரெண்டாவது கோபி!" 


10 


என்ற பததி, ஜானகி என்னும்‌ கதை மாந்தர்‌ நிறைவேறாத காதல்‌ என்ற பொதுநிலைச்‌ 

சக்கலுக்கு ஆளாகியிருப்பதைச்‌ சித்திரிக்கிறது. இசுசிக்கலைத்‌ தித்து வைக்க 

முயற்சிக்கும்‌ தன்‌ அண்னன்‌ சீனுவிடம்‌, 
“அதுசரி அண்ணா.இரு விஷயத்தை நீ. போசிச்சியா? கல்யாணத்துக்கு முந்தி, 
பணத்துக்காக என்னை விட்டு இன்னொருத்தியை பிடிக்கிறவன்‌, கல்யாதைதுக்குப்‌ 
பிள்ணல்‌ எப்படி இருப்பான்னு ோசிச்சியா? அப்புறம்‌, இந்த மாதிர 
அயோக்கியத்தனம்‌ பண்ணினா என்ன பண்ணுவே? இப்பவே, அவனோட முகம்‌ 
ஜதரிஞ்சதேன்னு. சந்தோஷப்படு. அந்த அயோக்கியனை மற... என்னை நிம்மதியாக 
படிக்க விடு, அடுத்த வரவும்‌ எம்‌/பில்‌ பண்ணப்போறேன்‌. என்னை நாள்‌ 
காப்பாத்திக்கணும்‌. எனக்கு ஒரு வேலை வேணும்‌, என்‌ காலில்‌ நான்‌. நிற்க 
கேம்‌? 


என்று ஜானகி ௬றுவது. இச்சிக்கலுக்குரிய திரவாக அமைகிறது. 'சாதலேனும்‌ ஏணியிலே' 


என்னும்‌ புதினத்தில்‌ தன்‌ நண்பர்‌ சேதுலைக்‌ காதலிக்கிறாள்‌ ரேகா. சேதுவும்‌ ரேகாலைக்‌ 


காதலிக்கிறான்‌. ஆணல்‌ தன்‌ தோழி சுமித்ரா சேதுவை மிகவும்‌ விரும்புவதை அறிந்த 


£ தன்‌ காதலைத்‌ தியாகம்‌ செய்து சேதுவைர்‌ சுமித்ராலோடு சேர்த்துவை. 


“உன்னுடைய திறமைகளை உனக்கே உணர்த்தி உள்ளை மேம்பாடு அடையச்‌ 
செய்யறதும்‌, அதே போல எனக்கு நீ உதவஷதும்ான்‌ காதல்னு நினைக்கிறேன்‌. 
காதல்‌ ஒரு ஏணியா இருக்கணும்னு. நாள்‌ நினைக்கிறேன்‌ சேது. மேல்‌ ஏற்றிவிரம்‌. 
ஏணி 


என்று ரேகா தன்‌ காதலைத்‌ றந்து காதலை வாழலைய்பதள்‌ மூலம்‌ இர்சிக்கல்‌ ஜாத 
வைக்கப்படுகிறது என்று ௯ூறமுடிகிறது. 


நேசம்‌ மறப்பதில்லை! என்னும்‌ புதினத்தில்‌ பிரான்சிலிருந்து தாவது. என்பவன்‌ 


புதச்சேரியிலுள்ள தன்‌ அத்தை வீட்டுற்கு வருகிறான்‌. பிரான்ஸ்‌ இராஹவத்தில்‌ 
பணியாற்றும்‌ தாவீது, அத்தை வீட்டின்‌ வேலைக்காரி வள்ளியைத்‌ நிரமனம்‌ செய்ய 
விரும்புகிறான்‌. இராணுவத்‌ தலைமையின்‌ அவரச அழைப்புக்‌ காரணமாகப்‌ பீராலஸ்‌ 


சென்ற து அங்கிருந்து மீண்டும்‌ இந்தியா வருவதற்குள்ளன காலகட்டத்தில்‌ 


181 


வள்ளியைக்‌ கட்டாயத்‌ திருமணம்‌ செய்து கொள்கிறாள்‌ அவளைைய மாமா. அவள்‌ 
ஊனை விட்டுச்‌ சென்று வேற்றரல்‌ வ்ந்து வருவதை அறிந்த தாவது அவளைத்‌ தேடச்‌ 
செல்கிறான்‌. அவள்‌ மீது. கொண்ருந்த காதல்‌ நிறைவேறவில்லை என்றாலும்‌ அவளை 
ஒரமுறை மட்டும்‌ பார்க்க விரும்புகிறான்‌. 

“ஆமாம்‌ மாமி, இனி ஒரே தேடல்தான்‌. விரைவில்‌ புறப்படம்‌ போகிறேன்‌, வள்ளி 

கிடைத்தால்‌ வட திரும்புவது"? 
என்னும்‌ பததி, தாலீதுக்கு எற்பட்ட சிக்கலைக்‌ காட்டுகிறது. புதினத்தின்‌ இறுதியில்‌ 
அவனைக்‌ கண்டபடத்து வள்ளி என்று கூறியவாறே உயி, துறப்பது அச்சிக்கலுக்கரிய 
திவாக அமைகிறது. 

ஆம்வுத்தள்ளாகும்‌ எஞ்சிய புதினங்களில்‌ இசசிக்கல்‌ இபம்பேறலில்லை. 
புநினங்களில்‌ அமையும்‌ தனிநிலைர்‌ சிக்கலும்‌ இன்றியமையாததாக. 
தனிநிலைச்‌ சிக்கல்‌ : 

சிலருக்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ ஏற்படும்‌ சிக்கலைத்‌ தனிநிலை சிக்கல்‌ என்று 
றுணர்‌, 

“பொதுணகப்‌ பவதக்கு ஏற்படக்கூடிய சிக்கலாக இல்லாமல்‌ சிலருக்கு மட்டும்‌ 

குறிப்பாக ஏற்பட்டுிடக்கஷவய சிக்கலைத்‌ தன்நிலைச்‌ சிக்கணகக்‌ கருதனம்‌!"'" 
என்பது தனிநிலை? சிக்கலுக்கரிய விளக்கமாகும்‌. "முதல்‌ மழைத்துளி" என்ற புதினத்தில்‌ 
வரம்‌ சிறந்த பாடகியான பாரதியை அவளுடைய அப்பா திருமணம்‌ செய்து வைக்கிறார்‌ 
இசை நூப்டமே இல்லாத பணத்தை மட்டுமே பெரிதாக நினைக்கிற கனகராஜீக்கம்‌ 
பாரதிக்கும்‌ மன ஒற்றுமை ஏற்படவில்லை. மாறாக மன அதிகப்பதீயே ஏற்படுகிறது. 
இிருமனத்தில்‌ ஏற்படும்‌ அதிருப்தி பாதிக்க ஏற்படும்‌ தனிநிலைச்‌ சிக்கலாகும்‌. இறுதியில்‌ 
பாடக்கடாது என்று கூறும்‌ கணவனை எதிரத்துப்‌ பாடுவது. பாரதியின்‌ சிககலுக்குரிய 
தாணகச்‌ சுட்டப்படுகிறது. 


'நான்‌ பாடுவேன்னு சொல்றேன்‌"! 


12 


என்னும்‌ பகுதியைச்‌ சான்றாகக்‌ கொள்ளமுடிகிறது. எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய 
தனிறிலைச்‌ சிக்கல்‌ காணப்படவில்லை. 

உளளியல்‌, பொதுநிலை, நனிநிலை ஆகிய மூன்று நிலைகளிலும்‌ காணப்படும்‌. 
தனிமனிதச்‌ சீக்கல்களோடு உணர்வுச்‌ சிக்கலும்‌ இங்குச்‌ சுட்டத்தக்கது. 
உணர்வுச்‌ சிக்கல்‌ : 


ஏதேனும்‌ ஒரு நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ ஏற்படுவது. உணர்வச்‌ சிக்கலாகும்‌. 


“ந்னகளில்‌! காதல்‌. தோல்வியடைந்த ஜானகி அதனை மறந்து படத்தக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. 
“மனம்‌ வெறுமையடைந்தது, ஜாணாவுக்க இனம்‌ தெரியாத வருத்தம்‌, சோகமும்‌ 
உண்டாயிற்று அனக்கு, எ்லோரிபமும்‌ கைகுலுக்க வேண்டும்‌ என்று 
தோன்றியது. எல்லோரிடமும்‌ அன்பு செலுத்தவேண்டும்‌. எல்லோரோடும்‌ இணங்கி 
என்றறெல்லாம்‌ மனம்‌ துடித்தது. அவள்‌ மட்டும்‌ தனியாக 


என்று படைப்பாசிரியா பிரபஞ்சன்‌ ௬றுலது, அக்கதை மாந்தருக்குள்ளிருந்த உனர்வுச்‌ 


சிக்கலை லெளிக்கொணருவநாக அமைந்துள்ளது. இர்சிங்கலுக்கு ஆசிரியா்‌ திலினைச்‌ 
சட்டவில்லை, 

ஈதிமிலே வளர்சோதியில்‌ சுமதிக்கத்‌ திருமனம்‌ கூறித்த பயம்‌ ஏற்படுவது. 
உணர்வர்‌ சிக்கலாம்‌. 

“எனக்குப்‌ பயமா இகுக்கப்பா?" 
என்று சுமதி ௬ூறுவது உணர்வுச்‌ சிக்கலின்‌ பாற்படுகிறது. 
தொகுப்புரை : 

விரும்பத்தாக எந்தம்‌ சமூகநிலையும்‌ ஒரு சமூதாயம்‌ சிக்கலே என்பது, ஆய்வில்‌ 
விளக்கப்பட்டுள்ளது. 

ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட புதினங்களில்‌ சாதிப்பாகபாடு, பீறமத நிந்தனை, 


அரசியல்‌ சீர்கேடு, 


மஞ்சம்‌, அதிகாரத்‌ துஷ்பிரயோகம்‌, காவலதுறையின்‌ அவலநிலை, 


13 


காதலில்‌ பிரச்சினை, மூடநம்பிக்கை முதலானவை சமுதாயர்‌ சிக்கல்களாகக்‌ 
கண்டறியப்பட்டூள்ளன. சாதி, மத வேறுபாடற்ற சமுதாயம்‌ அமைய வேண்டும்‌ என்பதே 
பெரும்பாலான புதினங்களின்‌ பார்வையாக உள்ளது. என்பது ஆங்வில்‌ 


வெளிப்படத்தப்பட்டூள்னது. இலஞ்சத்தை எதீரக்கும்‌ மனவணர்வு பொது மக்களிடம்‌ 


ஏற்படுவதே இதனை ஏழிப்பதற்கு உரிய ஜணகும்‌ என்னும்‌ படைப்பாசிரியரின்‌ பார்வை 


கருதத்தக்கது. 
பெண்கல்வி மறக்கப்பட்ட சமுதாயத்தைப்‌ படம்பிழத்துக்‌ காட்டியதோடு, பெண்கள்‌ 


சமுதாயம்‌ முன்னேறேப்‌ பெண்கல்வி நேவையானதொன்று என்பதையும்‌ பதிவு செய்திரர 


வரரியான்‌ ரமுகப்பார்லை எணணற்குரியது. ஹநட்சணை சிம்கல்‌ தீர, இளைதுகளிடம்‌ 
ஏற்படும்‌ விழிப்புணர்வே போதிய பலனைத்‌ தரம்‌ என்பதும்‌ சட்டிய்காட்டப்பட்டள்ளது. 
அடப்படைக்‌ கல்வியே மறும்கப்பட்டிரு்த சமுதாயத்தில்‌ இன்று உரிமைச்‌ சிந்தனையோடு 
உலவிவரும்‌ வன்னம்‌ பெண்களைப்‌ படைத்திருக்கும்‌ ஆசிரியரின்‌ பெணணூரமைச்‌ 
சிந்தனை சிறப்பாகச்‌ சுட்டந்தக்கது. 

தொடக்ககாலப்‌ புதினங்களில்‌ காணப்பட்ட தனிமனிதச்‌ சிக்கல்கள்‌ இன்று சமூகச்‌ 
சிக்கலகளாகக்‌ காப்டப்படுகின்றன என்பது சுட்ிக்கா்டபபட்டுள்ளது. கணவன்‌ - 
மனைவியிடையே ஒருவரை ஒற்‌ மட்டம்‌ தட்டுதல்‌ காரணமாக ஏற்படும்‌ உணர்வு முரண்‌, 
ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ மூன்றில்‌ மட்டும்‌ இடம்பெற்றிறப்பது. ஆய்வில்‌ 
பஸப்படத்தப்பட்டள்ளது. 

லிட்‌ முந்தையா என்னும்‌ கறைமாந்தரின்‌ உளவியற்‌ சிக்கலும்‌ அதற்கும்‌ 
படைய்பாசிரிய்‌ தடம்‌ திவும்‌ சத்துக்காட்டப்பட்டள்ளு. 


மூன்று புதினங்களில்‌ மட்டும்‌ நிறைவேறாத காதல்‌ பொதுநிலைச்‌ சிக்கலாக 


இடம்பெறுகிறது. மூன்று புதினங்களிலும்‌ வெவ்வேறு நிலையில்‌ அமையும்‌ தீவுகளும்‌ 
சுப்டி்காட்டப்பட்டுள்ளன. மனைதிறப்தி என்ற தனிறிலைர்‌ சிக்கலும்‌ அதற்குரிய தீவும்‌ 


ஒரே ஒரு புதினத்தில்‌ மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. உணர்வர்‌ சிக்கல்‌ இரு புதினங்களில்‌ 


சுட்டப்பட்டிரப்பினும்‌ அதற்குரிய தீவுகள்‌ சுட்டப்படாததும்‌ கோடிட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


184 


சான்றெண்‌ விளக்கம்‌ 
இரா, தண்டாயுதம்‌, சமுகநாலல்கள்‌, ப25 
மா, ஜரோமலிங்கம்‌, நோக்குநிலை, பப5 
௪. முந்தும்‌ சித்ரம்‌, தமிழும்‌ சமூகலியலும்‌, கரகாசவம்ந (பதீவ, 
பிறதுறைகளும்‌, ப.137. 
மேலது, பா42 
௯ வேங்கப்ரமன்‌, புனைகதை இலக்கியம்‌, பப08 


பொற்கோ, ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌, ப93 


தமிழும்‌ 


சி. மாதவன்‌, கள்னியாகமரி மாவட்ட நாலலாசிரியாகளின்‌ சமூகப்பர்வை, 


வெளியிடப்படாத பிஎச்டி. ஆய்வேடு, பக? 


க. கைலாசபதி, 


ஓக்கியச்‌ சிந்தனைகள்‌, பப108 


நாவே, ஹ்ரச்சாமி, தமிழில்‌ சமூகநாவல்கள்‌, ப.188 


துளசி இராமசாமி, தமிழ்ச்‌ சமுதாயமும்‌ நாட்டப்புறப்‌ பண்பாடும்‌, ப13 


0) 


சபா, அருணாசலம்‌, தமிழ்‌ நாவல்களில்‌ காந்தியத்‌ தாக்கம்‌, 


ச. சிநம்பரசப்பிரமணியன்‌, தமிழ்‌ நாவல்களில்‌ பெண்‌ கதைமாந்தர்கள்‌, ப.121 


திகோவிந்தன்‌ (கட்ஷ, 'தாகம்‌, இரா. இராஜசேகரன்பதி.ி, தமிழ்தாவல்‌ 50 


பார்வை, பக்79180 
௪. பரிமளா, வாந்தி நாவல்கள்‌ ஓ! ஆய்வு, ப58 
பியோகீசுவரன்‌, தமிழக்‌ கவிதைகளில்‌ சமுதாயச்சிக்கலகள்‌, பக 


செயரானி ராசதுரை, பெண்கள்‌ படைப்பில்‌ சமூகம்‌, பா? 


17. மேற்கோள்‌: லெ. கனகசுந்தரம்‌, ஜெகசிற்பியின்‌ சமூகப்‌ பதினங்கள்‌, 146 


சோ. சிவபாத சுந்தரம்‌, தமிழ்நாவல்களில்‌ மனித விமோசனம்‌, ப25 
ஞானி. படைப்பியல்‌ நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, ப! 


சந்தன்‌ 


5௦ பர்லை, (188 
திசு நடராசன்‌, திறணம்வுக்‌ கொள்கைகள்‌, ப34 


185 


(கட்பு, போக்கிடம்‌, இரா இராஜசசேகரன்யதி,ஆு, தமிழ்நாவல்‌. 


2. ந. பிச்சமுந்து, மு.வ.வின்‌. நாவல்களில்‌ சமுதாய மறுமலிச்சியின்‌ தாக்கம்‌, ப37 

2. இ. முத்துக்கரிகடப), 'நொறுங்கல்‌ சுட்டும்‌ சமூகம்‌! இபத, மனறைம்‌, 32 ஆம்‌ 
கருத்தரங்க ஆய்வுக்கோவை, தொகுதி: 1263 

4, ப. கிருஷ்ணசாமிதொகு, ஆ), ஜெயகாந்தன்‌ இலக்கியத்தடம்‌, ப20 

25. சேதுமணி மணியன்‌, கோமகள்‌ நாவல்கள்‌, பெண்கள்‌ படைப்பில்‌ பெண்கள்‌, பா 

க. கநா. சுப்பிரமணியன்‌, நாவல்கலை, ப113 

தாலே, வீரச்சாமி, தமிழ்‌ நாவல்‌ முன்னோட்டம்‌, ப.193 

2. ஞானி, மார்க்சியமும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌, ப.145 

ஐ, பெகோசுந்தரராஜன்‌ & சோ. சிவபாதசுந்தரம்‌, தமிழ்‌ நாவல்‌ நூறாண்டு வரவும்‌ 
வளர்ச்சியும்‌, ப 

0. ௬வேங்கட்ராமன்‌, புளைகதை இலக்கியம்‌, 35 

31, த. பிசசமுத்து, முவவின்‌ நாவல்களில்‌ சமுதாய மறுமலர்ச்சியின்‌ தாக்கம்‌, ப42 

1. மேற்கோள்‌: பி.யோகீசுரன்‌, தமிழ்க்‌ கவிதைகளில்‌ சமுதாயச்‌ சிக்கல்கள்‌, ப128 

33. ௬ுவேங்கட்ராமன்‌, அண்ணாவின்‌ சிறுகதைகள்‌ காட்டும்‌ சமூகம்‌, ப.156 

4, பி. யோன்சுன்‌, தமிழ்க்‌ கவிதைகளில்‌ சமுதாயச்‌ சிக்கல்கள்‌, 156 

35. மறைத்திரு சுவாமி வேதாசலம்‌ என்னும்‌ மறைமலையடிகள்‌, கோகிலாம்பாள்‌ 
கழதங்கள்‌, ப16 

36, பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப65. 

7. பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பால 

மேலது, ப71 

ஐ. மேலது, பா80 

௦. பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, ப55 

சட பிரபஞ்சன்‌, நேசம்‌ மறப்பதில்லை, ப54 

2. பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பக 

4 பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏனியிலே, 210 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப34 


185 


45 


a 


a 


௭ 


க 


மேலு, ப? 
வேலு, ப்‌ 

சேதுமணி மணியன்‌, தமிழ்‌ நாவல்களில்‌ மதிப்புகள்‌, ப.121 

ஈலே. ராமசாமி, கடவுள்‌ ஒரு கற்பனையே, பக 

சத. திரறாஎக்கரசமொெ, ராறாராம்‌ மோகன்றால்‌, ௬4244 
பன்ன, னம்‌ வார்ட்‌ 092 

மேலது, பர! 

மேலது, ப556 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.33. 

மேலது, பா? 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப.54. 

்பல்சன்‌, முதல்‌ மழைத்துளி, பல 

்பஞ்சன்‌, சகபோகத்‌ நீள்‌, ப? 

பஞ்ச்‌, நோம்‌ மறப்பதில்லை, பப13 

பீரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.101 

பஞ்ச்‌, சுபோகத்‌ நீதன்‌, பக்ப7511%6 

ரஞ்சன்‌, திகள்‌ பா 

பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.116 

பஞ்ச்‌, சபோகு்‌ நீக்‌, ப! 

குந்தர்‌, செல்வாக்கும்‌ கரையான்கள்‌! நினசானி கட்டுரை, நாள்2405099. 
யஞ்சன்‌, னம்‌ ப்பம்‌, 316 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.22. 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப.45. 

பிரபஞ்சன்‌, நீலநதி, பக்‌.184-185. 

பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.85 


பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, பக்கி. 


187 


5 


5 


a. 


௯. 


பீரக்சன்‌, தீவுகள்‌, ப 
ரஞ்சன்‌, தீயிலே வளர்சோதி, ப12 

பிரபஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, ப.201 

மேற்கோள்‌: சுப. கதிரேசன்‌, கண்ணதாசன்‌ கவிதைகளில்‌ சமுதாயக்‌ கூறுகள்‌, 
கெளியிடப்படாத பிடி. ஆய்லேடு, 13 

யத்சன்‌, ஜீவகள்‌, ம 

ரஞ்சன்‌, நாலும்‌. நானும்‌. நீயம்‌, நீம்‌. ப 

பிரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பக்‌.68-69. 

பரயஜ்சன்‌, நீலததி, ப! 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப.15. 

பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.111 

மு. மதியழகன்‌, பாவேந்தரின்‌ உரைத்திறன்‌, ப.42. 

மேற்கோள்‌, எம்‌.ஏ. சுசிலா, விடுதலைக்கு மூன்‌ தமிழ்‌ நாவல்களில்‌ பெண்கள்‌, பர 
பிரஞ்ச்‌, தேசம்‌ மறப்பதில்லை, பா? 

பிரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப95 

ரஞ்சன்‌, நீவுகள்‌, ப 

பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.61 

பிரபஞ்சன்‌, நீலநதி, பக்‌37-38. 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப.297. 

மேலது, ப 

ரயஞ்சன்‌, நீதி, ப 

மேது, 67 

மேலு, ப 

மேலது, பப 

AR. Gupi, Women in Hindu Society 2.251 

ட மாதவையா, பத்மாவதி சரித்திரம்‌, 102 


155 


6.௮. மாதவையா, முத்தமீனாட்சி, ப37 
ஏ, முஷதரானுன்‌, அகல்விளக்கு, பக்23284 

பிரபஞ்சன்‌, தீறகள்‌, ப2 

ஓ. மேது, ப! 

௦0பரஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, 1 

ம1மேலது. ப 

102.Sushecla Mehta, Revolution and staus of women in india 2.116 

103.சேற்கோள்‌, எம்‌.ஏ. சுசிலா, விடுதலைக்கு முன்‌ தமிழ்நாவல்களில்‌ பெகைள்‌, பா 
104.மேலது, ப05 

105. பச்சமுத்து, முலலின்‌ நாஸ்களில்‌ சமுதாய மறுமவ்ச்சியின்‌ தாக்கம்‌, ப185 
106.9பஜ்சன்‌, தீரல வளரசோதி, ப45 

107.செராணி ராசதுரை, பெண்கள்‌ படைப்பில்‌ சமூகம்‌, ப24 

108.41. வளவன்‌, பெண்‌ படைய்பாளிதம்‌ படைப்புகள்‌, ப25 

09பரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப$2 

10பர்பஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, ப07 

11 பிரபஞ்சன்‌, நானும்‌, நானும்‌, நீயும்‌. நீயு. ப75 

112பபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, ப&% 

113 மேது, ப? 

பக்ரியத்சள்‌, தஷள்‌, ம68 

115 மேலது, ப 


ர16பர்பஷ்சள்‌, காதலெனும்‌ ஏணியிலே. பு259 
நரபிரஞ்சள்‌, நேசம்‌ மறப்பதில்லை, ப.253 

118சா, வளவன்‌, பெண்‌ படைப்பாளர்தம்‌ படைப்புகள்‌, ப129 
119 ப்ரயஷ்சள்‌, முதல்‌ மழைத்துளி, ப.45 

120:9பஷ்சன்‌, ஜீதகள்‌, ப.192 


121.பிரபஞ்சன்‌, தியிலே வளர்சோதி, ப 


19 


உளவியல்‌ நோக்கில்‌ மயக்க புதினப்‌ பாத்திரப்படைப்பு 
முன்றுரை 
ஙகிலேயர்‌ வருகைக்குபபின்‌ தோற்றங்கணி. புதின இலக்கியம்‌, இன்று. 
தமிழிலக்கியத்துறையில்‌ தனியிடம்‌ பெற்றுத்‌ திகழ்கிறது. நாடு விடுதலை பெற்ற பின்னர்‌, 
புதின இலக்கியம்‌ முழுமையாகர்‌ சமுதாயத்தை நோக்கியது எனலாம்‌, சமுதாயத்தைப்‌. 
படம்பிடித்துக்‌ காட்டதற்கும்‌, படைப்பாசிரியரகள்‌ தங்களது சொந்தக்‌ கருத்துகளை 
வெளிப்படுத்துவதற்கும்‌ புதின இலக்கியம்‌ இன்றியமையாத ஒரு கருவியாக விளங்குகிறயு. 


கரு, பாத்திரம்‌, உரையாடல்‌, களம்‌, 


ம்‌, நடை போன்ற கூறுகள்‌ அமைந்த 
ஒன்றைத்தான்‌ பறினமாகக்‌ கருதுகின்றனர்‌. இக்கூறுகளைத்‌ திறம்பட அமைப்பது 
படைப்பாசிரியரன்‌ தனித்தன்மையாகும்‌. புதினக்கூறுகளில்‌ தலையாய ஒன்றாக அமைவது 
பாத்திரப்படைப்பு. புதினத்தில்‌ பாத்திரப்படைப்பு அமையும்‌ முறை குறித்துக்‌ கூறும்‌ 
மார்ஜோரிக்‌ பெளல்டன்‌, பாத்திரத்தின்‌ உணர்வகளை உளவியல்‌ ரீதியிலும்‌ உணர்த்தலாம்‌ 
என்று கூறிப்பிட்டள்ளார்‌. படைப்பாளன்‌ இலக்கிய மாந்தரையும்‌, வாழ்க்கையில்‌ 
சந்தித்தோறையும்‌ கலந்து பாத்திரங்களைப்‌ படைக்கிறான்‌ என்று லெல்லக்கும்‌ ஆஸ்டின்‌ 
வரல்‌ தெளிசபடுத்தி உள்ளனர்‌. இல்லிரு ௯ற்றுகளின்‌ மூலம்‌, பாத்திரப்படைப்பின்‌ 
உளவியல்‌ சார்பை அறிந்துகொள்ள மூடிகிறது. ஆம்விற்து த்துக்‌ கொண்டுள்ள 
பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ அமையும்‌ பாத்திரப்படைப்பு, பாத்திரப்படைப்பில்‌ வெளிப்படும்‌ 


உளவியல்‌ கணுகள்‌ ஆகியவை குறித்து இவ்வியல்‌ ஹாய்கிறது. 


புதினத்தில்‌ பாத்திரத்தின்‌ இன்றியமையாமை 

பாத்திரப்படைப்பு, புதினம்‌ சிறப்படையத்‌ துணைசேய்யும்‌ தனித்தன்மை வாய்ந்த 
ஒரு கூறாகும்‌. குறைக்கறுலை விளக்கமுறர்‌ செய்வதற்கும்‌, வாசகர்‌ நெஞ்சில்‌ ௧௫ 
பூஜிவதற்கம்‌ பாத்திரமே உதவுகிறது. எனவ தான்‌, புதின இலக்கியத்தில்‌ 


பாத்திரப்படைப்பு 


இன்றியமையாத ஒன்றாகக்‌ கருதப்படுகிறது. இக்கருத்திற்து அரண்‌ 


சேர்க்கும்‌ வகையில்‌, 


“புதினத்தின்‌ சிறப்புக்‌ கூறுகளான கதையமைப்பு, நுவல்பொருள்‌, கருத்து. 
விளக்கம்‌, பாத்திரப்படைப்பு, கலைத்திட்டம்‌ போன்றவற்றுள்‌ பாத்திரப்படைப்பே 
முதன்மையனதாகக்‌ கருதப்படுகிறது. பாத்திரம்‌ இன்றிக்‌ கதை இன்மையின்‌ அது 
இன்றியமையாததாலிறது. அதுபற்றியே நலல புதினத்திற்கு அரங்படை 
பாத்திரப்படைப்பே யன்றி பிறவன்று என்று கருதப்படுகிறது"! 


என்னும்‌ கூற்று அமைகிறது. புதினத்தில்‌ கற்பனைப்‌ பாத்திரங்கள்‌, 


லற்றப 
பாத்திரங்கள்‌, உண்மைப்‌ பாத்திரங்கள்‌ என்‌ பலவகையாகப்‌ பாத்திரங்கள்‌ அமைகின்றன. 
பலைய்பாசிரியன்‌ பாத்திரங்களைச்‌ சிறந்த முறையில்‌ படைத்துவிட்டால்‌, அல்பதினம்‌ பாதி 
வெற்றிபேற்றுவிகிறது. லே, வாசகர்‌ நெஞ்சில்‌ கரவை நிலைநாட்டுவதற்கு 
உதவுகிறது. புதிளத்திற்கு ௧௫ இன்றியமையாததே, இரபபீனும்‌, “அது கதையின்‌ எலும்பு 


போன்றதே. எலும்பைச்‌ சற்‌ 


தசையாக அமைந்து உடலுக்குச்‌ சிறப்பத்‌ தருவது 
ாத்திரபபடைபபாகிய தசையே. எனலே, கருவிலும்‌ சிறப்பு வாய்ந்தது பாத்திரமே? என்று 
மொரன்‌ எல்விட்‌ ௯றுவதன்‌ மூலம்‌, புதினத்திற்கு மற்ற கூறுகளைவிடப்‌ பாத்திரம்‌ 
எத்துணை இன்றியமையாதது என்பதை அறியமுடிகிறது. படைப்பாசிரியறக்குக்‌ ௧௫ 
கிடைந்தவுடலி, அல்கதுவை வெளிப்பநுத்த முதலில்‌ பாத்திரத்தைத்‌ தேடுகிறார்‌. ஏனெனில்‌ 
பாத்திரத்தின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தும்‌ போது தான்‌ வாசகர்களைப்‌ படைப்பாசிரியரால்‌ 
மகிழ்விக்க முடிகிறது. “புதினத்தின்‌ பாத்திரம்‌ என்பது, உரைநடையிலாள 
புனைகதைகளின்‌ முக்கியப்‌ பிரிவுகளில்‌ ஒன்றாகும்‌? என்று ஸ்லின்‌ மியர்‌ குறிப்பிடும்‌ 


கருத்தும்‌ ஈண்டு சிநதிக்கத்தக்கது. 


படைப்பாமிரியர்கள்‌, ௮ரவை மையப்படுத்தியும்‌, பாத்திரத்தை மையப்படுத்திய 
இருவகையாகப்‌ புதினத்தைப்‌ படைம்கின்றன!. பாத்திரங்களை மையப்படுத்தும்‌ வகையில்‌, 
புதினத்தைத்‌ தொடம்கும்‌ போது, பாத்திரமே தொடக்க நிலையாக அமைகிறது. நான்‌ ஒரு 
எழுந்தாளணகப்‌ பணி செய்த கால முழுமையிலும்‌ என்னுடைய தொடக்க நிலையாக 
நான்‌ கருத்துகளை ஒருபோதும்‌ எடுத்துக்‌ கொண்டதில்லை, மாறாகப்‌ பாத்திரங்களையே 
என்னுடைய தொடக்க நிலையாக நான்‌ எப்போதும்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌“ என்று 


11 


உருசியப்‌ புதின ஆிரியர்‌ இவான்‌ ர்க்கனேல்‌. (பூண ம்ம) ௬றுதாகக்‌ 
கருமுத்தையா கூறிப்பிட்டூள்ணார்‌. தாம்‌ படைக்கும்‌ படைப்புகளில்‌ பாத்திரங்களுக்கு 
எத்துணை இன்றியமையாத  இத்தைக்‌ கொடுத்திரக்கிறார்‌ என்பதைத்‌ நர்களளல்‌ 
கூற்றிலிருந்து அறியவியலுகிறது. 
புதின இலக்கியத்தில்‌ பாத்திரப்படைப்பு 

புஜினத்திற்கப்‌ போலிவதரும்‌ பஸ ௬றுகளுள்‌ பாத்திரப்படைப்பம்‌ ஒன்றாகிறது. 
“பாத்திரப்படைப்பு, புநினங்களுக்கும்‌ பெனுங்காப்பியங்களுக்கும்‌ ஒரு அணிகலணாகும்‌, 


புதினத்திற்கும்‌ காப்பியத்திற்ும்‌ இலக்கிய மதிப்புத்‌ தேரத்தும்‌ ஒரு கருவியாகும்‌" 


என்றும்‌ சசெந்திஸநாதனின்‌ கூற்றம்‌ அமைகிறது. புதினத்தைப்‌ படிக்கும்‌ வாசகருக்கு 
அப்புதினத்தில்‌ இடம்பெற்றுள்ள பாத்தரத்தின்‌ தாக்கமோ அஸ்து அதில்‌ 
வியுறுத்தப்படம்‌ கருத்தின்‌ தாக்கமோ ஏற்படும்‌, அத்தகைய தாக்கத்தைத்‌ தரம்‌ 
வகையில்‌ படைக்கப்படும்‌ புதினமம சிறந்ததாகப்‌ போற்றப்படுகிறது 
“ஒசு புதினத்தைப்‌ படித்தவுடன்‌ அதிலிருந்து விழுமிய உணர்ச்சி நம்‌ உள்ளத்தில்‌ 
பதிந்திருக்க வேண்டும்‌. அல்லது கதைமாந்தர்‌ சிலர்‌ படிப்போர்‌ உள்ளத்தை விட்டு 
நீங்காமல்‌ பல காலம்‌ நிலைத்து ஊழ்க்கையோடு உறவள்ளவர்கணக வினைங்க 
வேண்டும்‌. இல்வாறு எழுதப்படும்‌ நூல்கள்‌ மிகச்‌ சிலவே" 
என்னும்‌ முவவின்‌ ௬ூற்று, வாசகரோடு நீன்ட காலம்‌ உறவாடும்‌ வகையில்‌ 
படைக்கப்படும்‌ பாத்திரமே சிறப்பத்தரும்‌ என்பதை வலியுறுத்துகிறது. எனவேதான்‌ 
பெரும்பாலான புதின ஆசிரியர்கள்‌ பாத்திரப்படைப்பில்‌ பெரிதும்‌ கவனம்‌. 
செலுத்துகின்றன. 
“கதைக்களுவிற்கு ஏற்பவும்‌ கன அமைப்பிற்குத்‌ ததுந்தவாறும்‌ காலத்திற்குத்‌ 


தகுந்தவாறும்‌ பாத்திரங்களைத்‌ தெரிவு செய்தல்‌ படைப்பாளியிலுடைய 


என்னும்‌ கூற்றும்‌ இங்குக்‌ கூறிப்பிடத்தக்கதாகும்‌. எனவேதான்‌ புதினப்‌ படைப்பில்‌ 


பாத்திரப்படைப்பு இன்றியமையாததாகக்‌ கருதப்படுகிறது. 
12 


வாழ்க்கையைக்‌ கூர்ந்து நோக்கும்‌ படைபபாசிரியர்‌ கருவைத்‌ திமாளித்தவடன்‌ 
அதனை விளக்கப்‌ பாத்திரத்தைத்‌ தேடியலைவதில்லை. ஏனனில்‌ பெரும்பாலான 
புதினங்கள்‌ சமுதாயத்தைப்‌ பிரதிபஸிப்பதால்‌ சமுதாயத்திலிரந்தே பாத்திரங்கள்‌ 
அமைகின்றன, 
பல பாத்திரங்கள்‌ வாழ்க்கையிலிருத்து படைக்கப்படுகின்றன. எனவே 
நாவலுக்குரிய பாத்திரங்களுக்கு முதன்மையான ஆதாரம்‌ வாழ்க்கையே ஆகும்‌. 
பாத்திரங்கள்‌ வாழ்க்கையில்‌ இயங்கும்‌ உண்மை மாந்தரே ஆவர்‌. அவர்களை 
நாவலாசிரியர்கள்‌ கூனந்து கவனித்து அவர்களின்‌ உண்மைப்‌ பண்புகளைத்‌ 


தேர்ந்து தம்‌ நாவல்களில்‌ படைக்கின்றார்கள்‌ 


என்னும்‌ ஆங்கில இலக்கிய ஆய்வாளர்களின்‌ கூற்றாக பாசம்பத்குமார்‌ குறிப்பிடும்‌ கருத்து 


இங்குச்‌ சிந்திக்கத்தக்கதாகிறது. இக்கருத்தின்‌ 


மூல ஆதரம்‌ 
பணைகின்றது. அன்றாட வாழ்க்கையிலிறுந்து பாத்திரங்கள்‌ அமைந்தாலும்‌, அவை 
படைப்பாசிரியனின்‌ எண்னந்திற்கேற்ப உருப்பெறுின்றன. "புதினம்‌ என்பது. றின 
வரிரியனின்‌ தனிப்பட்ட அலுபவந்தின்‌ வெளிப்பாடாகும்‌. ஒவ்வொரு புதின ஆரிரியனும்‌ 
பூனம்‌ என்ற மாளிகையின்‌ ஒரு ஜன்னலின்‌ வழியே உலகைக்‌ காண்கிறான்‌. அவள்‌ 


காணும்‌ கோனத்தில்‌ பாத்திரங்கள்‌ படைக்கப்படுகின்றன? என்று ஹென்றி ஜேம்ஸ்‌ 


கூறுவதன்‌ மூலம்‌ வாழ்க்கையைப்‌ படைப்பாசீரியன்‌ காணும்‌ விதமாகவே பாத்திரங்கள்‌ 


அமைகின்றன என்பதை அறியமுடிகிறது. 


“பாத்திரப்படைப்பு என்பது ஒரு பெயர்‌ சூட்டி விடுவதோ, அங்க வருணனை 
நடத்திவிநுவதோ அலல. மனம்‌, அறிவு, சிந்தனை, இன இயல்பு, சூழ்நிலைகளின்‌ போது 
வெளிப்படும்‌ உணர்ச்சிகள்‌ இவற்றையெல்லாம்‌ சள்ந்து அறிந்து அனுபவமாக 
வெளிப்படுவதைத்‌ தீட்நுதாதும்‌”!9 எனப்‌ பாத்திரங்கள்‌ படைப்பதைப்‌ பற்றி ஜெயகாந்தன்‌ 
குறிப்பிடுவதும்‌ சீந்தக்கத்தக்கது. பாத்திரப்படைப்பப்‌ பற்றி ஒரு படைப்பாளரே இவ்வாறு 


கூறியிருப்பது பொருந்தமுடையதெளலம்‌, 


193 


இன்றைய புதின இலக்கியம்‌, சமுநாயத்தில்‌ நிலவும்‌ சிக்கலை எடுத்துக்காட்டி 
அதற்குத்‌ தீவர தரும்‌ வகையில்‌ படைக்கப்படுவதற்குப்‌  பாத்திரப்படைப்பம்‌ 


உறுதுணையாக அமைகிறது. இக்கருத்திற்கு அரண்சேர்க்கும்‌ வகையில்‌, 


“கதைப்பின்னல்‌ கதைமாந்தர்‌ வழி நடக்க வேண்டியுள்ளது. கதையாசிரியனின்‌ 
பார்வை விளக்கமும்‌ கதைமாந்தர்‌ செயல்களின்‌ மூலமுமே விளக்கம்‌ 
பெறவல்லன,. ஆகவே சமுதாயச்‌ சிக்கலைக்‌ கதையில்‌ புலப்படுத்துதற்குக்‌ 


கதைமாந்தர்‌ படைப்பே ஒரு நேரிய வழியாகின்றது' 
ன்னும்‌ கூற்று அமைகிறது. மேலும்‌ “கதைமாந்த/களைப்‌ படைத்துக்‌ காட்டுவதென்பது. 
அரிய கலை ஆகும்‌. பாத்திர வாரப்பில்‌ கலைஞனின்‌ தலித்திறம்‌ புலனாகும்‌. கதைமாந்தர்‌ 
இன்றிக்‌ கதை எழுத இயலாதது போல்‌ ஆசிரியனின்‌ சாயலின்றிக்‌ கதைமாந்தர்களைக்‌ 


என்னும்‌ கருத்தும்‌ இங்குக்‌ கோடிட்டுக்‌ காட்டந்தக்கது. 


ஏரு பதினத்நின்‌ ௧௫, நடை, நோக்குநிலை ஆகியவை நம்‌ நெல்சத்தில்‌ 
நிற்பதில்லை, உயிரும்‌ உணர்சியம்‌ பெற்றுத நிகழ்வது பாத்திரமே என்பது. முற்றிலும்‌ 
உவமை. ஏனெனில்‌ நம்‌ ஏரு புதினத்றைம்‌ படிக்கும்போது நம்‌ கணமுன்‌ தோன்றுவது. 
பாத்திரங்களே. பின்னர்தான்‌ அப்பதினத்தில்‌ என்ன கருத்து. நிலைநாட்டப்பட்டிரக்கிறது. 


என்பதை அராயத்‌ தொடங்குகிறோம்‌. 


௮௫ புதினத்தை நடத்திச்‌ செல்லும்போது இடையில்‌ தோன்றிப்‌ படைப்பாசிரியன்‌ 
தன்‌ கரத்தை வெளிப்படுத்துவது வாசகர்களைத்‌ திசை திருப்பும்‌ என்று கருதப்படுவதால்‌, 
புதின ஆரிரியர்கள்‌ அறிவுரை ௬றும்போது. பாத்திரத்தின்‌ வாயிலாகவே க௬றுகிறார்கள்‌ 
அல்லு ௬றவியணதபோது, தாங்களே ஒரு பாத்திரமாக மாறி, அறிவனரையைக்‌ 
கூறுகின்றனர்‌. சில வேளைகளில்‌ ஆசிரியர்கள்‌ தங்களையே ஒரு பாத்திரமாகம்‌. 
படைத்துவிருகிறார்கள்‌. அப்போதுதான்‌ தன்‌ சொந்த ஊழ்வில்‌ ஏற்பட்ட அனுபவங்களை 


சடத்துக்கற இயலும்‌? படைப்பாளர்கள்‌ தங்கள்‌ சொந்த அனுபவத்தை அல்லது 


14 


அறிவுரையைக்‌ கற வேண்டுமாணலும்‌ ஒரு பாத்திரத்தைத்‌ துணைக்கு அழைக்க 


வேடையுள்ளது. 


“தான்‌ நினைக்கின்றபோதெல்லாம்‌ வெவ்வேறு பாத்திரமாகத்‌ தன்னை ஆக்கிக்‌ 
கொள்கின்ற ஆசிரியனே மாறுபட்ட எண்ணற்ற பாத்திரங்களைப்‌ படைக்க 


முடியும்‌!" 


ஏனெனில்‌ ஒரு புதினத்தில்‌ தலைவனைப்‌ படைப்பதும்‌, பேண்‌ பாத்திரத்தைப்‌ படைப்பதும்‌, 
எதிரநிலைத்தலைவள்‌, துணைப்பாத்திரம்‌ போன்ற அனைத்தையும்‌ லெங்வேறு உணவோடு 
படைப்பதும்‌ படைப்பாசிரியரே. எனவே, ஒரு புதினத்தில்‌ இரு பாத்திரங்கள்‌ ஒரே 
தன்மையில்‌ அமைந்தால்‌ அது படைப்பாசிரியனுக்குச்‌ சிறப்பைத்‌ தராது. புதினக்‌. 


கூறுகளை ஒட்டுமொத்தமாக நோக்கும்போது, பாத்திரத்தின்‌ இன்றியமை! 


அறியமுடிகின்றது. பாத்தீரம்‌ சிறப்பாக அமைந்துவிடம்போது, அப்புதனம்‌ ஷசகர்‌ நடுவில்‌ 
நன்மதிப்பைம்‌  பெற்றுவிடுவதோடு, படைப்பாசிரியனின்‌ திறமைக்குச்‌ சான்றாகவும்‌ 
திகழ்கிறது. 
பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ பாத்திரப்பகுப்பு 

பாத்திரம்‌ ஒரு புதினந்திற்தச்‌ சிறப்பைச்‌ சேர்ப்பதாக இறந்தாலும்‌, அதன்‌ 
எண்ணிக்கை ஒரு வரையறைக்குள்‌ இருக்க வேண்டும்‌, புதினத்தில்‌ அதிகப்‌ பாத்திரங்கள்‌ 


இடம்பெற்ற 


சகனுக்குக்‌ குழப்பத்தையும்‌, குறைனக இருப்பின்‌ சோர்வையும்‌ 
பித்தம்‌, எனவ பாத்திரத்தை ஊரைய்றைப்படத்தி அமைப்பது. படைய்பாசிகியனுக்கச 


சிறப்பைத்‌ தரும்‌. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களில்‌ இடம்பெற்றுள்ள பாத்திரங்கள்‌ 


கதைப்போய்கு, பாத்திரத்தின்‌ தன்மை ஆகியவ்றிற்கேற்பத்‌ தலைமைப்பாத்திர்‌, 
இணைப்பாத்திரம்‌, துலைப்பாத்திரம்‌ ணெ மூன்று பரதகணகப்‌ பத்து 
ோக்கப்பெறுகின்றன. 


"தலைமைப்‌ பாத்திரங்கள்‌. 
பூதினத்தில்‌ இடம்பெறும்‌ பாத்திரங்களுள்‌ முதன்மை பெறும்‌ பாத்திரங்கள்‌ 


தலைமை பாத்திரங்கள்‌ அரும்‌. 


195 


“நாவலின்‌ தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை இடம்பெற்று, இன்றியமையா 
இடத்தினைப்‌ பெறும்‌ தன்மையினரைக்‌ கதையின்‌ தலைமை மாந்தர்‌ எனக்‌ 
க்‌ 

என்னும்‌ கருத்து, தலைமைப்‌ பாத்தரத்தின்‌ இயல்பைத்‌ தெிுபடுத்துவதாக அமைகிறது. 
“தலைமைமாந்தர்‌ என்பவர்‌ குறிப்பிட்ட நாவலில்‌ பெருஞ்செயல்களைச்‌ 
செய்பவராகவும்‌, அச்செயல்களால்‌ பெரும்‌ விளைவுகளை உண்டாக்குபவராகவும்‌ 
இருப்பர்‌. அச்செயல்களின்‌ அடிப்படையில்‌ அவர்தம்‌ செயல்திறனும்‌ பண்பு நலனும்‌ 
பால்‌ வேற்றுமைகளைக்‌ கடந்து படிப்போர்‌ பரிவினை இயல்பாகப்பெறும்‌ 
வாய்ப்புடையலை”!* 


நக்‌ கொண்டூள்ள 


என்னும்‌ ற்றும்‌ இங்குச்‌ சிந்திக்கந்தக்கது. ஆய்வுக்கு 


மயோட 


புதினங்களில்‌ இடம்பெறும்‌ பாத்திரங்கள்‌ பெரும்பாலும்‌ நடப்பியல்‌ தன்‌: 


விளங்குகின்றன. 


மானுடம்‌ வெல்லும்‌ என்னும்‌ புதிதில்‌ ஆனந்தரங்கம்‌ பிள்ளை தலைமை! 


பத்திரமாகப்‌ படைக்கப்பட்டுள்ளார்‌. வானம்‌ வசப்படு என்ற புதினத்தில்‌ கவர்னர்‌ 


ஆுய்ப்ளெல்ஸ்‌ தலைமை மாந்தராக இடம்பெற்றுள்ளார்‌. இதனை, 


எபபபல்‌ இந்தியாவில்‌ இருந்த பிரெஞ்ச்‌ கூியேற்றங்களுக்குப்‌ புதச்சோரயே 
'தலைநகரமானது. துய்ப்ளெக்ஸ்‌ என்பவர்‌ க்னராக இருந்த காலகட்டத்தில்‌ 
பதுச்சோயே, தென்‌ இந்தியாவின்‌. அரசியல்‌ தனநைகுமாக 
அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. கண்ணர்‌ வுய்ப்ளெக்ஸ்‌ ஆற்காட்டு நவாப்பையுற்‌, 
மராத்திய மன்னரையும்‌ கூடத்‌ தன்‌ கட்ுப்ாட்டுக்கள்‌ வைத்திருந்தால்‌ நர்மதை. 
ஆற்றிலிருந்து கூமரி வரைக்குமான தென்னிந்தியாவின்‌ கண்ணாக தும்ப்செக்ஸ்‌. 


இருந்தார்‌ 


என்று படைப்பாசிரியரே முன்லுரையில்‌ கறிப்பிட்டிகப்பதன்‌ வாயிலாக அறியமுடிகிறது. 


தீயிலே வளர்சோதீ' என்னும்‌ புதினத்தில்‌ "சுமதி? தலைமைப்‌ பாத்திரமாக விளங்குகிறது. 


15 


நீந்தி என்ற பறினத்தில்‌ நீலாவும்‌, ஜீவுகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ ஜானகியும்‌ தலைமை 
மாந்தர்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌. கணணீரால்‌ காப்போம்‌ என்னும்‌ புதினத்தில்‌ 
சப்பையா தலைமைப்‌ பாத்திரமாகப்‌  படைக்கப்பட்டுள்ளார்‌.  இச்செய்தியைப்‌ 


படைய்பாசிரியரே நூலின்‌ முன்னுரையில்‌ கூறிப்பிட்டள்ளா்‌ 


“எங்கள்‌ மண்ணின்‌ விடுதலைக்கு மாபெரும்‌ பங்களிப்பைத்‌ தந்தவராகத்‌ தோழர்‌. 
வசப்பையாலையே நான்‌ காண்கிறேன்‌. தன்‌ 17வது வயது. தொடங்கி, சகல 
வறிக்கத்தையும்‌ எதிர்தது தலைவன்‌ சுப்பையா மெற்கொண்ட பேராட்டம்‌ 
மகத்தானது... ஆசியாவிலேயே முதன்முதலாக தொழிலாளர்களுக்கு எட்டு 
மணிநேர வேலை உரிமையைப்‌ பெற்றுத்தந்தவர்‌ அவர்‌. தன்‌ வாழ்க்கையை 
ஒப்புக்‌ கொடுத்தவர்‌ அவர்‌. அந்த மாபெரும்‌ தோழரையே என்‌ புதினத்துக்க 
முக்கிய பாத்திரமாக நான்‌ ஸத்துக்‌ கொண்டேன்‌!" 


என்னும்‌ கருந்தைச்‌ சான்றாகச்‌ கட்டலாம்‌. 


முதல்‌ மழைத்துளி என்ற புதினத்தில்‌ பாரதியும்‌, சுகயோகத்‌ நீனுகள்‌ என்னும்‌ 
புதினத்தில்‌ கிருஷ்ணமூர்த்தி என்னும்‌ பாத்திரமும்‌, காதலனும்‌ ஏணியிலே என்ற 


புதினத்தில்‌ சேதுதுமாரும்‌ தலைமை மாந்த/களாக அமைந்துள்ளனர்‌. 


“தாவது. சற்குண மறைவுக்குப்‌ பிறகு பொது மனதரகள்‌ முன்‌ அவன்‌ அறை 
பரிசோதிக்கப்பட்டது. ஏராளமான படங்கள்‌ வரைந்து வைத்திருந்தான்‌. சட்டம்‌ 
இடடும்‌, இடாதும்‌ கிடந்த ஓவியங்களின்‌ குவியலுக்கடியில்‌ அவனது டைரிகள்‌. 
கிடைத்தன. பொது மனிதர்கள்‌ அவற்றைப்‌ பரிசீலனை செய்தார்கள்‌. ஒழுங்கற்றும்‌, 
இடைவெளிவிட்டும்‌ அவள்‌ டைரி எழுதி இருந்தான்‌... நஸமாகக்‌ கயிறு கட்டி 
அதில்‌ துவைத்த துணிகளைக்‌ கிளிப்‌ போட்டு காயவைத்தது மாதிரி, ஒரு. 
கோட்டுக்கும்‌ மற்றொரு கோட்ுக்கும்‌ 
எழுதியிருந்தான்‌... இவி அவன்‌ எழுதி இருப்பவை” 


வெளியில்‌ அவன்‌ தன்னை 


17 


என்று படைப்பாசிரியரே நம்‌ முன்றுரையில்‌ கறப்பிட்டிரப்பதன்‌ மூலம்‌ நேசம்‌ 


மறப்பதில்லை! என்னும்‌ புதினத்தில்‌ தாவீதுசற்தணன்‌ தலைமைப்‌ பாத்திரமாக 


படைக்கப்பட்டூள்னமை தெளிவாகப்‌ புலணகிறநு. 


“நான்‌ அறிந்த ஒகு பெண்‌, தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணமகனை ஆராயத்‌. 
தொடங்கினாள்‌. கல்யாணப்‌ பத்திரிகையும்‌ அச்சாகிவிட்டன. அதன்பிறகு, அவன்‌ 
தனக்குப்‌ பொருந்தமானவன்‌ இல்லை என்பதை அறிந்ததும்‌, அவனை அவள்‌ 
விலக்கிக்‌ கொண்டாள்‌. இந்த அறிவு என்னைக்‌ கிளர்த்தியது. பெண்களுக்கு 
அழகு, அறிவு ஒன்றேயாகும்‌. நல்லது இந்தக்‌ கதையை 1998ம்‌ ஆண்டு 
தினந்தந்தி கூடும்ப மலரில்‌ தொடர்கதையாக எழுதினேன்‌"? 


என்று நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயம்‌... என்னும்‌ புதினத்தின்‌ முன்னுரையில்‌ 
படைப்பாசிரிய! கறிப்பிட்டிரப்பதன்‌ வாயிலாக, தான்‌ அறிந்த ஒரு பெண்னின்‌ 
அற்வயிவமான முடிவு இக்கதையை எழுதத்‌ தூண்டியதென்பததைப்‌ பதிவ செய்துள்ளதை. 
அறியமுடிகிறது. இப்பதிவு மூலம்‌, கதையின்‌ தூண்டுதலும்‌ விளங்கிய பாத்திரத்தின்‌ 
பெயர்‌ குறிப்படப்படவில்லையேனறாலும்‌, அறிவார்ந்த தளத்தில்‌ இயங்கும்‌ ஏகு பேண்‌ 
என்பதை ஊலிக்க முுகிறது. இக்கதையில்‌ “வைகறை தலைமைப்‌ பாத்திரமாகப்‌ 
படைக்கப்பட்டுள்னார்‌. பிறந்த இடம்‌ நோக்கி! என்ற குறும்பதினத்தில்‌ வைத்தியநாதன்‌ 
என்னும்‌ பாத்திரமும்‌, 'ணக்குள்‌ இருப்பவள்‌ என்னும்‌ கறும்புதினத்தில்‌ கிருஷ்ணமூர்த்தி 


என்ற பாத்திரமும்‌ தலைமைப்‌ பாத்திர்களாகப்‌ படைக்கப்பட்டன. 


இணைப்பாத்திரங்கள்‌ 
குறிப்பிட்ட இலக்கணத்தோநுதான்‌ புதினத்தில்‌ பாத்திரங்கள்‌ படைக்கப்ப 
வேண்டுமென்ற வரையறை இல்லையெனினும்‌, புதினத்தின்‌ போக்கிலும்‌, கதையை 


நடத்திச்‌ செல்ல ஒவ்வோரு பாத்திரத்தின்‌ பங்கு என்ன என்பதை நோக்கும்‌ போதும்‌ 
படைய்பாசிரிய/கள்‌ பல வகைப்பாடுகளை மேற்கொள்கின்றன. அவ்வாறு மேற்கொள்ளும்‌ 
போது, துணைப்பாத்திரங்களைவிடர்‌ சிறப்புப்பெற்றும்‌, தலைமைப்‌ பாத்திரத்தின்‌ 


195 


செயல்பாடுகளில்‌ சிறது குறைந்தும்‌ விளங்கும்‌ பாத்திரங்களை இணைப்பாத்திரங்கள்‌ 
எனக்‌ கூறத்‌ தோன்றுகிறது. எனவே தலைமைப்‌ பாத்திரம்‌ என்று சொல்லவியலாத 


வையில்‌, அறற்கு இணையாகத்‌ நிகழும்‌ பாற்திர்களை இணைப்பாந்திற்கள்‌ 


என்றழைப்பது ப தோன்றுகிறது. 


மானுடம்‌ வெல்லும்‌ என்ற புதினத்தில்‌ துய்மாவும்‌, வானம்‌ வசப்படும்‌ என்னும்‌ 


தினத்தில்‌, ஆனந்தரங்கம்‌ பிள்ளையும்‌ இணைப்ாத்திரங்களாகர்‌ படைக்கப்ப நள்ளனர்‌. 


எதுய்ப்னெக்சுக்கும்‌ அவருக்குப்‌ பின்னரும்‌ புதுச்சேரி அரசின்‌ 'துபாஷ்‌' ஆக 
இருந்த தமிழர்‌ ஆனந்தரங்கப்பிள்ளை, இவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில்‌ இருந்த 
பெரிய அதிகாரி. தமிழ்‌ இலக்கிய நேயர்‌, புவைர்களை ஆதரித்த பிரப, இது 


அன்று அவரது பெருக 


என்னும்‌ கூற்று, "வானம்‌ வசப்படும்‌! என்ற புதினத்தில்‌, தலைமைப்‌ பாத்திரமான 
தும்ப்ளெக்கக்கு இணையான பாத்திரமாக ஆனந்தரங்கப்‌ பிள்ளை 
படைக்கப்பட்டூள்னமையைத்‌ தெளிவுபடுந்துவதாக அமைகிறது. நீலநதியில்‌ ரஞ்சன்‌, 
தீவுகள்‌ என்ற புதினத்தில்‌ கோபியும்‌, கண்ணிரால்‌ காப்போம்‌ என்னும்‌ புதினத்தில்‌ 


பொன்னுத்தம்பியும்‌ இணைப்‌ பாத்திரங்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளன 


“பொனனுத்தம்பி பிள்ளை முதல்‌ ஏாளமான தன்மான சுதந்திர வீர்கள்‌ எங்கள்‌ 
பூமியல்‌ தோன்றினார்கள்‌?” 


என்னும்‌ ௬ற்றின்‌ ஹயிணாகப்‌ புதுச்சேரி சுதந்திரப்‌ போராட்ட வரலாற்றில்‌ 
வசுப்பையானக்கு அநந்த இடத்தில்‌ பொன்னுத்தம்பி  படைக்கப்பட்டள்ளதை. 


அறிந்துகொள்ள முடிகிறது. 


முதல்‌ மழைத்துளி என்னும்‌ புதினத்தில்‌ அரவிந்தனும்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌ என்ற 
புதினத்தில்‌ விதோதினியும்‌, நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயும்‌... என்னும்‌ புதினத்தில்‌ அரசம்‌ 


இணைப்பாத்தீரங்களாகம்‌ படைக்கப்‌ பட்டுள்ளனர்‌. ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களுள்‌, 


19 


'நீயிலே வளர்சோதி,, “காதலெனும்‌ ஏனியிலே', நேசம்‌ மறப்பதிலலை' ஆகிய மூன்று 


புதினங்களிலும்‌, “பிறந்த இடம்‌ நோக்கி, "எனக்குள்‌ இருப்பவள்‌ ஆகிய இரண்டு 


குறும்புதினங்களிலும்‌ இணைப்பாத்திரங்கள்‌ இடம்பேறவில்லை. 


'துணைப்பாத்திரங்கள்‌. 
புதினத்தில்‌ கதையைத்‌ தொய்வின்றி நடத்திச்‌ செல்லத்‌ துணை. நீற்கம்‌ 

பாத்திரங்கள்‌ துணைப்பாத்திரங்களாகும்‌. 
“கதையின்‌ கட்டுககோப்பற்கும்‌, பாத்திரத்தின்‌ உறவு நிலை, நடப்பியல்‌ தன்மை 
வோல்றவற்றை வளைக்கும்‌ துணைப்பாத்திரம்‌ தேவைப்படுகிறது. புதினப்‌ போக்கில்‌ 
சிறு சிறு விளைவுகளை ஏற்படுத்தவும்‌ ஒரு குறிப்பட்ட சுவையைப்‌ புகுத்தவும்‌, 
தலைமை, இணைப்பாத்திரங்களின்‌ பண்புகளை விளக்கவும்‌, படைப்பாசிரியன்‌ தன்‌ 
கருத்தை வெளிப்படுத்தவும்‌, புதினத்தின்‌ முடிவுகளைக்‌ ௯றுவதற்கும்‌ 
'படைப்பாசிரியர்‌ துணைப்‌ பாத்திரத்தைக்‌ கையாளுகின்றார்‌” 


என்னும்‌ கரத்து துணைப்பாத்திரத்தின்‌ இன்றியமையாமையைப்‌ புலப்படத்துகிறது. 


“வகுவது ஒரே கப்டத்திலாயினும்‌, செய்வது ஒரே செயலிலும்‌ அது கதையைத்‌ 
திசை திருப்பும்‌ ஆற்றலுடையதாயின்‌ அக்கதை மாந்தர்‌ படைப்புத்‌ துணைக்‌ 
கதைமாந்தர்‌ என்பது கருதத்தக்கது" 


என்பர்‌ கருமுத்தையா, இக்கூற்று துணைப்பாத்திரத்தின்‌ தன்மையை. எநுத்தியம்புகிறது. 
எனைம்‌. இல்விளக்கத்திற்கேற்றவாறு புதினத்தில்‌ இடம்பெறும்‌ கதைமாந்தர்களுள்‌ 
தலைமைமாந்தர்‌ மற்றும்‌ இணைமாந்தர்‌ நீங்கலாக ஏனையலற்றுள்‌ சீல 
'துணைப்பாத்திரங்களாக அமைகின்றன. ஆய்வக்குள்ளாகம்‌ புதினங்களில்‌ அமையும்‌ 


துணைப்பாத்திரங்கள்‌ சூறிபபிடத்தக்கள. 


வானம்‌ வசப்படும்‌ என்ற புதினத்தில்‌, மங்கைத்தாயம்மாள்‌, திருவேங்கடம்‌, துபாஷ்‌ 


கனகராய மூதலியார்‌, பாதிரியார்‌ பெனுண சாமியார்‌, ஹர்து சாமியார்‌, பெரியசாமியார்‌ 


20 


சிரேஷ்ட, சம்பாக்கோயில்‌ ரு தோமையர்‌, காத்தள்‌, ராம்பேல்‌, கஞானப்பிரகாச 
முதலியார்‌, சுங்கு சேசாசலரெட்டி, தானப்பமுதலி, நட்சத்திரம்‌ அம்மாள்‌, நாகாபரண 
பண்டிதர்‌, பானுகிரஹி, நீலவேணி அள்னமரண ஜயன்‌, லபோர்தோனே, முசே ராதி, 
மாபூசுகான்‌, பாதிரியார்‌ கேர்து, காிதூரி ரங்கம்யன்‌, சந்தாசாகிப்‌, அத்தர்பேகம்‌, 
ஞாணதிக்கப்பண்டிதள்‌, ரோசி, புசி, போர்வால்‌, பாதிரி ஹர்து, முசாபர்றுங்‌, பிரகாசம்‌, 
கிளைவ்‌, மிஸ்கிலன்‌, இம்மானுவேல்‌, பாஸ்வான்‌, அர்துல்ரகுமான்‌, அன்னவருத்தீன்‌, 
பெட்டியரப்பின்னை, கிரிமாசிப்பண்டிதர்‌, குருகு முதலியார்‌, மணியக்காரன்‌ வந்தவாசி 
ரங்கப்பி்ளை, மாசிலாமணிச்செட்டி, சவ்ஸாதுப்‌ புலவர்‌, பவித்திரமாணிக்கம்‌ ஆகிய 


நாற்பத்து மூன்று பாத்திரங்கள்‌ நுணைப்பாத்திரங்களகப்‌ படைக்கப்பட்டுள்ளன. 


மானுடம்‌ வெல்லும்‌ என்னும்‌ புதினத்தில்‌, பஞ்சாட்சர குருக்கள்‌, கோகிலாம்பாள்‌, 
சின்‌, நாகாபரபைைதர்‌, முத்தையா பிள்ளை, சுங்க சேசாசலசெட்டி, வீரப்பிள்ளை, 
நமசிவாய பண்டிதர்‌, அந்தர்‌. கிருஷ்ணாஜி பண்டிதர்‌, யாப்பின்‌, மங்கைத்தாய்‌, பாதிரி 
வில்லியம்ஸ்‌, போசகர்‌ பைரவா, மோகனா, அம்மினி, பீமன்‌. ஸ்வரணகலா, ஏங்கோஜி 
பண்டிதர்‌, களகராய முதலியார்‌, பேகம்‌ அப்தர்அலி, குசு, ராஜா, பணடித சிவப்பிரகாசர்‌ 


ஞாணதிக்கம்‌ சாமியார்‌, சையந்கான்‌ ஆகிய 


பத்தேழு பாத்திரங்கள்‌ 


நுணைப்பாத்திரங்களாக அமைந்தள்ளன. 


"தீயிலே வளர்சோதி! என்னும்‌ புதினத்தில்‌, கார்த்தியாயனி, அப்பா, கல்ப, 
சொர்ண, வத்சலா, ராகினி, ரச, வசு, ஷோபா, சபாபதி, லோகநாயகி, செண்பகம்‌, 
செண்பகாவின்‌ அக்கா, சங்கரன்‌, மிர, சோமணதன்‌ ஆமிய  பறினறு 


நுணைப்பாத்திரங்கள்‌ படைக்கப்பட்நள்ளை. 


நந்தி! எனற புதினம்‌, கிருஷ்ணன்‌, மைனா, மைலாப்பாட்டி, மூர்த்தி, ஜோ, 
அப்பாவு, மாணிக்லால்‌, ரங்குமாமா, நாகசாமி, எஸ்கே ஜெயின்‌ ஸா, வேதம்‌, பாபநாசம்‌ 


தியாகராசன்‌, செல்லம்‌, கோபால்ரந்த்‌, பக்கி, பண்டகிராத்‌, சுந்தரப்பெருமாள்‌, காஞ்சனா, 


சொர்ணம்‌, அதிபர்‌ ரிஷபன்‌, அருணாச்சலம்‌, சொர்ணம்‌, ஷிவ்ராம்‌ ஆகிய இருபத்து நான்ற. 


'நுணைப்பாத்திரங்களைக்‌ கொண்டதாகத்‌ திகழ்கிறது. 


“தீவகள்‌' என்னும்‌ புதினத்தில்‌, சண்முகம்‌, பாட்டி, சுமதி, ஜானகி, கோபி, சீனு, 
சச்சு, ஸாசீசன்‌, வாணி, ரம்யா, ராமு, லட்சுமி, முரளி, முருகேசன்‌, மீனாட்சி, மீனா, சேகர்‌, 
வேணு, கமலா, லதா, அங்கு, மாது ஆகிய இருபத்திரண்டு துணைய்பாத்திரங்கள்‌ 


அமைந்துள்ள. 


கவிணிரல்‌ காப்போம்‌ என்ற புதினம்‌, பொல்னுந்தம்ப்‌ லவனன்‌ ஆண்டகை, 
சண்முக முதலியார்‌, ஆணைய, ஷர, சப்பிரமனியபாரதி, குலளையர்‌ 
கிடிஷனமார்சார, சுந்தரேச அய்யர்‌, சங்கரகிருவ்ணன்‌. வாஞசிநாதன்‌, சுப்முத்தினம்‌, 
ராமசாமி, பெரியலாத்தியார்‌, பேதுரு ஆலை, கெப்ளே, பாவாடை, சிட்டி குப்புசாமி, 
மாடசாமி, அரவிந்தர்‌, வேச. அம்யர்‌, செல்லமுத்து, சங்கு, ராஜன்‌, ராஜகோபால்‌ 
சாரியார்‌, துறைச்‌, காந்தி ஆகிய இருபத்தெட்டத்‌ தணைப்பாத்திரங்களை உடையதாய்த்‌ 


திகழ்கிறது. 


முதல்‌ மழைத்துளி என்னும்‌ புதினத்தில்‌, வைத்தியநாதன்‌, கனகராஜ்‌, சந்தியா, 
தபால்கார நாயுடு, லலிதா, லலிதா மாமியார்‌, அரலிந்தன்‌, உஷா, குருக்கள்‌ 
அன்னாசாமி, விசாலம்‌ மாமி, கோமதி, பரர்‌ பத்மராஜன்‌, நாகசந்தரம்‌, சுகந்தி அம்மாள்‌, 
செங்கேணி, சாரூமதி, தியாகி வேதக்கண்ணு, ஜெபமாலை, வைதேகி, தஞ்சாவர்‌ வீராசாமி, 
பொன்னையாயிள்ளை, நீதிபதி சாமிநாதன்‌, கோயில்‌ பட்டாச்சாரியார்‌, ஓட்டலகரரப்‌ 


பெண்மணி ஆகிய இருபத்தைந்து நுணைப்பாத்திரங்கள்‌ படைக்கப்பெற்றுள்ளன. 


'ககபோகந்தீவுகள்‌! என்ற புதினம்‌ மனணிமாமா, கற்பகம்‌, அப்பா, சரக, 
தெய்வநாயகம்‌, மஸ்தான்‌ சாகிபு, யாவு, லாரென்ஸ்‌, கோகிலா, நந்தன்‌, ராமநாதன்‌, 
சஞ்சீவ்‌, ஐயர்‌, கடலரசன்‌, மார்சாமி, தளையசிங்கம்‌, வெள்ளைமுத்து, அஞ்சலை, 
மீணட்சி, வராவமுது, உள்துறைச்செயலர்‌ ராமசாமி, ஸ்டாலின்‌ சக்திவேல்‌, கதிரேசன்‌, 


பிலோமினா முதலான முப்பது துணைப்பாத்திரங்களைக்‌ கொண்டுள்ளது. 


202 


'காதலெனும்‌ ஏணியிலே' என்னும்‌ புதினம்‌ மல்கோத்ரா, பட்டாபிராம்‌, நிவாஸ்‌, 
சுமித்ரா, ரேகா, குப்பம்மா, கோபால்‌, நீராசா, சில்பா, ஆச்சார்யா, லரன்ஸ்‌, துரை, ஊத்தி, 
சுந்தரேசன்‌, ஐகுத்ரட்சகள்‌, பஷீர்‌, நாயி, சிஎஸ்ராம்‌, அனுஷா, நளினி ஆகிய 


இருபத்தோரு துணைப்பாத்திரங்களைக்‌ கொண்டதாகத்‌ நிக்கிறது. 


“நேசம்‌ மறப்பதில்லை! என்ற புதினத்தில்‌ அடைக்கலம்‌ மாமா, ரெபேக்காள்‌, 
சந்தனம்‌ மாமி, வள்ளி, ராஜராம்‌, கிளேரோன்‌, அறிவரகு, சைமன்‌ மேபராய்‌, பழனியப்பன்‌, 
மநாம்‌ அல்போலஸ்‌, த்வியமரி, அற்புதம்‌ அம்மாள்‌, மிஷேல்‌, நிறபமாராஜன்‌, வித்வான்‌ 
சரவனவேலு, மெர்சிலீல, அம்மாச்சி, மீருவுனமர்ததி, ஷார்லமோர்‌, மதலேன்‌ 
புளோரன்ஸ்‌, வள்ளி, ரொலேன்‌, எதுவார்‌, பியேர்‌ ரெவர்த்தி, ஜாஸ்‌ சுளிக்கும்‌ தொட்டி, 
மெல்சியா, காசிம்பாய்‌, மங்களா, சரஸ்வதி ஆசிய முப்பது துணைப்பாத்திரங்கள்‌ 


அமைகின்றன. 


"நாலும்‌ நானும்‌... நீயம்‌ நீயம்‌...” என்ற புதினம்‌, சதாசிவம்‌, நீலாவதி, சந்திரன்‌, 
சயா, மேனேஜர்‌, நிதி, ஜீஸ, பாரதி, மங்களம்‌ மாமி, பத்துமான, மகேஸ்ஸி, ராகினி, 
ரபர்‌, மேரி, பிலோமினா, எபிநேசர்‌, காந்தன்‌, சரசுவின்‌ அம்மா, வினிதா, ஸோன்‌, 
அலவிதா, சந்திரன்‌ அம்மா ஆகிய இருபத்திரண்டு துலைப்பாத்திங்களைக்‌ கொண்டு 


விளங்குகிறது. 


(பிறந்த இடம்‌ நய்கி! என்னும்‌ குறும்புதினத்தில்‌, கயிலாசமாமா, போத்தி, 
சுந்தரேசன்‌, மாமி, பாக்யலட்சுமி, பிரகாஷ்‌, டேவிட்‌ முந்தையா, கண்ணையா ஆகிய 
எட்டுத்‌ துணைப்பாத்தீரங்களும்‌, 'எனக்குள்‌ இருப்பவள்‌" என்ற குறு்புதினத்தில்‌, ஹேமா, 


டாக்டர்‌ விஜயலட்சுமி, உமாமாம்‌, சுஜாதா, சதா, ஹரீஷ்‌, வத்சலா, கதிரேசன்‌ முதலான 


எட்டுத்‌ துணைப்‌ பாத்திரங்களும்‌ படைக்கப்பட்டூள்ளன. 
துணைப்பாத்திரத்தின்‌ வகைகள்‌ 
கதையை நடத்திச்‌ செல்வதற்குத்‌ துணைப்பாந்திரங்கள்‌  எவ்ளவில்‌ 


துணைபுரிகின்றன என்ற நிலையைக்‌ கொண்டு கருமுத்தையா முன்னனித்‌ துணைமாந்தர்‌, 


25 


பினைனித்‌ துணைமாந்த!்‌ ண 


;ரவலையாகப்‌ பிரிக்கிறார்‌. கதையின்‌ 
குட்டுக்கோப்புககாகளும்‌, அதன்‌ நடப்பியல்‌ தன்மை கெடாமல்‌ இருப்பதற்காகளும்‌ மட்டும்‌ 
படைக்கப்படுவோர்‌ பீன்னனித்‌ தணைமாந்தர்‌. கதையில்‌ பெரும்‌ விளைதளை 
ஏற்படுத்தாது, குறிப்பிட்ட நோக்கங்களோடு இடம்பெறும்‌ பாத்திரங்கள்‌ முன்னணித்‌ 
நுணையாந்தர?8 இவ்வகைப்பாட்டின்‌ அடிப்படையில்‌ துணைப்பாத்திரங்கள்‌ பதந்தாரயப்‌. 
பெறுகின்றன. 


கோகிலாம்பாள்‌, 


“மானுடம்‌ வெல்லும்‌ என்னும்‌ புதினத்தில்‌, பஞ்சாட்சர குருக்கள்‌, 
சின்னாள்‌, மார்த்தேன்‌, முத்தையா பிள்ளை, நாராயண பண்டிதர்‌, பாதிரி வில்லியம்ஸ்‌, 
பாவா பண்டிதர்‌, போஷகர்‌ பைரவர்‌, ஸ்ஹ்ணகன, ராஜா, மோகண, கிலோதான்‌, 
ஏசுவரயான்‌, அம்மிணி, பீமன்‌, காளி, யாஸ்மின்‌, கிருஷ்ணாஜி பண்டிதர்‌, பெரேசா, 
காடேராங்‌ ஆதிய பாத்திரங்கள்‌ முன்னணித்‌ துணைப்பாத்திரங்களாகவும்‌, ககைராய்‌ 
முதலி, சாயாஜி, அங்கு ரோசாசலசெட்டி, சையத்கான்‌, உந்தாசாயபு, அப்தர்அலி, 
அந்தர்‌... யாஸ்மின்‌, குரு, ரங்கோஜி பண்டிதர்‌, பண்டித சிவப்பிரகாசர்‌, அமைச்சர்‌ 
பவடிதர்‌, மங்கைத்தாய்‌, ரகுஜி போம்ஸ்லே, சந்திர மெளலீஸ்ஷ்‌ ஐயர்‌, ராகஜி 
போன்ஸ்லே, விட்டல்‌, ஏணதிக்கம்‌ சாமியார்‌ ஆகிய பாத்திரங்கள்‌ பின்னணித்‌ 


'நுணைப்பாத்திரங்களாகவும்‌ அமைகின்றன. 


வானம்‌ வசப்படும்‌ என்ற புதினத்தில்‌ லூர்து சாமியார்‌, தானப்ப முதலி, நட்சத்திரம்‌. 
அம்மாள்‌, பெரிய சாமியார்‌ சிரேஷ்டர்‌, ஞானர்பிரகாச முதலியார்‌, காத்தல்‌, ராம்பேல்‌, பசி, 
வோர்ளனால்‌, இம்மா, பாதிரியார்‌ கமுதி, அப்துண்குமான்‌, நீலவேணி, கரு ஆசிய 
பாத்திரங்கள்‌ முன்ணீத்‌ துணைப்ராத்தீரங்கணகளம்‌, மங்கைத்‌  தாயங்மாள்‌, 
நிரலேங்கடம்‌, நூரஸ்‌ கனகரா! முதலியார்‌, பாதிரியார்‌ பெனுண சாமியார்‌, பாலுகிரணி, 
அன்னயாணி ஐயர்‌, ஸயோர்நோனே, ராதி, சந்தாராிப்‌, அந்தர்‌ பேரம்‌, ஞாணறிக்கர்‌ 
பண்றன்‌, ரோசி, பாறிரி சேர்து, பஸித்ரனாணிக்கம்‌ வலிய பாத்திரங்கள்‌ பின்னணித்‌ 


நுணைப்பாத்திரங்களாகனும்‌ படைக்கப்பட்டுள்ளன. 


நதியிலே வளர்சோதியில்‌ செண்பகா அக்கா, ராகினி, சபாபதி, ஷோபா ஆகிய. 
பாத்திரங்கள்‌ முன்னணித்‌ துணைமாந்தர்கள்‌ ஆகவும்‌, கார்த்தியாயினி, அப்பா, 
சோமநாதன்‌, லோகநாயகி, கல்பனா, சொர்ணா, ரகு, வாசு, செண்பகம்‌, சங்கரன்‌, மீர்‌ 


ஆகியோர்‌ பீன்னணித்‌ துணைமாந்தர்கள்‌ எனவும்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌. 


“நீலததி! என்ற புதினம்‌, மைனா, மூர்த்தி, ஜே, அப்பா, ரங்கு மாமா, வேதம்‌, 


ஙககி, பாஞ்சரை, அறின்‌, ரிஷபன்‌, அருணாச்சலம்‌, சென்னம்‌, ஷின்‌ ஆசில்‌ 
முன்னணித்‌ நுணைப்பாற்திரங்களையும்‌, சிஷ்ஸன்‌,  நைலா்பப்டு அப்பாவ, 
மானிக்கலால்‌, எங்கே. ஜெயின்‌, செல்வம்‌, பாயாசம்‌ நியாகராசன்‌, செல்லம்‌, 


பண்டாநாத்‌ ஆகிய பிள்னனித்‌ நுணைப்பாத்திரங்கையும்‌ கொண்டு விளங்குகிறது. 


கண்ணில்‌ காப்போம்‌! என்ற புதினம்‌, புலோமி, காத்தஷராயல்‌, சின்னது. 
சஷாயலுநாயக்க்‌, ஆணையா, பேதுருவை, தவமணி, கல்ப ஆலி, மாடசாமி, 
கொள்றமுத்து, மோரிஸ்கினரன்‌, தமிழ்‌ ஆரியர்‌ திநாவுத்கரக, சங்கு, பாஞ்சாலை, 
துரசிங்கம்‌ ஆகிய முன்னணி துணைமாந்தராகளையும்‌, பொன்னுத்தம்பி, நீதிபதி, லவுணான்‌. 
வடைகை, சண்முக முதலியார்‌, திலகர்‌, சுப்ரமணியபாரதி, குலணையர்‌ 
கிருவணமார்சாரியர்‌, வாஞ்சிநாதன்‌, சுப்புரத்தினம்‌, ராமசாமி, பெரியவாத்தியர்‌, 
கலவைசங்கர செட்டியார்‌, பாணடை, சிட்ட கம்புசாமி, அரவிந்த, வவேசு, அய்யர்‌, 
மன்ணர்‌, புபல்மலர, துறைஜ்‌, தக்கர்‌ பாபா, சங்கள்‌, சுந்தரையா, ராஜன்‌, 
ராஜகோபாலச்சாரியர்‌, காந்தி, ெய்ே, கோலப்பன்‌, கோபாலகிறஷ்னை, ககுணைமுதலி, 
கல்யாண சுந்தர முதலி ஆறிய பின்னனித்‌ துணைமை மாந்தாகளையும்‌ கொண்டதாக 


அமைகிறது. 


“முதல்‌ மழைத்துளி! ன்ற புதினத்தில்‌ வைத்தியநாதன்‌. கராஜ்‌, லலிதா, 
கோமதி, செங்கேணி, தியாகி, வெறக்கண்ணு, வைகி, நீதிபதி சாமநாதன்‌, கமி ஆகிய 
முன்னணித்‌ துணைமாந்தாகளும்‌, சந்தியா, தபால்கார நாயுடு, லலிதா மாமியார்‌, உஷா, 


குருக்கள்‌ அண்ணசைமி, சலாம்‌ மாமி, பர்‌ பதம்ராஜன்‌, நாகசுந்தம்‌, சுகந்தி அம்மாள்‌, 


205 


சாருமதி, ஜெயமாலை, நஞ்சாவா ஷ்சாமி, பொன்னையா பிள்ளை, கோயில்‌ 
பட்டாச்சாரியார்‌, ஒட்டல்காரப்‌ பெண்மணி முதலான பின்னணித்‌ தணைமாந்தர்களும்‌ 


படைக்கப்பட்டூள்ளன்‌. 


சகபோகத்தீவுகள்‌' என்னும்‌ புதினம்‌, தெய்வநாயகம்‌, தளையசிங்கம்‌, கமலா, 
ஸ்டாலின்‌ சக்திவேல்‌, பிலோமினா முதலான முன்னணித்‌ துணைப்பாத்திரங்களையும்‌, 
மணிமாலா, கற்பகம்‌, அப்பா, சரசு, மதான்‌ சாகிப ஐயாவு, லாரன்ஸ்‌, கோகிலா, ந்தன்‌, 
ராமநாதன்‌, சஞ்சீவி, ஐயர்‌, கடலரசன்‌, மாரிசாமி, செண்பகம்‌, பால்‌ எலுலா்‌, ராமசாமி, 
பார்வதி, சந்துக, வெள்ளமுத்து, அஞ்சலை, மீனாட்சி, ஆராவமுது, உள்துறைச்‌ செய்‌ 
ராமசாமி, கிரேன்‌ ஆகிய பின்னணித்‌ நுணைப்பாத்திரங்களையும்‌ கொண்டநாகத்‌ 


நிகழ்கிறது. 


“காதலெனும்‌ ஏணியிலே' என்னும்‌ புதினத்தில்‌ மல்கோத்ரா, ரேகா, சுமித்ரா, நீரஜா, 
ஆசார்ய, குந்தரேசன்‌, அனுஷா ஆகியோர்‌ முன்னணித்‌ துணைமாந்தரகளாகவும்‌, 
பட்டாபிராம்‌, நிவாஷ்‌, சசீங்சென்‌, இப்பம்மா, கோபால்‌, சில்பா, லாரன்ஸ்‌, துரை, வசந்தி, 
ஜகத்ரட்சகள்‌, பஷி, நாயுடு, சிசஸ்ராய்‌, நளினி ஆகியோர்‌ பின்னணித்‌ 


'துணைமாந்தாகளாகவம்‌ படைக்கப்பட்டூள்ளண்‌. 


நேசம்‌ மறப்பதில்லை! எனும்‌ புதினம்‌, வள்ளி, சந்தனம்‌, மாமி, காசிம்பாம்‌, 
மதலேன்‌, சுளிக்கும்‌ தொட்டி முதலான்‌ முன்னணித்‌ துணைப்பாத்திரங்களையும்‌, 
அடைக்கலம்‌ மாமர, ரெபேக்காள்‌, ராஜாராம்‌, கிளேரோன்‌, சைமன்‌ மோசஸ்‌, அறவரசு, 


பழனியப்பன்‌, மதாம்‌ அல்போல்‌ 


தில்லியமரி அற்புதம்‌ அம்மான்‌, மிஷேல்‌, 


நருபமாராசன்‌, வித்ஸா 


சரவணவேலு, மெர்லின்‌, அம்மாச்சி, கிருஷ்ணமூர்த்தி, ஷால்‌ 
மோர்‌, புளோரன்ஸ்‌, வின்னி, ரொலேன்‌, ஏதுவர்‌, பியர்‌, சரஸ்வதி ஆமிய பின்னணித்‌ 


நுணைமாந்த/களையும்‌, கொண்டதாக அமைகிறது. 


நானும்‌ நாலும்‌... நீயும்‌ நீயும்‌... என்னும்‌ புதினத்தில்‌, சந்திரன்‌, பாரதி, ராபாட்‌ 


ஆகியோர்‌ முன்னணித்‌ துணைமாந்தர்களாகவும்‌, சதாசிவம்‌, கலாவதி, சுபா, மேனேஜர்‌, 


206 


நிதி, ஜீவா, மங்களம்‌ மாமி, பத்துமாமா, மகேஸ்ஷரி, ராகினி, பலோமினா, மேரி, 
எப்நேசள்‌, அனுராதா, சந்திரன்‌ அம்மா ஆகியோர்‌ பின்னணித்‌ துணை மாந்தரகளாகவம்‌ 


படைக்கப்பட்டூள்ளன்‌. 


“பிற்நத இடம்‌ நோக்கி' என்ற குறும்புதினம்‌, கயிலாசா மாமா, டேவிட்‌ முத்தையா, 
பாசி முநவன முன்னணித்‌ துணைமைர்‌ பாத்திரங்களையும்‌, போத்தி, சற்தரோன்‌, மாம, 
காஷ்‌, கண்ணையா ஆரிய பின்னணித்‌ நுணைபாற்நீரங்களையல்‌ கொண்டு 


விளங்குகிறது. 


“னக்குள்‌ இருப்பவள்‌ என்னும்‌ சூறும்பதினத்தில்‌, டாக்டர்‌ ிஜுயலேட்சமி, ஹேமா, 
சுஜூதா ஆகியோர்‌ முன்னணித்‌ நுனைமாந்நுகளாகவும்‌, ராமாபாய்‌, சுதா, ஹாஷ, 
வத்சலா, கதிரேசன்‌ ஆகியோர்‌ பின்னணித்‌ வுனைமாந்துகளாகவும்‌ படைக்கப்பட்டூள்ளமர. 
பெயர்‌ மட்டும்‌ சுட்டப்பெறும்‌ பாத்திரங்கள்‌ : 

புதினத்தின்‌ கதை நிகழ்எதளில்‌ பாத்திரமாக இடம்‌ பெறாமல்‌, ஆங்காங்கே பெயர்‌ 
மட்டும்‌ சுட்டப்படும்‌ நிலையில்‌ அமையும்‌ சில பெயரளவில்‌ மட்டும்‌ இடம்பெறுகின்றன. 
இத்தன்மை படைத்த பாத்திரங்களைப்‌ பெயர்‌ மட்டும்‌ சுட்டப்பெறும்‌ பாத்திரங்கள்‌ என்ற 
கூறலாம்‌. ஆய்விற்கு எடுத்துக்கொண்டுளள புதினங்களில்‌ மொத்தம்‌ நூற்றி 
எழுபத்நொன்பது பாத்திரங்கள்‌ பெயர்‌ மட்டும்‌ சுட்டப்பேறும்‌ நிலையில்‌ 
படைக்கப்பட்டூள்ளை. 
பாத்திர எண்ணிக்கை : 

யவீற்கு எடுத்தும்‌ கொண்ட பீர்பஞசன்‌ புதினங்களில்‌ பதில. தலைமைப்‌ 
பாத்திரங்கள்‌, எட்டு இணைப்பாத்தீரங்கள்‌, முந்நாற்றி நான்க துணைப்பாத்தரங்கள்‌, நூற்ற 
எழுபத்தொன்பது பெயர்‌ மட்டம்‌ சுட்டப்படும்‌ பாத்திரங்கள்‌ என மொத்தம்‌ ஜநூற்று நான்க. 


பாத்திரங்கள்‌ 


டம்பெற்றுள்ளன. கதைப்‌ போக்கோடு ஒட்டி அமைந்துள்ள 


ப்பாத்தீர 


எண்ணிக்கை கறிந்த பட்டியல்‌ பின்னீணைப்பில்‌ காட்டப்பெற்றுள்ளது பின்னிணைப்பு - 1) 


a7 


பாத்திரப்படைப்பில்‌ உளவியல்‌ சார்பு : 

புதினத்தில்‌ பாத்திரப்படைப்பு அமையும்‌ முறை கூறிந்து மர்ஜோரிக்‌ பெளல்டன்‌ 
குறிப்பிரம்‌ கரத்து இங்க. குறிக்கத்தக்கது. புதினத்தில்‌ பாத்திரப்படைப்பு முறை, 

1. நேரிடையாக ஆரிரியனே பாத்திரத்தின்‌ பண்பைக்‌ குறிப்பிடனாம்‌ 

2. வளக்கமுறையில்‌ குறிப்பிடலாம்‌ 

3. வேடிக்கையான முறையில குறிப்பிடலாம்‌ 

4. பாத்திரமே தன்னைப்‌ பற்றி வெளிப்படையாகக்‌ கூறிப்ப்டவாம்‌. 

5. பிறமாந்தரின்‌ கூற்றாக அமையலாம்‌ 

6. கனவ, குறியிரகள்‌, கற்பனை ஆகியவற்றில்‌ பாத்திரத்தின்‌ உணர்வகளை 


உளளியல்‌ ரீதியில்‌ உணர்த்தலாம்‌?” 
மேலும்‌, 


“ஷிவழிலந்த இலக்கிய மாந்திகளையும்‌ வாழ்வில்‌ சதிர்பட்டடோரையும்‌ தன்‌ 
அகந்தன்மையையும்‌ பல்வேறு அளவுகளில்‌ கலந்து படைப்பாளன்‌ இலக்கிய 


மாந்தரை படைக்கின்றான்‌! 


என்று ரெனிவெல்லக்கும்‌ ஆஸ்டின்‌ வரனும்‌ விளக்குவதிலிருந்து, பாத்திரப்படைப்பின்‌ 


உளவி 


சார்பை அறிந்து கொள்ள மூடிகிறது. இக்கருத்தினை அடியற்ற 


“படைப்பாளன்‌ பாத்திரத்தை உருவாக்குகிறான்‌ என்பதைவிட அந்த மண்ணில்‌ 
அந்தக்‌ காலத்தில்‌ அந்தர்‌ சூழலில்‌ வாழ்ந்த ஒவ்வொரு மனத்தின்‌ 
ஆழ்நிலையிலும்‌ புதைந்திருந்த எண்ணங்களின்‌ ஒரு பிரதிபலிப்பான வெளியிடே 


எனல்‌! 


என்னும்‌ கற்று அமைகிறது. 


தற்காலத்தில்‌ புதினங்களி! 


பாத்திரப்படைப்பை ஆய்வு செய்ய உளவியல்‌ 


துறையும்‌ பயன்படுத்தப்பட்ட வரகிறது. 
208 


“இலக்கிய மாந்தரும்‌, அன்னார்‌ சிக்கல்களும்‌, சூழலும்‌, பின்னணியும்‌ நிஷமா்தா. 
வாழ்வில்‌ எதிர்‌ கொள்ளக்‌ கூடிய வகைமாதிரிகளே. அந்த அஷ்ப்படையில்‌. 


படைப்பில்‌ இடம்பெறும்‌ பாத்திரப்படைப்பை ஆராய உளவியல்‌ பயன்படுகிறது” 


என்னும்‌ கூற்று இங்குக்‌ கருதத்தக்கது. புதின இலக்கியத்தின்‌ பாத்தரப்படைய்பல்‌ 
அமையும்‌ உளவியல்‌ கோட்பாடுகளை வகைப்படத்திக்‌ காண்பது, அண்மைக்கால ஆய்வ 
போக்குகளில்‌ ஐறிப்பிடத்தக்க ஒனறு. 
உளவியல்‌ - விளக்கம்‌ : 
உளவியல்‌, மனித மனத்தை ஆய்த செய்யும்‌ ஏகு குறையாக மருந்துவ 
றையில்‌ தோற்றங்கடைது. பிராய்டு, யூங்‌ போன்றவிகளால்‌ மருத்துவ ஆம்விற்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட இத்துறை, இன்று இலக்கிய ஆய்விலும்‌ பயன்படுத்தப்பட்ட வருகிறது. 
“உளவியல்‌ என்பது மனித உள்ளத்தின்‌ தன்மைகளை சநத்து விளக்குவது. 
சைக்கி (ஸ்ட) ஸோகஸ்‌ (தம) என்னும்‌ ஒரு கிரேக்கச்‌ சொற்களும்‌ 


இணைந்து 'சைக்கலாஜி (?5ரஸ்லி௦த) என வழங்கப்படுகின்றது''! 
என்னும்‌ கரந்து, உளவியலின்‌ விளக்கமாக அமைகிறது. மேலும்‌, 


“உளவியல்‌, உள்ளத்தின்‌ கோலங்களையும்‌ கோணங்களையும்‌ அதன்‌ 


'விழைவுகளையும்‌, விளைவுகளையும்‌ கராய்கிற ஓர்‌ அறிவியலாகும்‌” 


என்னும்‌ கற்று, உளவியல்‌ துறையைப்‌ பற்றித்‌ தெளிணகப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. 


இத்தகைய உளவியல்‌ துறை பல்வேறு கூறுகளைக்‌ கொண்டிலங்குகிறது. 


உளவியல்‌ கூறுகள்‌ : 

அண்மைக்‌ காலத்தில்தான்‌ இலக்கிய ஆய்வில்‌ உளஸியல்‌ பயன்படுத்தப்பட்ட 
வறகிறது. இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ உளவியல்‌ கறுகளைப்‌ பற்றி ரெனிலேல்லக்‌ 
ஆணின்‌ வரன்‌ மற்றும்‌ சார்லஸ்‌ காளன்‌ ஆறியோர்‌ குறிப்பிடும்‌ கரந்து ஈண்டு 


சிந்றிக்கத்தக்கது. 


209 


இலக்கியத்தில்‌ அமையும்‌ உளவியல்‌ கூறுகளைப்‌ பின்வரும்‌ நாள்க. முறைகளில்‌ 


யலாம்‌. 


அட பாத்திரங்களின்‌ குனவேறுபாடுகளை, பணபு நலன்களை 
'உளவியலுடன்‌ ஒப்பிட்டு வாய்வு. 
ஆ, நாஸ்களைப்‌ பகுத்தாய்லதன்‌ மூலம்‌ படைப்பாசிரியன்‌ 


மனி 


வக்‌ கண்டறிவது 

இடையில்‌ அமைந்துள்ள உளவியல்‌ அடிப்படையை, 
அப்படைய்பைக்‌ கொண்டே ஹோய்வது 

௩. இந்த இலக்கியம்‌, படிப்போரை எந்த அளவிற்குப்‌ பாதித்துள்ளது. 
என வறாம்ந்து அலையோர்‌ உளகியலைக்‌ கண்டறிய 


முற்பவேது”? 


இஸ்னறு அமையும்‌ உளவியல்‌, பல்லேறு லகைமைகளையும்‌ அணைமுறைகளையும்‌ 
தன்கைத்தே கொண்டுள்ளது 
உளவியல்‌ வகைகளும்‌ அணுகுமுறைகளும்‌ : 


மனற உள்ளத்தின்‌ நன்ஸ 


ய ஆராயும்‌ உளவியல்‌ துறை பஸைகைகளையும்‌ 


பல அணுகுமுறைகளையும்‌ கொண்டதாக அமைகிறு, 
“உயிரின்‌ ஒரு பிரிவாக முன்னர்‌ கருதப்பட்டு வந்த இது, குழந்தை உளவியல்‌, 
மிகை (ஸ்மா) உளவியல்‌, தொழிற்சாலைப்பணி உளலியல்‌ (ரிய! 
Psychology), சமுதாய உளவியல்‌ முதலிய பல வகைகளையும்‌ மற்றும்‌ நடத்தை. 
முறை டஷ்ஷர௦வரப்ப), ஒன்றிப்பு முறை (1210, அலசல்‌ முறை கற்பில்‌ 
முதலிய பல அணுகமுறைகளையும்‌ கொண்டுள்ளது. :பிராய்டசம்‌. உளவியலை 
மருத்துவமுறைக்குட்பட்டு அலசல்‌ முறையில்‌ (ரஸ ஹவ்‌ப்ஸ்‌) ஆராய்கிறது” 


20 


உளவியலில்‌ பிள்பற்றப்படும்‌, இந்த அணுகமுறைகள்‌ இங்குக்‌ கூறிப்பிடந்தக்கள.. மேலும்‌ 


வியல்‌ திறனாய்வு பெறுமிடம்‌ சிந்தித்தற்கரியது. 


இலக்கிய ஆய்வில்‌ பல்வேறு அணுகமுறைகள்‌ பின்பற்றப்பட்டு வருகின்றன. 
அவற்றுள்‌ பாத்திரப்படைப்பைய்‌ பற்றி ஆய்வு செய்ய உளவியல்‌ திறனாய்வு 
துணைபுரிகிறது. “வாழ்க்கை குள்பங்களுக்கரிய காரணங்களைத்‌ தெரிந்து அவை நீர 
வழிகாணிபதற்கும்‌ இத்தகைய அணகமுறை ஆம்வு உதவும்‌. சமுதாயத்தை நல்ல 
முறையாக மாற்றி அமைக்கவும்‌ உளவியல்‌ சிந்தனை பயன்படும்‌ 
“இலக்கியங்களில்‌ இடம்பெறும்‌ மனவுணர்வுகளை விளங்கிக்‌ கொள்வதற்குத்‌ 
துணைபுரியும்‌ உளவியல்‌ திறணம்வு, இலக்கியத்தின்‌ சில பிரத்தியேகமான 
உத்திகளையும்‌ மொழிக்கூறுகளையும்‌ புரந்துகொள்ளவும்‌ உதவுகிறது”" 


என்னும்‌ கருந்து இங்க்‌ சிநதிக்கத்தக்கது. மேலும்‌, 


“இலக்கியத்தின்‌ புரியாத இடங்களைப்‌ புரந்து கொள்ளவும்‌, முக்கியமாக 
உட்பொருள்களை, குறிப்பிட்ட ஒரு கோணத்தில்‌ வங்கிக்‌ கொள்ளனும்‌, பெரிதும்‌ 
உதவுகின்ற இவ்வுளலியல்‌ நெறி, இன்று இலக்கியக்‌ கோட்பாட்டிலும்‌ திறனாய்வுக்‌ 
கோட்பாட்டிலும்‌ முக்கியமான இடத்தைப்‌ பெற்றுள்ளது" 


என்னும்‌ கற்றும்‌ கூறிப்பிடத்தக்கது. இத்தகைய பயன்பாட்டையும்‌ இன்றியமையாத 
இடத்தையும்‌ பெற்றுள்ள உளவியலின்‌ பங்களிப்பு, இலக்கியத்‌ திறனாய்வில்‌ சிறப்பாகச்‌ 


சுட்டத்தக்கது. 


"இலக்கியத்‌ நிறனாய்வில்‌ உளலியலின்‌ பங்களிப்பு முக்கியமாக ஆணு 


நிலைகளில்‌ காணப்படுகிறதெலலாம்‌. அவை, 


1. இலக்கியப்‌ படைப்பாக்கத்தின்‌. அல்லது அது தோற்றம்‌ பெறுவதள்‌ 
வழிமுறைகளை உளவியல்‌ நிலையில்‌ புலப்படத்தல்‌. 
al 


௩. பலைய்பாளியின்‌. உள்ளத்து நிலையையும்‌ அதற்குரிய காரணங்களையும்‌ 
அறியக்கொண்டு வருதல்‌, அதாவது. படைப்பாளியின்‌ சுயவரலாற்றைப்‌ படைய்பல்‌ 
காணுதல்‌ 

3. குறிப்பிட்ட இலக்கியத்தில்‌ காணப்பெறுகின்ற கதைமாந்தர்களின்‌ உணரவதளையும்‌ 
செயல்களையும்‌ விளக்குதல்‌. 

4. இலக்கியத்தில்‌ தொல்‌ படிமம்‌ (பல்க பறம) முக்கிய இடம்பெறுகிறது. என்பதைக்‌ 
கருதுகோணாகக்‌ கொண்டு அதன்‌ உுவாக்கத்தைம்‌ புலப்படந்தல்‌ 

க. குறிப்பிட்ட இலக்கியப்‌ படைப்புலுள்ள தமிரசிறப்பான சொற்களையும்‌ 
தொடரகணையும்‌ மற்றும்‌ சிறப்பான உத்திமுறைகளையும்‌ உள்ளத்து உணவும்‌ 


பரதிபலிப்புக்ளாக இனங்கண்டு விளக்குதல்‌ 


க. வாசகரிடம்‌ இலக்கியம்‌ ஏற்படுத்துகிற உறவையும்‌ நாக்கத்தையும்‌ காணுதல்‌. 


இலக்கியத்‌ திறணய்வில்‌ ௨ பங்களிப்பைத்‌ தம்‌ உளலியல்‌, 


ஆம்வக்கள்ளாகும்‌ புதினப்‌ பாத்திரப்படைப்பில்‌ இடம்பெற்றுள்ள பாங்கு. 
சட்டிக்காட்டத்தக்கது. 


பிரபஞ்சன்‌ புதினங்களி 


பாத்திரப்படைப்பில்‌ உளவியல்‌ கூறுகள்‌ : 
படைப்பாசிரியன்‌ தன்‌ கருத்தை வெளியிடதைற்கப்‌ பாத்திரமே பெரிதும்‌ துணை 
ஸரிகிறது. சமுதாயத்தைக்‌ காணும்‌ நோக்கில்‌ பாத்திரங்களைப்‌ படைத்தாலும்‌ அற்றைத்‌ 
தான்‌ சிந்தித்தவாறு உயிருடன்‌ லவர்‌ செய்வதில்‌ நான்‌ படை்பாசிரியரின்‌ வெற்றி 
அடங்கியிருக்கிறது. இதனாலேயே, புதின ஆசிரியாகள்‌ பலரும்‌ பாத்திரப்படைபபில்‌ 
பலவேறு நுணுக்கங்களை மேற்கொள்கின்றனர்‌. அவ்வாறு மேற்கொள்ளும்‌ நுணுக்க 
கூறுகளுள்‌ உளவியலும்‌ ஒன்று 
“இலக்கியத்‌ தரமான நாவல்‌ எழுத வேண்டுமென்கிற நாவலாசிரியன்‌ தன்‌ 
பாத்திரங்களை முழு மனிதனாக உருவாக்குவதற்கு அவனுடைய உருவம்‌, அங்க 
வர்ணனை இநெல்லாம்‌ போதுமானவை அல்ல; மனோதத்துவ ரீதியில்‌ அவள்‌ 


22 


சிந்தனைகளும்‌ உணர்ச்சிகளும்‌ மதீப்பீருகளும்‌ பழக்கவழக்கங்களும்‌ ஆட்சி 
செுத்நுகிறவனாக அவனை உருவாக்க வேண்டம்‌””” 


என்னும்‌ ௬ற்று, புதின ஆசிரியர்களிடம்‌ காணப்படும்‌ உளவியல்‌ கண்ணோட்டத்தைப்‌ 


புலப்படத்துகிறது. 


“மனிதன்‌ நன்மையும்‌ தீமையும்‌ கலந்துள்ள ஒரு கலப்பும்‌ பாத்திரம்‌ என்பது. 


தற்கால உளவியல்‌ அறிஞர்களின்‌ முடிவ” 


இத்கருத்திற்கேற்பவே, புதினங்களில்‌ பல்வேறு பாத்திரங்கள்‌ படைக்கப்படுகின்றன. 
வய்வீற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டூள்ள பீரபஞ்சளின்‌ புதினங்களில்‌ அமைந்துள்ள 
உளவியல்‌ அடிப்படையில்‌, அப்படைப்புகளின்‌ வாயிலாக ஆராயும்‌ முறை இங்கு 


சேற்கொள்ளப்பெறுகிறது. இவ்வாய்வில்‌, அறிவியலாளர்‌, இயக்கலியலாளர்‌, அகவயப்பப்‌. 


மாந்தர்‌, புறவயப்பட்ட மாந்தர்‌, ட பாத்திரங்கள்‌, மனநலம்‌, மனித. 
உறவுகள்‌, அறிவுரை கூறல்‌ முதலான 
உளவியல்‌ கூறுகள்‌ பாத்திரப்படைப்பில்‌ கையாளப்பட்டூள்ள நிலை 


தெளிஹுத்தப்படுகிறது. 

பாத்திரப்படைப்பில்‌ அறிவியலாளரும்‌ இயக்கவியலாளரும்‌: 
படைப்பாசிரியர்‌ தாம்‌ தேர்ந்தெடுத்த கருவை விளக்கும்‌ வகையில்‌ உயிரும்‌ 

உணர்ச்சியும்‌ சிந்தனையும்‌ கொண்ட பல்வேறு பாத்திரங்களைப்‌ படைக்கின்றர்‌. 
“உளவியல்‌ அடிப்படையில்‌ பண்பை முதலாகக்‌ கொண்டும்‌, வாழ்க்கை நிலையை 
முதலாகக்‌ கொண்டும்‌ கதைமாந்தரை அறிவியலாளர்‌ (றollectua! Characters), 
இயக்கவியலானர்‌. (£௦! லன) என இரண்டாகப்‌ பதுபபர்‌. தனிச்‌ 
சிறப்புடையினாய்த்‌ தமக்கெனத்‌ தனிக்குறிக்கோள்‌ கொண்டு பிறர்க்கு 
விகாப்டியாகக்‌ சூர்த்த மதியினராய்‌ வினங்குபவர்களை முதல்‌ பிரிவில்‌ 
அடக்கலாம்‌, உணர்ச்சி மேண்டாலும்‌, தூண்டுதலின்‌ பேரிலும்‌ செயற்படும்‌ 
பண்புடையவ்களை இரண்டாவது பீரிலை கொள்ளலாம்‌"" 


EE] 


எனலும்‌ கூற்றிலிருந்து, உளவியலிப்படையிலான கதை மாந்தர்‌ படைப்பின்‌ இருவகைப்‌ 


பாகுபாட்டை அறிய முடிகிறது. ஆப்வ 


நற்கு உள்ளாகும்‌ புதினங்களின்‌ காலவரசைப்படி, 


இப்பாகபாடு எநத்துக்காட்டப்படுகிறது. 


*மானமம்‌ வெல்லும்‌! புதினத்தில்‌ புதுச்சேரி கண்ணாக இருந்த து்மா, மீண்டும்‌ 


நாயகம்‌ திரும்புகிறபோது, 


“ஆம்‌, அதுவேதான்‌. வியாபாரம்‌ செய்ய வந்த பிறசூ நம்‌ நோக்கம்‌ எம்‌. 
சதேசத்தூருக்கப்‌ பணம்‌ ஈட்டிக்‌ கொடுப்பதாகத்‌ தான்‌ இருக்கவேுமே தனி 
கவறாக இருக்க முடியாது” 


என்று கூறுவதன்‌ மூலம்‌, அவருடைய நோக்கம்‌ வெளிப்படுவதால்‌ அப்பாத்திரம்‌ 
அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டிரப்பது நன்கு. புணாகிறது. தஞ்சை அரசியலில்‌ 


ஒருயாகத்‌ ந 


லயிடலாமா? என்று கழம்பியிருந்த கண்ணர்‌ துய்மாவுக்க, 


“தஞ்சை மிகுந்த அரசியல்‌ நெருக்கடியில்‌ உள்ளதாகத்‌ தஞ்சையைச்‌ சேர்ந்த. 
வர்வெங்கான்‌ ஐயன்‌ சொல்கிறார்‌. கடந்த மூன்று ஆன்களுக்குள்‌ மூன்று 
அரசுகள்‌ பட்டமேற்றுக்‌ கவிற்நதிருக்கின்றன. பட்டத்துக்கு வந்திருக்கும்‌ சீந்தஜி 
மகா மூக்கன்‌ என்று சொல்லப்படுகிறது. நாம்‌ சாயாஜிக்கு உதவப்போக, அவள்‌ 
ஆங்கிலேயர்‌ உதவி பெறுகிறான்‌ என்று வைப்போம்‌இ அப்பறம்‌ அது. ஆங்கில - 
பிரெஞ்சு யுத்தமாகப்‌ பரிணமிக்கும்‌. தஞ்சை அரசியலில்‌ நாம்‌ சிக்கும்‌ முன்‌ நன்கு. 
"யோசித்துக்‌ கொள்வது நல்லது" 


என்று கூறுவதில்‌ ஆனந்தரங்கம்‌ பிள்ளையின்‌ அறிவுக்கர்மை வெளிப்படுகிறது. மேலும்‌, 
புதுச்சேரி குணினரிக்குப்‌ பல்வேறு நிலைகளில்‌ ஆலோசனை வழங்குவதன்‌ மூலமும்‌ 


ஆனந்தூங்கம்பிள்ளை, அறிவியலாராகப்‌ படைக்கப்பட்டூள்ளர்‌ என்பது உறுதீப்படுகிறது. 


தேவலாயம்‌ வந்த ஐவினரிடம்‌, பாதிரியார்‌ லூர்து சாமியார்‌, 


24 


“தங்களுடன்‌ பெத்ரோ கனகராய முதலி இருக்கிறார்‌. அவர்‌ நம்மவர்‌. இந்த 
ஆனந்தரங்கம்பிள்ளை எதற்கு உம்மோடு நாமம்‌ இட்டுக்கொண்டு வருகிறான்‌. ஒரு 
சிலை வனக்கம்‌ செய்கிற அஞ்ஞானியைத்‌ தங்கள்‌ பக்கத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்வதாவது?”"' 


என்று கூறுவதன்‌ வாயிலாக, இப்பாத்திரம்‌ உணர்ச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ பண்புடைய 


இயக்கவியல்‌ பாத்திரம்‌ எபபதை அறியவியலுகிற 


(வானம்‌ வரப்படும்‌! என்ற புதிது 


புதச்சோ கவிரகம்‌ 


பொுப்பேற்றுக்கொண்ட துய்ப்ளெக்ஸ்‌, 


எமலபா்க்‌ கடலில்‌ ஆங்கிலேயர்களின்‌ கப்பல்‌ ஒன்று கூட நற்கக்‌ கூடாது. வங்கக்‌ 
கடலில்‌ நமது கப்பல்கள்‌ மட்டுமே ஆட்சி பண்ண வேணும்‌. நமது தாயகமான 
பிரான்ஸ்‌ தேசத்துக்கு, இந்தியாவில்‌ பெரும்‌ பூமியைச்‌ சம்பாதித்துத்‌ துவேன்‌'"? 


என்று கூறுவதன்‌ மூலம்‌, அவருடைய குறிக்கோள்‌ வெளிப்படுவதால்‌ அப்பாத்திரம்‌ 


அறிவியலானராகப்‌ படைக்கப்பட்டிரப்பது தெளிவாகிறது. கவின்‌ குழந்தை இறந்த 


போது, அவருக்கு அண்‌ மனைவி மானிடம்‌, 


ஆணைவனின்‌ அனந்தகோடி விளையாட்டுகளில்‌ இதுவும்‌ ஒன்று. அதன்‌ பொகுளை 
ஞானிகளே அறியத்‌ திகைக்கும்‌ போது, நாம்‌ எம்மாத்திரம்‌, காரண காரிய 
விசேஷங்கள்‌ அற்று எதுவும்‌ இயங்குவதில்லை. மனசை சொஸ்தப்படத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌"" 


என்று குழந்தையைப்‌ பறிகொடுத்த பெண்ணுக்கு ஆறுதல்‌ கூறுவதிலும்‌ புதுச்சேரி ஆட்சி 
சிறப்பாக நடைபெற கவினறக்கு ஆலோசனை கூறுதலும்‌ அவரது ச்த்தமதி 
பளிச்சிடுகிறது. எனவே, ஆனந்தரங்கம்பிள்ளை என்ற பாத்திரம்‌, அறிவியலாளராகம்‌. 


படைக்கப்பட்டுள்ளது என்று உறுதியாகக்‌ கூறமுடகிறது. 


as 


மதந்துவேஷங்‌ கொண்ட பாதிரியார்‌ பெலுவா சாமியார்‌, கவர்னரின்‌ மனைவி 
மானிடம்‌ மேலும்‌ தூபம்‌ போடுகிறார்‌. நம்மவரகளைக்‌ காப்பதற்கெள்று தனியாக ஒரு. 
படையை ஏற்படுத்திக்‌ கொள்ளுமாறு கூற, அதற்கு மாள்‌, "சுவாமி, சுத்த போசனை 


நல்லது தான்‌" என்று. கூறுகிறாள்‌. இக்கருத்து அப்பாத்திரம்‌, உணர்ச்சி மேலீட்டால்‌ 


இயங்கும்‌ தன்மையுடைய இயக்கவியல்‌ பாத்திரம்‌ என்பதை உறுதிப்படத்துகிறது. 


ஈதியிலே வளரசோதி' என்ற பதினத்தில்‌ வரம்‌ சபாபதி பதினெட்டாம்‌ நூற்றாண்டு. 
தமிழக அரசியல்‌ நிலையைய்‌ பற்றி முனைவர்‌ பட்டத்திற்கு ஹூய்ச்சி செய்து வருபவள்‌. 
அவளிடம்‌ சுமதீ, வரண. நீங்கள்‌ விரும்பி எடுத்தது தாண? என்று வினவுகிறாள்‌ 


அதற்குச்‌ சபாபதி 


விருப்பமாவது? அதுநான்‌ எனக்குக்‌ கிடைத்தது. என்‌ மதிப்புக்கு அதுநான்னு. 
சொல்லிட்டாங்க, கல்வி கூட இந்த நாட்டில்‌ திணிக்கப்‌ படறது. விருப்பப்பட்ட 
பாபம்‌ படிக்கக்‌ ௯ட இங்க முடிகிறதில்லை "எ 


என்று கூறுவதன்‌ மூலம்‌ அப்பாத்திரத்தின்‌ தனிச்சிறப்பு வெளிப்பநநால்‌ அப்பாத்திரம்‌ 


அறிவியலாளராகம்‌ படைக்கப்பட்டிஷப்பது. தெளிவாகிறது. 


சபாயதி தன்னைக்‌ காதலிப்பதாகக்‌ கூறியதைத்‌ தன்‌ அப்பாவிடம்‌ சொல்கிறாள்‌ 


சுமதி, அதற்கு அவர, 


எநிநானப்பட்டுக்கோ, இப்பத்தான்‌ யோசிக்கனும்‌, நிறைய யோசிக்கனும்‌. ஏன்ன 
உள்‌ வாழக்கையைத்‌ திமானிக்கப்‌ போற விஷயம்‌ இது. இந்த அழைப்பை 
உடனே ஒத்துக்கறதும்‌ தப்ப; புறக்கணிக்கிறது. அதை விடவும்‌ தப்பு, நீ உன்னை. 
ஒரு மூன்றாம்‌ மனுஷியாக்கிட்டு நிலைமைகள்‌ எப்படி வளகுது, ஷம்‌. 
கொள்றதுன்னு பாகு. சும்மா வேடிக்கை பாரு, ஒரு நாடகம்‌ சினிமா பார்க்கிற. 
மாதிரி பாரு. ஒரு கட்டத்துக்குப்‌ பிறது நீ அதுல சம்பந்தப்படலாமா வேண்டாமா. 
என்கிற தீவிர நிலைமையை அடைவே. அப்போ முடிவு பண்ணிக்கலாம்‌ சரியா!”" 


216 


என்று கூறுவதன்‌ மூலம்‌ பிறக்கு வழிகாட்டும்‌ அவருடைய பண்பு வெளிப்பநீவதால்‌. 
அப்பாத்திரம்‌ அறிவியவாளராகம்‌ படைக்கப்பட்டிருப்பது நன்கு புலனாகிறது. மேலும்‌ 
இய்புதினத்தில்‌ சுமதி, லோகநாயலி, மீரா, ஷோபா ஆகிய பாத்திரங்களும்‌ 


அறிலியலாளராகப்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌ என்பதம்‌ கூறிப்பிடத்தக்கது. 


சுமதியைப்‌ பெண்பார்க்க வந்த சோமணதன்‌, சுமதியிடம்‌ தனியாகப்‌ பேசுகிறான்‌. 


அப்போது, 


“ண்‌ படிப்பைப்‌ பற்றி அப்பா சொல்லிரப்பா்‌. சம்பளம்‌ சுமாராக ஐமாயிரத்துக்கல்‌ 
குறையாமல்‌ வருகிறது. நான்‌ ஒருந்தன்‌ தான்‌ பிள்ளை. அக்கா, அவள்‌ புறஷன்‌ ஷீட்டில்‌ 
இருக்கிறாள்‌. எப்போதாவது வருவாள்‌. அவ்வளவுதான்‌. கல்யாணம்‌ ஆனதும்‌ அருந்த 
வருஷம்‌ ஸ்டேட்சுக்கப்‌ போக வாய்ப்பு வந்திருக்கிறது. அங்கு மூன்று வருஷம்‌. 
இருக்கலாம்‌. அந்தப்‌ பீரியட்‌ முடித்ததும்‌ அங்கேயே வேலை செய்தாலும்‌ செய்யலாம்‌. 
அல்லது திரும்பி வந்தாலும்‌ வந்து விடலாம்‌.* என்று கூறுவதன்‌ வாயிலாகக்‌ கல்யாணம்‌ 
கைகடப்போதம்‌ உணர்ச்சி மேலீ'டாஸ்‌ பேசுவதை அறியமுடிகிறது. இதன்‌ மூலம்‌ 
இப்பாத்திரம்‌ இயக்கவியல்‌ பாத்திரமாகப்‌  படைக்கப்பட்டிருப்பதை அறியலாம்‌. 
இப்புதினத்தில்‌ மேலும்‌ ராகிலி, ஊச, ரசூ, செண்பகா அக்கா, சங்கரன்‌, கல்பனா, 
சென்னா ஆகிய பாத்திரங்களும்‌ இயக்கவியலாளராகம்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌ என்பதும்‌ 


இங்குச்‌ சுட்டத்தம்கது. 


“நீலததி! என்னும்‌ புதினத்தில்‌ கதைத்‌ தலைவி நீலா ஒறு கம்பெனியில்‌ வேலை 
செய்கிறாள்‌. முக்கியமான விஜமி.களைக்‌ கவளித்துக்கொள்ளம்‌ அந்த வேலை 
நாளடைவில்‌ நீலாவிற்குப்‌ பிடிக்கவில்லை. அதனால்‌ அந்த வேலையை விட்டு விட்டு 
வேறு ஒரு வேலைக்கு நோகாணலில்‌ கலந்து கொள்கிறாள்‌. அப்போது அந்த நிறுவனர்‌ 


பழைய வேலையை விட்டதற்கான காரணத்தை வினவுகிறார்‌. அதற்கு நீனா, 


“மன்னிக்கனும்‌ சார்‌. எனக்கு இரண்டு வருஷம்‌ சம்பளமும்‌ கொடுத்து, 
வாழக்கையையும்‌ கொடுத்த ஒரு கம்பெனியை குறை சொல்றதா என்‌ பதில்‌ 


a7 


அமைக்சுடக்‌ கூடாது. செக்கு அந்த வேலையோட இயல்பு பிடிக்கலை. அவ்வளவு. 
நான்‌. நட்பு முறையில நான்‌ நான்‌ பிரிஞ்சு வந்தேன்‌. சண்டையோ, சச்சரவோ. 
ங்கள்‌ மத்தியில்‌ இல்லை"! 


என்று கூறுலதைன்‌ மூலம்‌, நீலாவின்‌ உயர்ந்த நோக்கம்‌ வெளிப்படுகிறது. இதன்‌ வாயிலாக 
இப்பாத்திரம்‌ அறிவியலானராகப்‌ படைக்கப்பட்டிரப்பது தெளிவாகப்‌ புலணகிறது. 
இப்புதினத்தில்‌ மேலும்‌ ரஞ்சன்‌, செல்வம்‌, மூர்த்தி, மைனவதி, தைலாப்பாட்டி, சென்னம்‌, 
பாக்கி, அரணாம்சலம்‌, ரங்கமாமா, பண்டரிநாத்‌ ஆகிய பாத்திரங்களும்‌ அறிலியலாளராகம்‌. 


படைக்கப்பட்டுளிளன்‌ என்பதும்‌ சுட்டத்தக்கது. 


தொழில்‌ துறையில்‌ பல்வேறு சாதனைகளைச்‌ செய்த சந்தள, சொந்த. 


வாழ்க்கையில்‌ தோல்லியடைந்து விட்டான்‌. அது குறித்து நீலாலிடம்‌, 


“ஷா கம்பெனி சில நாளில்‌ என்னிடம்‌ வருகிறது. எழுதி வைத்துக்கொள்‌, நீலா. 
அவள்‌ அவமாளமாகத்‌ தெருவில்‌ நிற்கப்போகிறான்‌. இந்த பதினாறு வருஷங்களில்‌ 
எத்தனை மோஷமான காரியங்களை நான்‌ செய்திருக்கிறேன்‌. என்‌ எதிரிகளுக்கு. 
எத்தனை அவப்பெயர்‌ ஏற்படுத்தி இருக்கிறேன்‌. அது போகட்டும்‌ ஏதோ. 
தோன்றுகிறது. சீக்கிரம்‌ நான்‌ சாகப்‌ போகிறேன்‌. செத்துவிடுவேன்‌ என்று. 


தோன்றுகிறது”? 


என்று கூறுவதன்‌ வாயிலாக இப்பாத்திரம்‌ உணர்ச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ பண்புடைய 
இயக்கவியல்‌ பாத்திரம்‌ என்பதை அறியமுடிகிறது. மேலும்‌ வில்ராம்‌, அப்பாவ, 
மாணிக்லால்‌, சப்பா, வேதம்‌, பாபநாசம்‌, தியாகராசன்‌, கோயாஷ்சந்த்‌, சொர்னம்‌, 
காஞ்சனா முதலான இயக்கவியல்‌ பாத்திரங்களைத்‌ தள்கைத்தே கொண்டதாக இப்புதினம்‌ 


விளங்குகிறது. 


2s 


ஈதீவுகள்‌' புதினத்தின்‌ நாயகி ஜானகி, நன்னைக்‌ காதலித்த சச்சு திருமனம்‌ 
செய்ய மறுத்தது குறித்துத்‌ நன்‌ அண்ணன்‌ சீனுவிடம்‌ ௬றுகிறான்‌. சீனு. சச்சுவிடம்‌ 


கடித்து கொண்டதை அறிந்த ஜானகி, 


“அது சரி அண்ணா. ஒர விஷயத்தை நீ யோசிச்சியா? கல்யானத்துக்கு முந்தி, 
பணத்துக்காக என்னை வீட்டு இன்னொருத்தியைப்‌ பிடிக்கிறான்‌, கல்யாதைதுக்குப்‌ 
பிள்ணல எப்படி இருப்பான்னு யோசிச்சியா? அப்புறம்‌ இந்த மாதிர 
அயோக்கியத்தனம்‌ பண்ணின எனை பவிஹூலே? இப்பவே, அவணேட முகம்‌ 
தரிஞ்சதேன்னு சந்தோஷப்பட. அந்த அயோக்கியனை மற. என்னை 
நிம்மதியாகப்‌ படக்க விடு. அடுத்த வரவும்‌ எம்‌ஃபில்‌ பண்ணப்போறேன்‌, என்னை 
நான்‌ காப்பாத்திக்கணும்‌. எனக்கு ஒரு வேலை பேணும்‌. என்‌ காலில்‌ நான்‌ நிற்க 
கணும்‌. அப்புறம்தான்‌ மற்றது எல்லாம்‌'" 


என்று பேசுவதன்‌ மூலம்‌, இப்பாத்திரத்தின்‌ குறிக்கோள்‌ வெளிப்படுவதால்‌ இப்பாத்திரம்‌ 
அறிவியலானராகப்‌ படைக்கப்பட்டூ்ளமை புணைகிறது. மேலும்‌ ரம்யா, சீனு, கோயி, 


வாகீசன்‌, வாணி ஆகிய பாத்திரங்களும்‌ அறிவியலாளராகப்‌ படைக்ப்பட்டூள்ளனர்‌ எஸ்பதும்‌ 


குறிக்கத்தக்கது. 


தன்னைத்‌ திருமனம்‌ செய்ய மறுப்பதற்குக்‌ காரணமாகச்‌ சச்சு கூறியதாக ஜானகி 


“ரசசவுக்கு தாய்மாமன்‌, இவர்கள்‌ குடும்பத்துக்கு மிகவம்‌ வேண்டியவர்‌. மிகவும்‌ 
உதவிக்‌ கொளர்டிுப்பவர்‌. சச்சு படித்து முடித்தபின்‌ வெளிநாட்டுக்கு எல்லாம்‌ 
போவதற்கு உதவியாக இருப்பாராம்‌. அவர்‌ பெண்ணை திருமணம்‌ செய்து. 
கொண்டால்‌ சச்சுவுக்கு நல்லது நடக்குமாம்‌”*' 


என்னும்‌ கூற்று இப்பாத்திரம்‌ உணர்ச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ பண்புடைய இயக்கவியல்‌ 


பாத்திரம்‌ என்பதை புலப்படுத்துகிறது. இப்புதினத்தில்‌ மேலும்‌ சண்முகம்‌, பாட்டி, சுமதி, 


29 


மூரளி, ராமு, லட்சுமி, முருகேசன்‌, மீனாட்சி, மீனா, சேகர்‌, வேணு, கமலா, லதா, ரங்கு, 
மாது ஆகிய பாத்திரங்களும்‌ இயக்கவியல்‌ பாத்திரங்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளன என்பது 


குறிப்பாகச்‌ சட்டத்தக்கது. 


“கண்ணீரால்‌ காப்போம்‌' என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ வழக்கறிஞர்‌ பொன்னுந்தம்பி 


வீ அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கச்‌ செல 


:ன. இந்திய வழிக்கறிஞர ஷர அணியக்‌ 


கூடாது என நீதிபதி எச்சரிக்கிறர்‌. பிரான்ஸ்‌ நீதி மன்றத்தில்‌ வழக்காடி வெற்றி 


பெறுகிறான்‌ பொன்னுந்தம்பி. அதனைக்‌ குறித்து பாதிரியார்‌ லவணான்‌ ஆண்டகை 


வக்கீலுக்கு என்ன சன்மானம்‌ தந்திகள்‌ என்று கேட்டபோது, 


“ஒரு காசும்‌ இல்லை. ஆண்டவரே, ஒரு பிரஞ்சுப்‌ புரட்சி மூலம்‌ சுதந்திர. 
நெருப்பை, பிரான்ஸ்‌ மக்கள்‌ சுவைத்துப்‌ பாரத்தாகள்‌. நூன்‌ ஒரு பரக்க 
நீதிபதிமேல்‌ போட்ட வழக்கின்‌ மூலம்‌ நம்மூர்க்கார்கள்‌ கட பிரஞ்சுக்காரரிடம்‌. 
இருந்து மனித மரியாதையைச்‌ சேதம்‌ இல்லாமஸ்‌ மீட்டு வாழலாம்‌. அவர்களை 
எதிர்க்கலாம்‌. நியாயம்‌ பெறலாம்‌ என்கிற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியமையே. 
எனக்குச்‌ சன்மானம்‌ என்று சொல்லிவிட்டார்‌ வழக்கறிகூர்‌ முய்ல்‌ கோதேன்‌'* 


என்று கூறுவதிலிருந்து அப்பாத்திரம்‌ அறிவியலானராகம்‌ படைக்கப்பட்டிரப்பதை அறிந்து. 


கொள்ளமுடிகிறது. மேலும்‌ 


தே புதினத்தில்‌ கம்யூனிச இயக்கத்தைக்‌ கட்டமைப்பது. 


குறித்துச்‌ சிந்திக்கும்‌ சுப்பையா, ராமையா என்பவரிடம்‌, 


“தனிமனித, இயக்கம்‌ போன்றவைகள்‌ பற்றிய பிரச்சனைக்கு நாம்‌ ரஷ்ய 
அனுபவத்தை எடுத்துக்‌ கொள்கிறோம்‌. நாம்‌ நமக்கான அனுபவத்தை இனிதான்‌ 
பெறவேண்டும்‌. அண்மைக்‌ காலமாகத்தான்‌ அமி! தைத£கான்‌ போன்றவிகளால்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ கம்யுனிஸ்ட்‌ கட்சி கட்டப்பட்டுக்‌ கொண்டு வருகிறது. பார்ப்போம்‌ 
நம்‌ போராட்டங்கள்‌ நம்‌ செயல்பாட்டையும்‌ முன்‌ எடுக்கும்‌, நாம்‌ எப்ப நடந்து. 


கொள்வது என்பதை நம்‌ எதிரிகளே பல சமயங்களில்‌ ஜிமானிக்கிறார்கள்‌! 


20 


என்று கூறுவதில்‌, இயக்கம்‌ தொடர்பான அவரது ஜிக்கமான முடிவு வெளிப்பற்கிறது. 


எனவே, வசுப்பையா என்ற பாத்திரம்‌, அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டூள்ளது. என்பதைத்‌ 


தெளிவாக அறியமுடிகிறது. இப்புதினத்தில்‌ இயக்கவியலாளராக எந்தப்‌ பாத்திரமும்‌ 


படைக்கப்படவில்லை 


£முதல்‌ மழைத்துளி! என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ அரலிந்தன்‌ திருமணம்‌ பற்றிக்‌ 


குறிபபிடும்‌ போது, 


“ஏன்ன, வாற துணைக்கும்‌ தனியான முளை, மனசை, ஆத்மா, தனியான 
அந்தரங்கமான ஆசைகள்‌ இருக்கும்னு நமக்குத்‌ தெரியம்‌. அதை நாம்‌ 
'றிக்கிறோம்‌. அதனால யோசிக்கிறோம்‌. பொகுந்துமான்னு சந்தேகப்படறோம்‌'” 


எனக்‌ ௬றுவதில்‌ அப்பாத்திரத்தன்‌ அறிவக்கள்மை பளிச்சிவதால்‌, அப்பாத்திரம்‌ 
அறிலியவனராகப்‌ படைக்கப்பட்டூள்னமை நன்கு புலணகிறது. இப்புதினம்‌, பாரதி, 


வைத்தியநாதன்‌, லலிதா, வைதேகி, ரூபி, சுகந்தி அம்மாள்‌, செங்கேணி முதலான 


அறியக்‌ படைக்கப்பட்டன பாத்திரங்களைக்‌ கொண்டதாக அமைகிறது. 
தன்‌ மணி பாரதி. பாது. பிரக்கில்லை என்று. சொல்விக்கொள்டிதந்த 
கனகராஜ்‌, சினிமாவில்‌ பாட செல்ப்பு வருகிறது என்றதன்‌ அறை ஏற்குமாறு 


சொல்கிறான்‌, அப்போது அவன்‌, 


“நாளைக்‌ காலையில்‌ அந்தக்‌ கம்பெனி மானேஜர்‌ வர்றார்‌. ஏதாவது 
அகரீமெண்டுல கையெழுத்துப்‌ போடவேணிடி இருக்கும்‌. அலங்க வரச்‌ சொல்ற. 
நாளுக்கு, நாம்‌ ரெகர்டிங்குக்குப்‌ போக வேண்டியிருக்கும்‌”* 


என்று ௬ூறுவதள்‌ வாயிலாக இர்பாத்தீரம்‌, உணர்ச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ பண்புடைய 
இரக்களியல்‌ பாந்திரம்‌ என்பதை அறியவியலுகிறது. இரபதிதைதில்‌ மேலும்‌ லலிதா 


மாமியார்‌, உஷா, கோமதி, விசாலம்‌ மாமி, குருக்கள்‌ அண்ணாசாமி, தியாகி 


21 


வேதக்களணு, நீறிபதி சாமிநாதன்‌, ஓட்டல்காரப்பெண்மணி ஆகிய இயக்கவியல்‌ 


பாத்திரங்களும்‌ படைக்கப்பட்டள்ள. 


போகத்‌ ஜீவுகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ எம்‌.ஏ. பரந்துள்ள தன்‌ மகன்‌ கிருஷ்ண 


சத்தி சிலருக்குப்‌ பீனாமியாக இருந்து பணம்‌. 


ஈதிப்பதை கிருஷ்ணம! 


தந்தை விரும்பவில்லை. இது றிந்த அண்‌, 


எனக்குத்‌ தெரியும்‌ தம்பி, நானும்‌ கேள்விப்பட்டேன்‌ உனக்கு எது. சந்தோஷம்‌ 
தருகிறதோ, உனக்கு எது சரியென்று படுகிறதோ, அதைச்‌ செய்‌. எனக்கு நீ 
செய்கிற காரியங்க எல்லாம்‌ பிடித்திகக்க வேய கட்டாயம்‌ இல்லை. 
தோளுக்கு மேல்‌ வந்தூல்‌ பிள்ளையைத்‌ தோழணகக்‌ கரத வேண்டும்‌ 
என்பார்கள்‌. நீ சம்பாதிக்கிற பணம்‌ உனக்கு உன்மீத கெளரவத்தைத்‌ 
தரவேண்டும்‌”? 


என்று ௯றுவதில்‌ அப்பாத்திரம்‌ அறிலியலானாகப்‌ படைக்கப்பட்டருப்பது தெற்றனப்‌. 


பளிச்சிரகிறது. இப்புதினத்தில்‌ மேலும்‌ கோகிலா, ௯ூடலரசன்‌, தனையசிங்கம்‌, ஸ்டாலின்‌, 
சக்திவேல்‌, பிலோமினா ஆகியோரும்‌ அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டூள்ளன்‌. 
மாநில அரசியல்‌ நிலையைச்‌ சரிங்கட்டவதற்காக விலைவாசி எதிர்புப்‌ பேரணியை 


மாநில ஆளுங்கட்சி நடத்திடத்‌ திட்டமிடுிறது. 


ற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்வதற்காகல்‌ 
கட்சித்‌ தொண்டாகளைச்‌ சந்தித்துப்‌ பேசக்‌ கூட்டம்‌ ஒன்று ஏற்பாடு செய்யப்பருகிறது. 


அக்கூட்டத்தில்‌ கட்சியின்‌ மூத்த உறுப்பின்‌ வெள்ளைமுத்து, 


“தகு விஷயத்தை நாம்‌ கவனிக்க வேணும்‌. தலைவரோட நெருங்கி இகுந்தவங்க. 
எல்லாருமே வசதியாயிட்டாங்க, தலைவருக்குத்‌ தெரிஞ்சும்‌, தெரியாமயும்‌ பணம்‌ 
பண்சரிக்கிட்டாங்க. நம்‌ ஆளுகள்‌ புழைக்கட்டம்‌. ஆனா தொண்டர்கள்‌ மத்தியிலே. 
நமக்க என்ன கிடைக்குது? என்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம்‌ இருக்கிறது. 
அதனால்‌ பேராட்டம்‌, பரணி அது இதுன்னு. கப்பட்ட கொஞ்சம்‌ தாராளமா 


22 


சில்லறை எதிரபார்க்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகம்லு சொல்றதில்லையா? 
அதுபோல பணம்‌ சீரா பங்கிடணும்‌”* 


என்று பேசுவதன்‌ மூலம்‌ இப்பாத்திரம்‌ உணர்ச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ பண்புடைய 
இயக்கவியல்‌ பாத்திரம்‌ என்பதை அறியலியலுகிறது. சரச, மாரீசாமி, ஆராவமுது, 
கிருஷ்ணமாத்தி என மேலும்‌ சில இயக்கவியல்‌ பாத்திரங்களைக்‌ கொண்டதாக 


இப்பதம்‌ ஜீகழ்கிறது. 


“காதலெனும்‌ ஏனியிலே' என்ற தினத்தில்‌ வரும்‌ சேதுகுமார்‌ காதல்‌ திருமனம்‌ 
பற்றி, “காதல்‌ கல்யாணம்‌ இன்னும்‌ ஆச்சரியப்படும்‌ நிலையில்‌ தான்‌ நம்‌ நாட்டில்‌ 
இருக்கிறது, இயல்பான விஷங்கள்‌ எல்லாம்‌ ஆச்சரியமாய்‌ போய்விட்டன நமக்கு. 


சேசித்து, பிறகு சேர்ந்து வாமவம்‌ என்று முடிவெடுத்துக்‌ கொண்டு ஒரு ஆணம்‌ 


பெண்ணும்‌ சேர்வது தான்‌ 


யற்கை, இந்த 


பற்கை ஏதோ செயற்கை மாதிரி ஆச்சரியம்‌ 


தருகிறது நமக்கு" என்று குறிப்பிடுவதன்‌ மூலம்‌, இப்பாத்தீரந்தின்‌ அறிவுக்‌ சர்ம 


வெளிப்படுகிறது. இதன்‌ வாயிலாக இப்பாத்திரம்‌ அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டூள்ள 
பாங்கு நன்கு புலனாகிறது. மேலும்‌ மல்கோத்ரா, கமிந்ரா, ரேகா, ஆச்சாரியா, ரிஸ்‌, 
ராய்‌, ஜகத்ரட்சன்‌ போன்றோரும்‌ இப்பதினத்தில்‌, அறிவியலாளிகளாக லலம்வருகின்றவர்‌ 


என்பது குட்டத்தக்கது. 


விளம்பரம்‌ செய்யாமல்‌ ஒரு பொருளை விற்க முயலும்‌ செயல்‌ குறித்துச்‌ 


சுந்தரேசள்‌, 


'உம்ம கம்பெனி புதுசா போட்டிருக்கே ஒரு பேஸ்ட்‌... ப்படி ஐயா போகுது? அது 
என்ன டியுபை அமுக்கி கலர்‌ கலரா ஒரு பேஸ்ட்‌... கர்மம்‌, கர்மம்‌... என்ன 
வித்தை பண்ணியாலும்‌ ஒரு இழவை வாங்கறவன்‌ தலையில்‌ சுமத்தி, காசைப்‌. 
பிருங்க வேண்டியது.” 


E] 


என்று குறிப்பிடுவதன்‌ வாயிலாக இப்பாத்திரம்‌ உணரச்சி மேலீட்டால்‌ இயங்கும்‌ 


பண்புடைய இயக்கவியல்‌ பாத்திரம்‌ என்பது தெளிவாகிறது. மேலும்‌ இப்பதினத்தில்‌, 


குப்பம்மா, நீரஜா, லாரன்ஸ்‌, நாயுடு முதலான இயக்கவியல்‌ பாத்திரங்களும்‌ 


இடம்பெற்றுள்ளன. 


“நேசம்‌ மறப்பதில்ஸை' என்னும்‌ புதி எது, சந்தனம்‌ மாமி, குளிக்கும்‌ 


தொட்டி, மதலேன்‌, காசிம்பாய்‌ முதலானோர்‌ அறிவியிலானாகப்‌ படைக்கர்படள்ளன்‌. 


“அன்பு சகல தடங்கலையும்‌ தாண்டி மனிதர்களை நேசிக்கக்‌ கற்றுக்‌ 


கொடுக்கிறது” 


என்று நாவு கூறுவதில்‌ அப்பாத்தரத்தின்‌ அறிவின்‌ விசாலம்‌ புலப்படுகிறது. இதன்‌ மூலம்‌ 
அபபாத்திரம்‌ அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டரப்பதை அறிந்து கொள்ளமுடிகிறது. அதே 
போன்று இப்புதினத்தில்‌ வள்ளி, மாயா, ரெயேக்காள்‌, நிருமரராஜன்‌, ரொலேன்‌ ஆகிய 


இயக்கலியல்‌ பாத்திங்களும்‌ 


ம்பெற்றள்ளன. வள்ளியை தான்‌ விரும்புவதாகச்‌ 


சொன்ன தாவீஜிடம்‌ ள்ளி, 


“அம்மாச்சி பெற்ற தாயா இருந்து தாங்கறாங்க. நாள்‌ எங்க இருந்து 
த்திருககேன்னு. நிங்க தெரிஞ்சுக்கணும்‌. எங்களுக்கு எல்லாம்‌ காதல்‌, 
கல்யாணம்‌, கெளரவமான குடும்ப வாழ்க்கையெல்லாம்‌ கட்டி வருமான்னு. தாள்‌ 


யோசிக்கிறேன்‌. நான்‌ படிக்காதவ விவரம்‌ இல்லாதவ நான்‌ எப்படி”*' 


என்று ௬றுவதன்‌ மூலம்‌, இபபாத்திரம்‌ உணர்ச்சி மேலிடால்‌ இயங்கும்‌ தன்மையுடைய 


இயக்கவியல்‌ பாத்திரம்‌ என்று கருதமுரகிறது. 
“றந்த இடர்தோக்கி' எனலும்‌ கறும்பதினத்தில்‌, டேவிட்‌ முத்தையா, 


“தாழ்ந்த இடத்துலரந்து மேல ஊறவங்க நாமே தனியா ஒரு வழப்பாயிபறாங்க.. 
தான்‌ இந்த ஜாதியில்‌ பிறந்தோயிலு சொல்லிக்கவே வெக்கப்படறாங்க. இதுல 


24 


பாவம்‌ என்னன்ன, தன்‌ சொந்த ஜாதி, உறவோட ஆதரவும்‌ இல்லம போயி 
மேல்ஜாதி அங்கீகாரமும்‌ கிடைக்காம அந்தரத்துல தொங்கறவங்க நான்‌ இவங்க 
எலலாம்‌, தங்கப்பன்‌ இப்படி சிமிஞ்சு போனவன்தான்‌. தாழ்ந்தவன்‌ உயருவது. 
உயர ஆசைப்படுவது தப்பு இல்ல சார்‌. ஆண தான்மட்டும்‌ உயர்ந்து, 
தன்னோட ஜனத்தை, அதே பழைய இடத்திலேயே நிக்க வைக்கிறது தப்ப 
இல்லீங்களா?” 


என்று டேவிட்‌ முத்தையா பேசுவதில்‌ அப்பாத்திரத்தின்‌ அறிவத்திறம்‌ வெளிப்படுவதால்‌, 
அப்பாத்திரம்‌ அறிலியலாளராகப்‌ படைக்கப்பட்டுப்பதை அறியமுடிகிறது. இப்பதினத்தில்‌ 
மைலாசமாமா, வைத்தியநாதன்‌, பிரகாஷ்‌  ஆமியோகும்‌  அறிவியலாளாகவே 


படைக்ப்பட்டுள்ளனர்‌. இப்புதினத்தில்‌ பாகி, போத்தி, சுந்தரேசன்‌, கனணையா முதலானோர்‌ 


இயக்கவியல்‌ பாத்திரங்களாக இடம்பெற்றுள்ளன. 


“என்னை டாக்டருக்குப்‌ படிக்க வைக்கணு்னு அம்மாவுக்கு ஆசை சர்‌, எனக்கு 
என்னவோ டாக்பால ஆசை இல்லை. இந்தப்‌ பெரியவாகிட்ட இதுதான்‌ தொல்லை. 
நமக்கு எது. பிடிக்குதோ, நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கறுமோ அப்படி 
இருக்க விடமாட்டா... அவாளுக்கு எதெல்லாம்‌ ஆசையோ அதையெல்லாம்‌ நம்ம 
மேலே ஜினிர்சிறவா'” 


என்று பாக பேசுவது, அப்பாத்திரந்தை இயக்கவியல்‌ பாத்திரமாக 


அடையாளங்காட்டுகிறது. 


எனக்குள்‌ இருப்பவள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ கிருஷ்ணமூர்த்தி சுஜாதா ஆகிய 
பாத்திரங்கள்‌ அறிவியலாளராகப்‌ படைக்ப்பட்டூள்ளன்‌. இரண்டு குழந்தைகளுக்குத்‌ 


தந்தையான கிருஷ்ணமூர்த்தியைக்‌ காதலிப்பதாகக்‌ கும்‌ சுஜாதா, 


நான்‌ உங்களை நேசிக்கக்‌ காரணம்‌ நம்‌ உணர்ச்சிகள்‌ மிகவும்‌ ஒத்தும்‌ 


போகின்றன என்பதனால்‌ தான்‌, நம்‌ சுவைகள்‌ நம்‌ பார்வைகள்‌, எல்லாம்‌ ஒத்தப்‌. 


25 


போகின்றன என்பதே காரணம்‌. காதலுக்கு இவை மட்டும்‌ போதும்‌ என்றே நாள்‌ 
கருதுகிறேன்‌”? 


என்று பேசுவதன்‌ மூலம்‌, அப்பாத்திரம்‌ அறிவியலாளராகப்‌ படைக்கப்பட்டிரப்பது. 


புலணகிறது. தாமதமாக வரும்‌ கணவரிடம்‌ ஹேமா, 


“சக்கேடாவது. கெட்டு ஒழியுங்கள்‌, லேணாவேளைக்கு வத்து கொட்டிக்‌ கொண்டு 
அப்புறம்‌ எங்கேயாவது ஒழிந்து போங்களேன்‌. உங்களுக்கென்று ஆக்கிய 
சமையல்‌ விணாகத்‌ தானே போகிறது”" 


என்று ௬றுவது, சப்பாத்திரத்தை இயக்கலியல்‌ பாத்திரமாக அடையாளங்‌ காட்டுகிறது. 
அகவயப்பட்ட மாந்தரும்‌ புறவயப்பட்ட மாந்தரும்‌ : 
புதினத்தில்‌ இடம்பெறும்‌ பாத்திரங்கள்‌, தமக்கு நேரும்‌ சிக்கல்களைக்‌ கண்டு 
சொந்து புலம்பும்‌ நிலையிலும்‌, தீவுகாண முயலும்‌ நிலையிலும்‌ படைக்கப்படுவதுண்டு, 
“துகவயப்பட்ட அகநோக்கு மாந்தர்‌ (ரமான) தனக்குத்‌ தானே புலம்புவதும்‌, 
நொந்து கொள்வதும்‌ வாழ்வில்‌ வெறுப்பும்‌, விரக்தியும்‌, வேதனையும்‌ அடைவது. 
இண்கள்‌ இயல்பு; ணழ்வில்‌ சிக்கல்கள்‌ நேருகையில்‌ விரைந்து செயலாற்றித்‌ 
திவுகாண முயல்வோர்‌ புறவயப்பட்ட மாந்தர்‌” 
என்னும்‌ கற்று இருவகை மாந்தகளிள்‌ இயல்புகளைத்‌ தெளிவுப்படுத்துகிறது. 


பீரபஞ்சனின்‌ வரனற்றுப்‌ புதினங்களுள்‌ இத்தகைய பாத்திரங்கள்‌ சில இடம்பெற்றுள்ளன 


என்பது குறிப்பிடத்தக்கது. 


“வானம்‌ வரப்படும்‌! புதினத்தில்‌ சென்னைக்‌ கோட்டையைப்‌ பிரஞ்சுக்காரர்கள்‌ 
கைப்பற்றியதும்‌ தன்னைக்‌ கைது. செய்துவிடுவார்கள்‌ என்று தன்னைத்‌ தானே நொந்து. 


கொள்கிறான்‌ கிளைவ்‌, கடன்‌ தொல்லை வேறு, 


26 


“தாங்க முயன்றான்‌ முடியவில்லை. இந்தத்‌ நுன்பத்தைத்‌ தொல்லையை. மறக்க 
வேண்டும்‌ என்று தோன்றவே, கடன்‌ வாங்கி வைத்திருந்த ஒரு குப்பி 


சாராயத்தையும்‌ எடுத்து ஒக மூச்சில்‌ குடித்து முடித்தாள்‌... 'போதும்‌' என்று. 
முணமுணுத்துக்‌ கொண்டான்‌ கிளைவ்‌""' 


என்று நாணக முனகுவது, கிளைலை அகவயப்பட்ட பாத்திரமாகப்‌ படைத்திருப்பதைக்‌ 


காட்டுகிறது. இப்பதினத்தீல்‌ புறவயப்பட்ட பாத்திரமாக யாகும்‌ படைக்கப்பெறவில்லை. 


ஈதிமிலே வளாசோதி' என்னும்‌ புதினத்தில்‌ தன்னை விரும்புவதாகக்‌ கூறிய சபாபதி 


குறித்துச்‌ சுமதி நன்‌ நந்தையிடம்‌ கூறுகிறாள்‌. அதற்கு அண்‌, 


“எதுவும்‌ தப்பில்லை. அவன்‌ கேட்டதும்‌ சரிதான்‌. ஓர்‌ ஆண்‌ பெண்கிட்டே எது. 
பேசுணனோ அதைத்தான்‌ அவனும்‌ பேசியிகுக்கான்‌. அது சரி, உனக்கு நீ ஒரு. 


பெண்‌ என்கிற முறையில்‌ கிடைச்சிருக்கிற ஒரு சினேகம்‌ இது” 


என்று கூறுவதில்‌ சிக்கலுக்கு விரைந்து திவ காணும்‌ பாங்கு புலனாகிறது. இதன்‌ மூலம்‌ 


இப்பாத்திரத்தைப்‌ பறலயப்பட்ட மாந்தர்‌ என்று கூறமுடிகிறது. அகவயப்பட்ட மாந்தராக 


வரம்‌ இப்புதினத்தில்‌ படைக்கப்பெறவிலலை. 


என்னும்‌ புதினத்தில்‌ மூம்பையின்‌ பிரபல தொழில்‌ அதிபர்‌ சந்தன்‌ 


என்று பேசுவது, சந்தனை அகவயப்பட்ட 


ரகப்‌ படைத்திரப்பதைக்‌ காட்டுகிறது. 


தான்‌ பார்த்துக்‌ கொண்டுருந்த பகட்டான வேலையை விட்டு வீட்டுத்‌ தன்‌ காதலன்‌. 


ரஞ்சனடன்‌ சேர்ந்து வழ ஆசைப்பட்டாள்‌ நீலா. தன்னிடமிருந்து விலமியிரூந்த ரஞ்சனைச்‌ 


சந்தித்துத்‌ தன்‌ நிலையை எடுத்துக்‌ கூறியதோடு, எப்படி இருந்தாலும்‌ நாம்‌ சேர்ந்து வாழ. 


2 


வேணடியவிகள்‌ நாளே எனறு நன்‌ ஆசையை நாதக்காக வெளிப்படுந்தினாள்‌ நீலா. 


அதற்கு ரஞ்சன்‌, 


நான்‌ நீ சொல்கிற சர்த்தத்திலே சொல்லலை நீலா. அந்த அர்த்தம்‌, ஊக்கு 
விரோதமும்‌ இல்லை, நான்‌ வீட்டைப்‌ பகிர்ந்து கொள்வதை மட்டும்‌ தான்‌ 
குறிப்பிட்டேன்‌. வாழ்க்கையை அல்ல. அதுவும்‌ உன்‌ விருப்பமாக இருந்தால்‌ 


எனக்கு ஆட்சேபணை இல்லை"? 


என்று கூறுவதன்‌ மூலம்‌ ரஞ்சனைப்‌ பறவயப்பட்ட மாந்தராக அடையாளங்காணமுகிகிறது. 


ஈதீவுகள்‌' என்ற புதினத்தில்‌ வரும்‌ சணமுகம்‌ தன்‌ மகள்‌ ஜானகியிடம்‌ டிகிரி 
முடித்தவுடன்‌ திருமணம்‌ செய்து விடலாம்‌ என்றிருந்தேன்‌, ஆனல்‌ நீயோ மேலே படிக்க 


வின்ஸைபித்துள்ளாய்‌ என்று கேள்விப்பட்டேன்‌. நலை மாப்பள்ளை அமைந்திருக்கிறது. நீ 


இப்படிச்‌ சொஸ்கிறா்‌ 


| என்றதற்கு ஜானகியும்‌ அவள்‌ அம்மாவும்‌ படிக்க வேண்டும்‌ 
என்பதையே முன்வைக்கின்றன்‌. அந்தச்‌ சூழ்நிலையில்‌ ஜானகியின்‌ தந்தை சண்முகம்‌ 


மிகவம்‌ விரக்தியுடன்‌ 


“இந்த வீட்டுல ஒரு நாய்‌, காக்கை, கருவி கூட என்னை மதிக்கிறதில்லை'”* 


ன்று புலம்புவது, இப்பாத்திரத்தை அகவயப்பட்ட பாத்திரமாக இனம்காண உதவுகிறது. 


வாகீசனின்‌ தங்கை வாணி, அவனுடைய நன்பன்‌ கோபியைக்‌ காதலிக்கிறாள்‌ 
இருவரும்‌ ஒருவரையொருவ்‌ காதலித்து வரம்‌ நிலையில்‌, கோபியின்‌ தங்கை 
ஜானகியைத்‌ திருமனம்‌ செய்ய முடியாததால்‌ கோப்‌ மீது வாகீசன்‌ வெறுப்பைக்‌ 
காட்டுகிறாள்‌. இதனால்‌ மனமுடைந்த கோபி வெளியூர்‌ சென்றுவிடுகிறான்‌. அங்கிருந்து 
கடிதம்‌ எழுதிய கோபி, வாணி மீது கொண்ட காதலைக்‌ கைவிட்ட மனநிலையை 


வெளிப்படத்தியிருந்தான்‌. இதனைப்‌ படித்து மிகவும்‌ மனம்‌ கலங்கியிநந்த வாணியிடம்‌, 


வாகீசன்‌, 


25 


“வனி... நீ கோபிக்கு என்ன எழுதவேண்டும்‌ என்று நினைக்கிறாயோ, அதையே 
எழுது தயங்காமல்‌ எழுத. இது உள்‌ வாழ்க்கை. அதில்‌ முஷு 
பண்ணவேன்டியது நீ மட்டும்தான்‌. உள்‌ முடிவில்‌ நாள்‌ தலையிடுவதும்‌, தடுப்பதும்‌ 
நரக அவஸ்தைக்குள்‌ நம்மையே நாம்‌ ஈடுபடுத்திக்‌ கொள்வதற்குச்‌ சமம்‌. இனி 
உள்‌ பாடு. நீ எந்த முடிவை எடத்தாலும்‌ எனக்குச்‌ சம்மதமே. உனக்குத்‌ 
துணையாக நான்‌ இருக்க வேண்டும்‌ என்று நீ நினைத்தால்‌ நான்‌ இருக்கிறேன்‌"? 


என்று கூறுவதில்‌, சிக்கலுக்கு விமரந்து திவகாணும்‌ முயற்சி வெளிப்படுகிறது. எனவே 


இப்பாத்திரத்தைப்‌ புறவயப்பட்ட மாந்தராகக்‌ கொள்வதில்‌ தவறில்லை. 


“கண்ணீரால்‌ காப்போம்‌' என்ற புதினத்தில்‌ ஷீ அணிந்து சென்ற பொன்னுத்‌ 


தம்பிக்கச்‌ சிறைத்‌ தண்டனையும்‌ அபராதமும்‌ வீஜிக்கப்பட்டது. 


“மேதகையி. தங்கள்‌ தண்டனையை எதிர்த்து, பிரான்ஸ்‌ தேசத்து உச்ச 
நீதிமன்றம்‌ போகிறேன்‌. எனக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன்‌?” 
என்று அமைதியாகக்‌ கேட்டதோடு, பிரான்ஸ்‌ நீதிம்றத்றில்‌ வெற்றியும்‌ பெறுவதில்‌, 


சிக்கலுக்கு விரைந்து திவுகாண முயலும்‌ தன்மை வெளிப்படுகிறது. எனவே, 


இப்பாத்திரத்தைப்‌ புறவயப்பட்ட மாந்த! என்று கூறமுடிகிறது. 


*முதல்‌ மழைத்துள்‌' என்னும்‌ புதினத்தில்‌ ஓடும்‌ பஸ்ஸில்‌ சிலயிசம்‌ செய்தவலிடம்‌, 


நான்‌ நடந்து கொண சமயோகித விதம்‌ குறித்து வைதேகி, 


இன்னிக்கு காலையிலே கூட ஒருத்தன்‌ ஒடும்‌ பஸ்ஸில்‌ என்னை உரசினான்‌, 


இடுப்பில்‌ கை வைத்தான்‌. திரும்பி என்ன தம்பி, என்றேன்‌. ஆல்‌ அவு 


என்று கூறுவதில்‌, சிக்கலுக்கத்‌ திவு காணும்‌ முயற்சி பளிச்சிகிறது. எனவே 
இப்பாத்திரத்தைப்‌ புறவயப்பட்ட மாந்தராகக்‌ கொள்வது. பொருத்தமுடையது. கூடுதலாக 


இய்புதினத்தில்‌ அரவிந்தன்‌, பாரதி, வைத்தியநாதன்‌, லலிதா ஆகியோகும்‌. புறவயப்பட்ட 


229 


பாத்திரங்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளம்‌. இருப்பினும்‌ அகலயப்பட்ட  மாந்தராக 


இப்பதினத்தில்‌ யாரும்‌ இடம்பெறவில்லை. 


போகத்‌ தீவுகள்‌ என்னும்‌ புதினத்தில்‌ ரேசன்‌ கடையில்‌ ஹீசையில்‌ இரலை 


வந்து காத்து நிற்கிறார்கள்‌. ஹிசையில்‌ நிற்கும்‌ மீனாட்சி, 


“சே! என்ன பொழைப்பு! ராக்கண்ணு முழிக்கிற பொழைப்பு படுத்தோம்‌. அசந்து. 
ங்கினேம்லு இல்லாம, நாய்ப்‌ பொழைய்பா ஆயிர்ச. மூர்க்க முந்நூறு 
தடைவ தாய்க்குலம்‌, தாம்க்கலமேறு சொல்றதிலே ஒன்னும்‌ குறைச்சல்‌ 
இல்லை. இங்கே தாய்க்குலம்‌, பேய்க்குலம்‌ மாதிரி ஒரு ராத்திரியிலே. 
தண்னிக்கும்‌, அரிசிக்கும்‌ மண்ணொண்ணெய்க்கும்‌ அல்லவா அலைஞ்சு தலிச்கத்‌ 


தண்ணி கூழக்குது" 


என்று புலம்புவது, இப்பாத்திரத்தை அகவயப்பட்ட பாத்திரமாக அடையாளப்‌ படுத்துவதாக. 


அமைகிறதெளலம்‌. 


அரசியல்‌ பினாமியாக இருக்கும்‌ தன்‌ காதலன்‌ கிருஷ்ணமூர்த்தியை. அதிலிருந்து 
மீட்கத்‌ தானும்‌ அரசியலில்‌ இறுங்குகிறாள்‌ விநோதினி. அரசியலைக்‌ காரசாரமாக. 


விமர்சித்த நீங்கள்‌ எப்படித்‌ திடிரென்று அரசியலில்‌ இறு்கினிகள்‌ என்று கேட்ட 


கிருஷ்வமர்த்தியிடம்‌ விநோதினி 


“உங்களை அந்த இடத்திலிருந்து மீட்கத்தான்‌ கிகஷ்ணமர்த்தி வெள்ளத்தில்‌ 
சிக்கியவரை வெள்ளத்தில்‌ விழந்துதானே காப்பாற்ற முடியும? அரசியல்‌ சுகம்‌ 
பெற்று விட்ட உங்களை மீட்க எனக்கு வழி தெரியவில்லை”? 


என்று கூறுவதில்‌ சிக்கலுக்கு விரைந்து தீவு காணும்‌ முயற்சி வெளிப்படுகிறது. எனவே 


இர்பாத்திரத்தைப்‌ (ுறவயர்பட்ட பாத்திரமாகக்‌ கொள்ளமுடிகிறது. 


20 


“காதலெனும்‌ ஏணியிலே' என்னும்‌ புதினத்தில்‌ தன்னையும்‌ தன்‌ அம்மாவையும்‌ 
ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொரு பெண்ணுடன்‌ வாழ்ந்து வரும்‌ தன்‌ டாக்டர்‌ அப்பாவைப்‌ 


பற்றிச்‌ சொல்கிறாள்‌ 


அனுஷா. இதனைக்‌ கேட்டு வருந்திய ரேகா அக்குழந்தை 


அனுளாவிடம்‌, 


எபடிம்மா.. அனுஷா. படி. உன்‌ சொந்தக்‌ கால்ல நீ நிக்கணும்‌, யாரையும்‌ 
அண்டாமல்‌, உதவி பெறாமல்‌ உன்‌ வாழ்க்கையை நீ வாழணும்‌. உனக்கு நாள்‌ 
இருக்கேள்‌! 


என்று கூறுவதில்‌ சிக்கலுக்குத்‌ திவு காணும்‌ முயற்சி வெளிப்படுகிறது. எனவே, 
இப்பாத்திரந்தைப்‌ புறவயப்பட்ட பாத்திரமாக அடையாளங்‌ காணமுடிகிறது. அகவயப்பட்ட 


மாந்தராக 


ப்புதினத்தில்‌ யாரும்‌ இடம்பேறவில்லை. 


நானும்‌ நாலும்‌. நீயும்‌ நீயும்‌... என்னும்‌ புதினத்தில்‌ சந்தீரனுக்கத்‌ 


திருமணப்பரிசாகக்‌ கடிகாரம்‌ வாங்கியதைப்‌ பற்றி வைகறை, 


“இருபத்தி நாலு மணியை அது காட்டி ஒரு நானை உகுட்டி விடம்‌. மீண்டும்‌ 
தொடங்கி, மீண்டும்‌, மீண்டும்‌ கற்றி ஒகு நாளைக்‌ காட்டும்‌ இப்படியாக நாள்‌ 
காட்டி, வாரம்‌, மாசம்‌, வருசம்‌ காட்டி, வாழ்க்கை, வரல்‌ இருக்கில்‌ வழியும்‌ 
தண்ணி ஆகவே இருக்கும்‌, சில நாப்களில்‌ உருப்படியாக எதையாவது. 
செய்வோம்‌ என்கிற சிந்தனையை ஏற்படுத்தும்‌ இந்தக்‌ கடிகரம்‌'"' 


என்று ௬றுலதில்‌ வாழ்க்கைச்‌ சிக்கலையும்‌ அதற்கான நிவையும்‌ கறிந்து யோசிக்கும்‌ 


பண்டு வெளிப்பநவதால்‌, அப்பாத்திரத்தைப்‌ புறவயப்பட்ட பாத்திரமாகக்‌ கருதமுடிகிறது. 
அகவயப்பட்ட பாத்திரமாக இப்புதினத்தில்‌ ஒருவரும்‌ படைக்கப்படவில்லை. ஆய்வு 
மேற்கொண்ட புதினங்களுள்‌ எஞ்சியுள்ள "மானுடம்‌ லெல்லுமி, "நேசம்‌ மறப்பதில்லை” 


ஆமிய இரஷைலும்‌, "பிறந்த இடம்நோக்கி, “எனக்குள்‌ இருப்பவள்‌ ஆகிய குறும்‌ 


புதினங்களிலும்‌ இத்தகைய நன்மை வாய்ந்த அகவயப்பட்ட மாந்தரும்‌ புறவமப்பட்ட 


al 


மாந்தரும்‌ படைக்கப்பேறவில்லை. புதினப்பாத்தீரங்கள்‌ சில ஆக்கறிலையிருந்தப்பட்ட 
பாத்திரங்களாகவும்‌ அமைகின்றன. 
ஆக்கநிலையிருத்தப்பட்ட பாத்திரங்கள்‌: 


புதினங்களில்‌ இடம்பேறும்‌ பெண்பாத்தரங்கள்‌ சில நேரங்களில்‌ கொடுமைக்கு 


ஆணாக நேரடுகிறது. தாம்‌, தத்தை மற்றும்‌. உறுதள்‌ மூலம்‌ அடக்குமுறைக்கு 
வெக்கப்பட்டு அடக்கி வைக்கப்படும்‌ நிலையில்‌ பேண்‌ பாந்தீரங்கள்‌ சில பதினங்களில்‌ 
இடம்‌ பெறுகின்றன. “கூறப்பீட்ட தூாண்டலுக்குக்‌ குறிப்பிட்ட துலங்களைச்‌ செய்யுமாறு 
செய்வது ஆக்கறிலையிுத்தல்‌ எனப்படும்‌ எண்பது. பா்லோல்‌ ஆய்வின்‌ முடணாகம்‌? 
னவே, 
“பால்லோல்‌ (ஷிலா) கூறியது போன்று மகளிர்‌ பெற்றோராலும்‌ மற்றோராலம்‌. 
ஆக்கறிலையிருந்தப்படுகையில்‌ (பலி) அன்னார்‌ அச்சில்‌ வர்த்த 
பரமங்களாக (மர ா5றார) உிரத்துப்பில்லாத மாந்தராக, ட்டை ஈந்தராக 


ஆலி வருகின்றான்‌”? 
என்னும்‌ ற்று, ஆக்கறிலையிருத்தப்பட்ட பாத்திரங்கள்‌ இயல்பைச்‌ சுட்டுகிறது. 


“மானுடம்‌ வெல்லும்‌' புதினத்தில்‌ சக்குபாய்‌ தள்‌ கணவனுக்கு உணவு 


பரிமாறுகிறாள்‌. அப்போது, 


“இதுதான்‌ புகுஷர்க்குச்‌ சோறு படைக்கும்‌ லட்சணமோ? அமர ஆசனமளித்து, நீ. 
படைத்து, அப்பறம்‌ இலையீட்டு வட்டித்தல்‌ அவ்வா முறை? உலக்கைக்‌. 
கொழுந்தே. என்று சினம்‌ மீதாற வசை பொழிந்தான்‌ ஹதன்‌, சக்குபாய்க்கு. 


அழுகை வந்துவிட்டது'"' 


எனற நிலையைக்‌ கானும்‌ போது சக்குபாய்‌ கணவனால்‌ அடக்குமுறைக்கு 


ஆளாக்கப்படும்‌ ஆக்க நிலையிருத்தப்பட்ட பாத்தீரம்‌ என்பதை அறியமுடிகிறது. 


22 


ஈதிம்லே வளர்சோதி' என்னும்‌ புதினத்தில்‌ சபாபதி சுமதியை விரும்புகிறான்‌. 


இருவரும்‌ 


நாக்‌ சுற்றுவதை அறிந்த அவனுடைய சகோதீரி பேராசிரியை லோகநாயகி 
அவனைக்‌ கடித்து கொள்கிறாள்‌. இது கூறித்துச்‌ சுமதியிடம்‌ தெரிவிக்கிறான்‌ சபாபதி. 
இல்லாறு பொம்பளையோட சுற்றக்கடாது என்று றிய சகோதரியிடம்‌ நீங்கள்‌ என்ன 


௬ுறிண்கள்‌ என்று கேட்ட சமறிக்க, 


எசரிக்கான்னு சொன்னேன்‌. என்னைப்‌ படிக்க வச்சவங்க அவங்க; ஸ்டேட்சுக்க 


அனுப்பப்‌ போறவங்க அவங்க" 


என்று சபாபதி பதில்‌ கூறும்‌ நிலையைக்‌ காணும்‌ பேது, சபாபதி சகோதரியால்‌ 
அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படும்‌ ஆக்கறிலையிருத்தப்பட்ட பாத்திரம்‌ என்பதை. 


அறியவியலுகிறது. 


நேசம்‌ மறப்பதில்லை! என்ற புதினத்தில்‌ வரும்‌ வள்ளியின்‌ தாய்மாமன்‌ 


கிருஷ்ணமுர்த்தி, முப்பது வயது தாண்டியவன்‌; எப்போதும்‌ குடித்துக்‌ கொண்டேயிரப்பவன்‌, 


வள்ளியைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தி வருபவன்‌. தாளீதிடம்‌, 
“வள்ளி என்‌ முறைப்பொண்ணு. எனக்கு கட்டிக்கிற முறை, அந்த நாய்‌ 


கழுத்திலே போன வருஷமே தாலி கட்டி இருக்கணும்‌. என்னமோ வேணாங்கிறா. 
கிணத்துத்‌ தண்ணி எங்கே போயிடும்‌”* 


என்று ௬றுவதைப்‌ பார்க்கும்‌ போது, வள்ளி தாய்‌ மாமன்‌ அடக்குமுறைக்கு 


வெராக்கப்படும்‌ ஆக்கதிலையிருத்தப்பட்ட பாத்திரம்‌ எனக்‌. கொள்ள முடிகிறது. ஆய்வ 


மேற்கொண்டுள்ள எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய பாத்திரங்கள்‌ இடம்பெறவில்லை. 
மனநலம்‌: 
சமுதாயத்தில்‌ ஒன்றிணைந்து வாழும்‌ மனிதனுக்கு மணலம்‌ 


இன்றியமையாததாகும்‌. 


23 


“உலகில்‌ உள்ள மனிதாகளிடையே விட்டுக்‌ கொடுக்கும்‌ மனப்பாங்கு, மகிழ்ச்சி, 
பயன்‌ விளையத்தக்க செயல்‌ திறன்‌ ஆகியவை ஒவ்வொருவரிடமும்‌ இருத்தலே. 
மனநலம்‌ வாய்க்கப்‌ பெற்றிருப்பதாகும்‌ என்பர்‌"" 


என்னும்‌ கற்று மனநலம்‌ என்னும்‌ உளவியல்‌ கூற்றைத்‌ நெளிவபடுத்துவதாக அமைகிறது. 


வானம்‌ வசப்படும்‌! என்ற புதினத்தில்‌ ஆங்கிலேயே கவினரிடம்‌, பெரிய தூபாஷ்‌ 


பெரிய நாயக்கர்‌, ஆனந்தரங்கப்பிள்ளையைய்‌ பற்றிக்‌ கூரம்‌ போது, 


“வேங்கடம்மா பேட்டையில்‌ பிள்ளைவாள்‌, ஒரு கூளம்‌ வெட்டுவித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பெரிய குளம்‌. கல்‌ பாவி சுற்றுப்பட்டில்‌ பத்து ஊர்களுக்கும்‌. 
படியளக்கும்‌ ஜலமுள்ள கூளம்‌. எப்போதும்‌ பிள்ளை வியாபாரியாக இருந்தும்‌. 
ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவதில்‌ சமர்ந்தர"" 


என்று குறிப்பிறுவதிலிருந்து ஆனந்தரங்கரின்‌ மனத்தை அறியமுடிகிறது. 


“மானுடம்‌ வெல்லும்‌” புதினத்தில்‌, பீரான்ஸ்‌ தேசத்தைச்‌ சார்ந்த சிப்பாய்‌ ஒருவன்‌, 
தாசி ஒருத்தியிடம்‌ தவறாக நடக்க முயன்ற வழக்க, குவினர துய்மா முன்னிலையில்‌ 
விசாரணைக்கு வருகிறது. குற்றவாளி பிரான்ஸ்‌ தேசத்துக்காரன்‌ என்பதால்‌ அவனுக்குக்‌ 


கருணை காட்ட வேணடும்‌ என்று கோரிய போது கவன்‌ து்மா 


எபரான்ஸ்‌ நேசத்துக்கரன்‌ தவறு செய்தால்‌ ௮து தவறு என்று ஆகாதா? இந்த 
நாட்டுக்காரன்‌ செய்தால்‌ தான்‌ தவறு என்றாகமா? அதில்‌ எனக்கு நம்பிக்கை. 
இலலை, முதலியார்‌! ஊக்கு இருவகும்‌ சமம்‌, பிரான்ஸ்‌ அரசர்‌ களுகையில்‌ 


அந்தி எந்த வகையிலும்‌ அனுமதிக்கப்பட முடியாது! 


என்று கறிப்பிநுதன்‌ வாயிலாகக்‌ சுவரின்‌ தம்மா அவிகளுடைய  மறைலம்‌ 


பளீச்சிறுவநைக்‌ காணமுடிகிறது. 


24 


ஈதீவுகள்‌' எனனும்‌ புதினத்தில்‌ வாகீசன்‌ தன்‌ நங்கையை விரும்பும்‌ கோபி மீது 


வெறுப்பைக்‌ காட்டியதால்‌, அவன்‌ ஊரை விட்டுச்‌ செல்கிறான்‌. கோபியின்‌ பிரிவால்‌ தன்‌ 
தங்கை படும்‌ துயரத்தைக்‌ கண்ட வாகீசன்‌ தன்‌ தவறை உணருகிறான்‌. கோபிக்கு 


எழுதிய கடத; 


“சோடி! நான்‌ நினைந்து ணக்குக்‌ கிடைக்க வேண்டும்‌ என்று கணு. காண்கிற 
பல விஷயங்கள்‌ எனக்குக்‌ கிடைக்காமலே போயின. உன்‌ வாழ்க்கையிலும்‌ இது. 
மாதிரி துவாக்கியம்‌ நிகழ்ந்து விடக்‌ கூடாது. என்று மனப்பூர்வமாக நான்‌ 
ரும்புகிறேன்‌. கோபி! நீ விரமபும்‌ பொருளை அடைய என்னல்‌ ஆன எல்லா 
உதலிகளையும்‌ நூன்‌ செய்யத்‌ தயாராக இருக்கிறேன்‌. நீ. மனதில்‌ பட்டதை 
உடன்‌ எனக்கு எழுத வேண்டமோய்க்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. என்றென்றும்‌ உள்‌ 
நன்பன்‌ வாகீசன்‌”? 


என்று எழுதியிருப்பது லாகீசனிள்‌ மனநலத்தைக்‌ காட்டுகிறது. 


கண்ணீரால்‌ காப்போம்‌' என்ற புதினத்தில்‌ அரிசனங்களும்‌ தொழிலாளர்களும்‌ படும்‌ 


துயரத்தைக்‌ கண்ட குப்பையா, 


“தொழிலாளர்களே, நம்‌ நாட்டுக்கு விடுதலையைக்‌ கொண்டுஷப்‌ போகிறார்கள்‌. 
அவர்களே, இந்த சாதி, மத மூடத்தனத்தை ஒழிக்கும்‌ பரட்சிகரப்‌ பாத்திரத்தையும்‌ 
'வகிக்கப்‌ போகிறார்கள்‌. ஹரிஜனங்களுக்கு என்று ஒரு சபை இந்திய அளவில்‌ 
அமைய இகுக்கிறது. நாமும்‌ இங்கு அப்படி ஒரு சங்கம்‌ அமைப்போம்‌. அதோடு 
தொழிலாளி வர்க்கத்தைத்‌ திரட்டுகிற பணியையும்‌ செய்வோம்‌” 


என்று ௬றுவதுன்‌ மூலம்‌ அவருடைய மனநலத்தை அறியமுடிகிறது. 


£முதல்‌ மழைத்துளி! என்னும்‌ புதினத்தில்‌ இசைஞானம்‌ கொண்ட பாரதி, 
திருமணத்திற்குப்‌ பிறது தன்‌ கணவன்‌ ககைராதுக்குப்‌ பாடுவதில்‌ விப்பமிலலாததால்‌ 


பாடுவதை நிறுத்திவிட்டாள்‌. தன்‌ சினேகிதி லலிதாவைப்‌ 


க்கச்‌ சென்ற இடத்தில்‌ 


25 


அறிமுகமான அரவிந்தன்‌ தீவிர இசை ரசிகா. இவளின்‌ கச்சேரியை ஏற்களவே கேட்டவள்‌. 


இவளைப்‌ பாடீமாறு வற்பறுத்தி, 


“நீங்கள்‌ தப்பு செய்யறீங்க பாரதி, இருக்கிறவர்கள்‌ இல்லாதவர்களுக்கு 
கொடுக்கிறது சரி. கொடுக்காமல்‌ இருப்பது தப்பு. அது மாதிரி ஞானம்‌. 
உள்ளவர்கள்‌ பாடாமல்‌ இருப்பது தப்பு. அது குற்றமும்‌ ௯ட. அறுத்த. 
வெள்ளிக்கிழமை எங்கள்‌ கம்பெனி ஆண்டு விழா நீங்கள்‌ பாடுகிறிகள்‌. நாள்‌ 


ஏற்பாடு செய்து விட்டேன்‌. அழைப்பு வரும்‌, அட்வான்சும்‌ வது 


என்று பேசுவது பயன்‌ வினையந்தக்க செயல்‌ செய்யும்‌ அரவிந்தனின்‌ மனநலந்தைக்‌ 
காட்டுகிறது. *சகபோகத்‌ ஜீவுகள்‌' என்ற பதினத்தில்‌ தன்‌ காதலன்‌ கிருஷ்ணமூர்த்தி 
அரசியலில்‌ பல தவறுகளை ஊழல்களைச்‌ செய்யம்‌ அரசியல்‌ வாதிகளிடம்‌ பினாமியாக 
இருப்பதை வெறுந்து அவனை விட்டு ஒதுங்கிக்‌ கன்னியாகுமரியில்‌ வேலை செய்கிறாள்‌. 
அப்போது உடன்‌ மனோதத்து ஆசிரியையாகப்‌ பணியாற்றும்‌ பிலோமின என்பவளிடம்‌ 


கிருஷ்ணரூர்த்தியை அரசியலிலிதுந்து மீட்க. ஆலோசனை கேட்கிறாள்‌. அதற்கு 


பிலோமிண, 


எஜீஙகள்‌ அரசியலில்‌ பெரும்‌ பங்கெடுக்க வேண்டும்‌. அதுதான்‌ ஒரே வழி” 


என்ற கூறுவது அப்பாத்திரத்தின்‌ பய்‌ விளையத்தக்க செயல்‌ செய்யும்‌ மனநலத்தைம்‌ 


ப்பம்‌ பிடித்துக்‌ காட்டுவதாக அமைகிறது. 


காதலெனும்‌ ஏணியிலே' என்னும்‌ பதினத்தில்‌ வரும்‌ ரேகா, தன்‌ நண்பன்‌ சேது 
குமாரின்‌ விளம்பர நிறுவனத்திற்கு ஒரு உதவிககட்டுப்‌ பிரபல ஆடிட்டர்‌ ஆச்சார்‌ 
என்பவரிடம்‌ செல்கிறாள்‌, அவர்‌ மனமுவந்து நீ செய்யம்‌ உதவியை நீனைத்தப்‌ பார்க்கும்‌ 


பக்குவம்‌ அவனுக்கு இருக்குமா? என்று வினவுகிறார்‌. அதற்கு ரேகா, 


“நிச்சயம்‌ இருக்கும்‌, இல்லாட்டி தான்‌ என்ன? என்னிடம்‌ சேது. நன்றியோடு 
இருக்கணுமூனு. நான்‌ எதிர்பார்க்கலை. சிநேகிதத்துக்கு அர்த்தம்தான்‌ என்ன? 


26 


அவனோட சந்தோஷத்துக்காக்‌ சிரமத்தை ஏத்துக்கிறதும்‌, அவனுக்குச்‌ சங்கடம்‌. 
நேகிறபோது ஒஒப்போய்‌ ஆறுதலா அவன்‌ பக்கத்துல நிக்கறதும்‌, துன்பத்தைப்‌. 
பகிரந்துக்கிறதும்‌, அதை மாத்தியமைக்க உணர்வுபர்வமா முயற்சிக்கிறதும்‌ தானே. 
சார்‌ சிநேகம்‌, இதில்‌ கிடைக்கிற மன நிறைவே எனக்குப்‌ போதும்‌!" 


என்று கூறுவதில்‌ பயன்‌ வினையந்தக்க செயல்‌ செய்யும்‌ ரேகாவின்‌ மறநைலம்‌ 
பளிச்சிருகிறது. "நேசம்‌ மறப்பதில்லை' என்ற புதினத்தில்‌ தாவீதின்‌ மகிழ்ச்சியைத்‌ தன்‌ 


நோக்கமாகக்‌ கொண்ட மதலேன்‌, 


எத மாறினால்‌ என்னை விடவும்‌ மகிழ்ச்சியடைபவர்‌ யாரும்‌ இருக்க. மாட்டார்கள்‌ 
தாவீது. உன்‌ சந்தோஷம்‌ தான்‌ என்‌ நோக்கம்‌. எனக்கு வேறு தோக்கம்‌ இல்லை. 
நீ மின்சாரம்‌ மாதிரி, அபரிமிதமான காரியங்களைச்‌ சாஜிக்க உன்னால்‌ முடியும்‌. 
மின்சாரம்‌ சரியாக விநியோகிக்கப்பட வேண்டும்‌. இல்லையென்றால்‌ வீண்‌”* 


என்று கூறுவதன்‌ மூலம்‌ அப்பாத்தரத்தின்‌ மனநலத்தை அறியமுடிகிறது. ஆம 

மேற்கொண்ட ஏனைய புதினங்களில்‌ இத்தகைய உளவியல்‌ கூறின்‌ அடிப்படையிலான 

பாத்திரங்கள்‌ இடம்பெறலில்லை. 

மனித உறவுகள்‌: 
சமுதாயம்‌ சிறப்பாக அமைய மனித உறவுகள்‌ செம்மையாக அமையவேண்டும்‌. 
“தனிமனிதன்‌ நடத்தையைச்‌ சமூகச்‌ சூழ்நிலையில்‌ அறிய விரும்புவதே சமூக 
உளவியல்‌. ஒரு தலியன்‌ தன்‌ சக மனிதாகளிடம்‌ கொண்டுள்ள உறவை 
வோய்வதே சமூக உளவியலின்‌ நோக்கமாகும்‌" 

என்னும்‌ ௬ற்றிற்தேற்ப, மனித உறவைப்‌ பற்றிச்‌ சிந்தீப்பது இன்றைய நிலையின்‌ 


இன்றியமையாத்‌ தேவையாக அமைகிறது, தனிமனிதணகச்‌ சமுதாயத்தில்‌ இயங்க 


இயலாதென்பதால்‌ ஒரு மனிதன்‌ மற்றோரு மனிதனிடம்‌ நல்ல உறவு வைத்திருக்க 
வேண்டும்‌. அத்தகைய மனித உறவுகள்‌ மூவகை நிலைகளில்‌ அமைவதாக உளவியல்‌ 


குறிப்பிடுகின்றன்‌. “தாய்‌ - சேய்‌ உறவு நிலையில்‌ எதையும்‌ எதிர்பாராத பயன்‌ கருதா 


a7 


உறவு நிலை, உறவு கொள்ளும்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவ்‌ உளமொன்றி 


விட்டுககொருக்கம்‌ உறவு நிலை, ஒருண்‌ விரும்பினாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌ தாமாக 


வந்தும்‌ ஒருசார்‌ நிலை என அமையும்‌ மனித உறவுகள்‌ சமமான 


முண்ந்து அன்ப ம்‌ 


உளவியல்‌ இருப்பது மனித உறவுகளின்‌ சீறப்பாகம்‌!”" 


மானுடம்‌ வெல்லும்‌! என்னும்‌ புதினத்தில்‌, கொடிய வறுமை காரணமாகத்‌ தன்‌ 
குழந்தையை விற்றுவிட்டு, மனைவியைத்‌ தவிக்கவிட்டுவிட்டர்‌ சென்றான்‌ சின்னங்கலபபு 
அவன்‌ மனைவி பேச்சி பைத்தியமாய்‌ அலைந்து கொனிடிருந்தாள்‌. அந்தக்‌ காட்சியைப்‌ 


பார்த்த கவர்னர்‌ துரைக்கு மனம்‌ சங்கடப்பட்டது, 


“துபாஷ்‌, அவளுக்கு நாம்‌ உதவிணல்‌ என்ன? 


எப்படி ஐய 
அந்தக்‌ குழந்தையை மீட்டு, கணவனையும்‌ அழைப்பித்து. 
இவளிடம்‌ சேர்க்கலமே* 

என்று கறுலதில்‌ தாய்‌ - சேய்‌ உறவு நிலை தெள்படுகிறது. 


“வானம்‌ வப்படும்‌' புதினத்தில்‌, சென்னைப்‌ பட்டணத்தை விட்டுச்‌ செங்கல்பட்டப்‌ 
பாளையத்தை நக்கிப்‌ பல வண்டிகளில்‌ சிறுவிகளும்‌ பெண்களும்‌ ஏறிக்கொள்ள 
பெரியவிகள்‌ வனி முன்னே நடந்து சென்றார்கள்‌. வண்டிகளை மறித்து விவரம்‌ அழிந்து, 
ஊருக்குள்‌ சென்று பழந்தார்கள்‌, பனம்பழம்‌, நுங்க, தண்ணி கொடுத்துப்‌ பசியாறர்‌ 


சொன்னார்கள்‌. வந்தவாகளில்‌ பெரியவர்‌ ஊர்‌ மக்களைப்‌ பார்த்து, 


“ஹ்‌ சனங்களுக்கு ரொம்பவும்‌ வந்தனம்‌. உகரு பிழைக்க போகிற சனங்கள்‌ 
என்ன கைம்மாறு செய்யப்‌ போகிறோம்‌ என்றார்‌ கைகளைக்‌ சய்பிக்‌ கொண்டு 
என்னத்துக்கு அந்தப்‌ பேச்சு? நாங்க மலுசங்க தானேய்யா? ஒரு காக்கா செத்து 
விழுந்தா ஊர்க்‌ காக்கைங்க சேர்ந்து அடிச்சிட்டு அழுத”? 


25 


என வரும்‌ பததியில்‌, தாய்‌ - சேய்‌ உறவு நிலை காணப்படுகிறது. 


ஈமுதல்‌ மழைத்துள்‌' புதினத்தில்‌ தன்னிடம்‌ பாட்டுக்‌ கற்று வரும்‌ செங்கணியை 


அலு 


பட மறுத்த பெற்றோரிடம்‌ அவனை வீட்டில்‌ வேலைக்கு வைத்துக்‌ கொள்வதாகவும்‌ 


சொல்லி, செங்கேணி மீண்டும்‌ பாட்டுக்‌ கற்றிட ஏற்பாடு செய்கிறாள்‌ பாரதி, 


“சரி செங்கேணியை எங்க வீட்ட வேலைக்கு வச்சுக்கறேன்‌ மாசம்‌ முந்நூறு. 
கொடுத்துடறேன்‌. சோறும்‌ போட்டுறேன்‌. சரியா?" 


என்று பாரதி கூறுவதில்‌ பாரதிக்கும்‌ செங்கேனிக்கும்‌ இடையே தாய்‌ - சேய்‌ உறவு 


நிலை தெம்படுகிறது. 


சுமியின்‌ திருமனம்‌ குறித்து அவளுடைய அம்மாவிடம்‌ பேசுவதற்காக வந்த. 
ேகாவிடம்‌ சுமித்ராவின்‌ அம்மா என்னமோ விஷயம்‌ சொல்லைம்னு சொன்னியே என்று 


கேட்டதற்குக்‌ கல்யாண விஷயம்‌ என்று சொல்கிறாள்‌ ரே. ௫ 


ற்கச்‌ சுமித்ராவின்‌ 


எயாரையாலும்‌ பார்த்து வெச்சிரக்கியா? இருந்தா சொல்லு. தாயில்லாத 
பொண்ணுந்‌... நானே உனக்கு அம்மாவா இருந்து பண்ணி வைக்கிறேண்ட.”” 


என்று கூறுவதில்‌ தாய்சேய்‌ உறவு நிலையைக்‌ காணமுரகிறது. "நேசம்‌ மறப்பதில்லை! 


என்ற புதினத்தில்‌ சந்தனம்‌ மாமிக்கு அவருடைய வீட்டில்‌ வேலை செய்யும்‌ பணிப்பெண்‌ 


வள்ளிக்கும்‌ இடையே தாய்சேய்‌ உறவு நீலை நீடப்பதைக்‌ காணமுடிகிறது. 


உறவு கொள்ளும்‌ இநலகும்‌ ஒருவருக்கொருவர்‌ உளமோன்றி விட்டுக்கொடக்கும்‌ 
உறவு நிலை ஆய்வு மேற்கொண்ட புதீனங்களில்‌ இரண்டில்‌ மட்டும்‌ காணப்பறுகிறது. 
*ததைதியில்‌ நீலா: ரஞ்சன்‌ ஆகியோருக்கிடையிலும்‌, 'நானும்‌ நானும்‌. நீயும்‌ நீயும்‌. 

என்னும்‌ புதினத்தில்‌ லைகறை- அரசு ஆமியேரிடத்திலும்‌ இத்தகைய உறவு நீடிக்கிறது. 


சந்திக்கு நிசசியக்கப்பட்ட பெண்‌ வைகறை. அவனை பிடிக்கவில்லையென்று 


29 


திருமணத்தை நிறுத்துகிறாள்‌. பின்னா தன்‌ உணர்ச்சி, சிந்தனை ஆகியவற்றோடு. 
ற்ுப்போகும்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ அரசுவோடு பழகுகிறாள்‌. அவன்‌ தன்னைத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டால்‌ நல்லதென எண்ணுகிறாள்‌. ஆனால்‌ அவனோ, சந்திரனுக்கு. 
ங்கிய பரிசை ஏற்க மறுக்கும்‌ போது, சந்திரனுக்குரிய பரிசைமட்டுல்ல, சந்திரனுக்கு 
நிசசியக்கப்பட்ட தன்னையும்‌ ஏற்க அரசு தயாராக இல்லை என்று. நினைக்கிறாள்‌ 
வைகறை, அதன்‌ பிறகு ஒருநாள்‌ இருவரும்‌ பேசிக்‌ கொண்டிருக்கின்றர்‌. அப்போது. 


தடைபெறும்‌, 


“சரி வைகறை நான்‌ உங்கள்‌ பரிசை ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. என்பரகு எது. என்று. 
தெரிந்து தான்‌ சொல்கிறிகளா! இல்லையா? ஆமாம்‌. இரண்டையும்‌ நான்‌" 


என்னும்‌ உரையாடல்‌ இருவருக்கிடையே வீட்டுக்கொடுக்கும்‌ உறவு நிலை நீஸுவதைக்‌ 


காணலியலுகிறது. 


ஒர்‌ விரும்பிணவும்‌ விரும்பாவிட்டாவும்‌ தாமாக முன்வந்து. அன்பு செலுத்தும்‌. 


ஒரனர்‌ நிலையிலான மனித உறஷ, மூன்று. புதினங்களில்‌ காணப்பெறுகிறது. "முதல்‌ 


மழைத்துளியில்‌' பாரதி-அரவிந்தன்‌ உறவும்‌, “காதலெனும்‌ ஏணியிலே' புதினத்தில்‌ சுமித்ரா 
சேதுகமர்‌ ஆகியோரிடையே நிலவும்‌ உறவும்‌, “எனக்குள்‌ இருப்பவள்‌ என்ற குறும்‌ 


நினத்தில்‌ ஹேமா- சுஜாதா 


_றவும்‌ இல்லமையில்‌ அமைந்துள்ள. சான்றாக 'னக்கள்‌ 


இருப்பவள்‌' என்னும்‌ கறும்பதினத்தில்‌ இடம்பெற்றுள்ள உறவநீலையைச்‌ சுட்டமுடிகிறது. 
இரண்டு குழந்தைகளுக்குத்‌ தந்தையான தன்‌ கணவன்‌ கிறுஷ்ணமூத்தி, தன்னுடன்‌ 
வேலைபரிக்கும்‌ சுஜாதா என்ற இளம்பெண்ணை விரம்புவதை அறிகிறாள்‌ ஹேமா. 
கோபித்துக்கொண்டு தன்‌ தந்தை வீட்டிற்குச்‌ செல்கிறாள்‌. பீன்‌ மனம்‌ நெளிந்து தள்‌ 
வீடிற்கு வந்ததோடு, தன்‌ கணவன்‌ விரம்பும்‌ சுஜாதாவை வீட்டிற்கு அழைத்தம்‌ 


பேசுகிறாள்‌. அவள்‌ மீது தாணாக முன்வந்து அன்பு செலுத்துகிறாள்‌. 


20 


“ஜி நான்‌ வர லேட்டாண நீ பாட்டுக்கு கிளம்பிப்‌ போயிடாதே. இன்னிக்கு 
உனக்கும்‌ இங்கேதான்‌ சாப்பாடு, இன்னக்கு மட்டும்‌ என்ன, இனிமே எப்பவும்‌ 
தான்‌” 


என்று ஹேமா சஜாதாவிடம்‌ கூறுவதில்‌ தாணக முன்வந்து அன்பு செலுத்தும்‌ ஒருசார்‌ 


நிலையான மனித உறவு புலப்படுகிறது. எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய உறவ நீலை 


அமையவில்லை. 

உண்மை நிலை உணருதல்‌; 
உலக நடப்பற்கற்றவாறு இரைந்து செல்லுநல்‌ என்பதே இந்திலையாமிறு. 
“உலகம்‌ என்ன எதிர்பார்க்கும்‌ என்பதைப்‌ புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒழுகுதல்‌ 
உவிமை நிலை உணருதலாகும்‌* 

என்பது உளியலா்‌ குந்து. இல்னாறு உன்மை நிலையை உணரும்‌ வகையில்‌ சீல 


பாத்திரங்கள்‌ படைக்கப்பட்டூள்ளன. 


பதசசேரியில்‌ புதீதாக வந்திருக்கும்‌ தெரு பாதிரியாரின்‌ தொல்லையைத்‌ தாங்க 


முடியாததால்‌ நாங்கள்‌ அண்டையில்‌ இருக்கும்‌ மதராஸ்‌ பர்பனந்திற்கச 


செல்லவிருக்கிறோம்‌ என்ற செய்தியைக்‌ கூவினர்‌ துரையிடம்‌ தெரிவித்தனர்‌ மல்கள்‌. 


“துய்மா அந்த மக்களை இழக்க விரும்பவில்லை. கம்பெனி சேவகத்துக்கு. 
மக்கள்‌ தேவைப்பட்பர்கள்‌. வரத்தகத்துக்கும்‌ தேவையான பண்டங்கள்‌ சேர்க்க 
அவர்கள்‌ தேவை. தவிரவும்‌ மக்கள்‌ இல்லாமல்‌ பட்டணம்‌ ஏது? ஆட்சி தான்‌ ஏது? 
முதலியாரையும்‌, ரங்கப்பீள்ளயையும்‌ கொண்டு ஊர்ப்‌ பெரிய மனிதர்களிடம்‌. 
வேசுவித்து ஒர்‌ இணக்கமான முடிவு ஏற்படச்‌ செய்தார்‌. அதன்படி இந்துக்கள்‌ 
அவர்‌ அவர்‌ தெய்வங்களை வழிபடவும்‌, திருவிழாக்கள்‌ நடத்தவும்‌ உரிமை. 
பெற்றார்கள்‌” 


al 


ன வரும்‌ பதறி ஆட்சியாணரிடம்‌ இப்படிப்பட்ட நல்ல ஜிப்பை மக்கள்‌ எறிரயாரப்பர்‌ 
என்பதையும்‌, அதற்கேற்ப குவானர்‌ தம்மா செயல்பட்டிருப்பதையும்‌ உணர்த்துகிறது. 
எனவே கவர்னர்‌ தும்மா உண்மை நிலை உணரும்‌ பாத்திரமாகப்‌ படைக்கப்பட்டுள்ளர்‌. 


என்று கூறுவது பொருத்தமுடையதாகத்‌ தோன்றுகிறது. 


புதினத்தில்‌ ேறபுரிஸ்லர்‌ கோயில்‌ இழுக்கப்பட்ட போது, ஊர்‌ 


நாட்டார்கள்‌ அனைவரும்‌ ஒரே கூரணய்ச்‌ சொன்னிறதும்‌ கவின்‌ கோயிலை எப 


இழிங்கலாம்‌ என்று கேட்கிறார்‌ ஒறுலர்‌. அதற்கு ஆனந்தரங்கம்பிள்ளை, 


“ஒது கலாய்‌ எங்கே சொன்னோம்‌, ஆறுமுகத்தா முதலியும்‌, வேங்கடாசலம்‌ தம்பி 
வர்சிகானும்‌ சூவர்னர்‌ இடத்திலே போய்‌ அன்னபூர்ண ஐயருக்குத்‌ துபாசித்தனம்‌. 
கொடுக்கிறது என்று முடிவு பண்ணினால்‌, கோயிலை இடத்து, வேறு ஒர 
இடத்திலே கோயிலை வச்சுக்கொள்கிறதுக்க நாட்டார்‌ சம்மதிப்பை நாம்‌ வாங்கிக்‌ 
கொள்கிறோம்‌ என்று சொன்னாங்களே... அப்பதி இருக்கையில்‌, 
தமிழர்களுக்கள்ளே, ரெண்டு விதமான அபிப்பிராயம்‌ இகுக்கிறது. என்று கவர்னர்‌ 
நுரைக்கும்‌ பாதிரிக்கும்‌ தோணப்‌ பண்ணினது, உங்கள்‌ மனச்கள்‌ தானே? 
இப்போது. சாகிறேன்‌, வேகிறேன்‌ என்று சொல்லது என்ன நியாயம்‌" 


என வரும்‌ பததி, ஆனந்தரங்கம்பிள்ளையின்‌ உண்மை நீலை உறைம்‌ தன்மையைப்‌ 
புலப்படுத்துகிறது. எஞ்சிய புதினங்களில்‌ இத்தகைய பாத்திரங்கள்‌ இடம்பெறவில்லை. 
ஆய்வீற்தட்பட்ட புதினப்‌ பாத்திரங்களுள்‌ மடைமாற்றம்‌ காணும்‌ பாத்திரங்கள்‌ 


அமைந்துள்ள என்பது குறிப்பிடத்தக்கது. 
மடைமாற்றம்‌: 
மளீந வாழ்க்கையில்‌ அவ்வப்போது பல இடர்பாடுகள்‌ ஏற்படுவது. 


அவற்றைக்‌ கண்டு கலங்காமல்‌, எதிரகொள்தில்‌ தான்‌ வாழ்க்கையின்‌ வெற்றி 


அடங்கியிருல்கிறது. இந்நிலை ஸர்‌ உளநுட்பச்‌ செயலாகக்‌ கருதப்படுகிறது. 


22 


“ஊழ்வில்‌ ஏற்படும்‌ இடர்ப்பாடுகள்‌, தடைகள்‌ ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு, 
மனிதனிடம்‌ இயல்பாக அமையும்‌ உள்ளார்ந்த பண்புகளைச்‌ சமுதாய மதிப்புடன்‌ 
ஏற்றுக்கொள்ளத்‌ தக்க முறையில்‌ மாற்றி அமைக்கும்‌ திறனே மடைமாற்றம்‌. 


ஆகம்‌ 


இல்‌ உளவியல்‌ கோட்பாடு, ஆய்வு மேற்கொண்டுள்ள புதினங்களுன்‌ கண்ணீரால்‌ 


காப்போம்‌' தவிர, எஞ்சியவற்றுள்‌ காணப்படவில்லை. 


“மண்ணீரல்‌ காப்போம்‌! என்னும்‌ புதினத்தில்‌, புதுச்சேரிக்கு வவேசு. ஐயர்‌ வந்த 


போது ஆய்தப்‌ பரட்சியி 


நம்பிக்கை உள்ளவராகக்‌ காட்டப்பறுகிறார்‌. புதுர்சோயை. 


விட்டுப்‌ புறப்பட முடிவு செய்த நேரத்தில்‌ அவருடைய தொண்டன்‌ பாவடை என்பன்‌, 


“சுவாமி புதுச்சேரிக்கு வந்த போது, தங்களுக்கு ஆயுதப்புரட்சியில்‌ நம்பிக்கை. 
இருந்து. தனிமனித சாகாஸங்களிலே லயப்பு இருந்தது. இப்போதும்‌ அப்படியே 
இருக்கிற்களா?"' என்று கேட்பதற்கு “அப்படியே எங்கனம்‌ இருக்க. முடியும? 
இருக்க மனிதா! என்ன கல்லா? இருப்பா? தனிமனித வன்முறை, தத்துமாக 
வளரந்தோங்க முடியுமா என்பது. பற்றி நாம்‌ யோசிக்கும்‌ துயில்‌ 
இருக்கிறோம்‌" 


என்று வேச. ஐயர்‌ பதில்‌ கூறுவதிலிருந்து அப்பாத்திரத்தின்‌ மடைமாற்றம்‌ நனக 
புலனாகிறது. ஆர்வ மேற்கொண்ட ஏனைய புதினங்களில்‌ இத்தகைய பாத்திரங்கள்‌ 
இடம்பெறவில்லை. 
தவிர்க்கும்‌ மனப்பான்மை : 

வாழ்க்கையில்‌ நேரம்‌ சிக்கல்களை எதிரத்தப்‌ போராடாமல்‌ அதிலிருந்து ப்பர்‌ 


செல்லும்‌ இயல்பே தவிர்க்கும்‌ மனப்பான்மையாகம்‌ 


“சிக்கலை விடுவிக்காமல்‌, அதிலிருந்து தப்பிச்‌ செல்லும்‌ மனப்பான்மை சிலருக்கு 


அமையும்‌ என்று உளவியலார்‌ ககுநுகின்றன்‌. 


23 


*மானுடம்‌ வெலலும்‌' பதினந்தில்‌ வரும்‌ கோயில்‌ தலைமைத்‌ தாசி கோகிலாம்பாள்‌, 


சந்தனம்‌ பூச மறந்ததால்‌, தலைமைத்‌ தாசி விருது, மானியம்‌, வந அனைத்தையும்‌ 


இழக்க நேரிட்டது. இச்சிக்கலை எதிர்த்துப்‌ போராடாமல்‌ அதி 


ருந்து தப்பிச்‌ 


செல்தற்க 


ஊனரைலிட்டுச்‌ செல்கிறாள்‌. இதனை, 


“கோகிலா சில கணங்கள்‌ ஸ்தம்பித்து நின்றிருந்தாள்‌. பின்‌, வண்டியில்‌ ஏறி 
அமர்ந்தாள்‌. கோயில்‌ இருக்கும்‌ திக்கை நினைத்து. மசைக்குள்‌ வணங்கினாள்‌. 
வண்டிகள்‌ கிளம்பின" 


என்னும்‌ பததி புலப்படுத்துகிறது.  கோிலாம்பாளின்‌ இச்செயல்‌ தவிக்கும்‌ 


மள்பபான்மையாகவே தோன்றுகிறது. 


வெளிநாடு செல்லும்‌ வாய்ப்பு வந்ததும்‌ தான்‌ காதலித்த ஜானகியைத்‌ திருமணம்‌. 


செய்ய மறுக்கிறான்‌ சச்சு அது கூறித்துக்‌ கேட்டதற்கு, “சார்‌ எனக்கு எங்க மாமா 


மகளுக்கும்‌ நிச்சியம்‌ ஆக இருக்கு. வரம்‌ ஜீனில்‌ படிப்பு முடஞ்சப்புறம்‌ கல்யாணம்‌, நான்‌ 
வெளிநாடு போக இருக்கேன்‌" என்று கூறுவதில்‌ சச்சுவின்‌ தணிக்கும்‌ மனப்பான்மை 


புலனாகிறது. 


“கண்ணில்‌ காப்போம்‌! புதினத்தில்‌, புதுச்சேரியை விட்டுப்‌ புறப்பட்ட பாரதீ 
கடலூர்‌ எல்லையில்‌ கைது. செய்யப்படுகிறார்‌. சட்டப்படி இச்சிக்கலை எதிரகொள்ளாமல்‌ 


சென்னை மாகாண கவர்னருக்குக்‌ கடிதம்‌ எழுதி விடுவிக்கக்‌ கோருகிறர்‌, 


“பரப்டிஷ்‌ இந்தியாவில்‌ அமைதி விரும்பும்‌ குடிமகணக, தான்‌ மீணடும்‌ 
குடியேறுவதில்‌, எ்விதத்‌ தடையும்‌ இருக்காது. என்று நான்‌ உன்மையிலேயே 
நம்பினேன்‌, ஆனால்‌ என்‌ எதிர்ப்புக்கு மாறாக, நான்‌ கைது. செய்யப்பட்டுக்‌ 
கடலூர்‌ மாவட்டச்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டு இருக்கிறேன்‌... மேதகு தங்களுக்கு, 
நான்‌ மீண்டும்‌ உறுதி கொடுக்கிறேன்‌. நான்‌ எல்விதமான அரசியல்‌ ஈடபாடிகளைத்‌ 
துறந்து விட்டேன்‌. நான்‌ எப்போதும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும்‌ 


24 


சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்பவனாகவும்‌ என்றென்றும்‌ இருப்பேன்‌. ஆகையால்‌ 
மேன்மைமிகு தங்களை, என்னை உடையாக விடுதலை செய்யுமாறு உத்தரவிட 
வேண்டுகிறேன்‌”? 


என்னும்‌ பகதி மூலம்‌, பாரதியின்‌ தவிர்க்கும்‌ மனப்பான்மை நன்கு புலனாகிறது. 


வானம்‌ வசப்படம்‌' என்ற புதினத்தில்‌ வேதபூரஸ்ஹர்‌ கோயில்‌ இழக்கப்படுகிறது. 


அது இரங்கப்பட்டதும்‌ மதியை இரங்கச்‌ சொன்னபோது துலுக்கர்‌ படைத்‌ தலைவள்‌ 
அப்துல்‌ ரகுமான்‌ கவிணிடம்‌ வாதாடி மகதி இடிபவதைத்‌ தடுத்து நீறுத்துகிறான்‌, 
ஆனல்‌ வேதபு£ஸ்ஹ கோயில்‌ இழக்கப்பநீவதாகப்‌ பலி வந்து தமிழர்களின்‌ 
நலைஹான ஆெந்தரங்கரிடம்‌ முறையிட்டு இதுதறித்துக்‌ கவிணிடம்‌ பேசமாறு 


கோருகின்றனர்‌. அதற்க. அவி, “இது பேசுகிறதுக்கு நேரம்‌ அல்லவே, நம்மைக்‌ கலந்து 


கொள்ணமலு! 


என்னைப்‌ பார்ப்பதையே தூ 


அக்‌ கொண்டு, இந்தத்‌ தரை 
இந்தப்படிக்குக்‌ காரியம்‌ பண்ணுகிற போது, நாம்‌ என்ன செய்ய இருக்கிறது? இப்படிப்‌ 


பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துக்கு, உடனே நீங்கள்‌ போய்‌, உச்ச விக்ரகத்தையும்‌, 


வ 


எங்களையும்‌ வாகனங்களையும்‌ கொண்டு போம்‌, காளத்தீஸ்வரன்‌ கோயிலிலே 
சரத்தும்‌ கொள்ளுங்கள்‌" என்று கூறுவதோடு, அதன்‌ பிறகு பலமுறை கவர்னர்‌ 
சந்தித்தபோது கோயில்‌ இடிம்கப்பட்டதற்குக்‌ கண்டனம்‌ கூடத்‌ தெரிலிக்காததும்‌ 
அப்பாத்திரத்தின்‌ நவீர்க்கம்‌ மனப்பான்மையைப்‌ புலப்படூந்துகிறது. இருமுகப்‌ போக்குக்‌ 
கொண்ட பாத்திரங்கள்‌ சில புதினங்களில்‌ காணப்படுகின்றன. 
இருமுகப்‌ போக்கு: 

பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில்‌ ஏதேனும்‌ ஒன்றின்‌ மீது இரண்டு கருத்துக்‌ 
கொண்டோர்‌ சிலா காணப்படுவா. அத்தகைய போக்கு இருமுகப்‌ போக்க ஆகிறது. 
“ஒகு மனிதர்‌ அல்லது பொருள்‌ பற்றி எதிமமாறான மனவெழுச்சிகள்‌ 
சேரந்திருத்தல்‌ என்பது. இருமுகப்‌ போக்கு ஆகும்‌, உதாரனமாக அன்பு, வெறுப்பு 


5 


என்னும்‌ உணர்ச்சிகள்‌ ஒரணரிடத்துக்‌ கலந்து காணப்படும்‌ நிலைகளை இரு 
முகப்போக்கு' எப்பர்‌ உளவியலர்‌.""" 


வானம்‌ வசப்படும்‌! புதினத்தில்‌ இந்துக்களின்‌ கோயிலான வேதபரஸ்வர்‌ 


கோயிலை இடிப்பது தொடர்பாகக்‌ கவர்னருடன்‌ நிர்ணகத்தினரும்‌, அவர்‌ மனைவியும்‌ 


ஆலேசிக்கின்றன்‌. அவரால்‌ ஒரு திமானத்துக்கும்‌ வரமுமவில்லை. 


“கோயில்‌ இழக்கிறதில்‌ எனக்கு எந்த வேறு யோசனையும்‌ இல்லை, ஆனால்‌ 
இந்தசு சமயத்தில்‌ அதைச்‌ செய்ய வேணுமா என்று யோசிக்கிறேன்‌” 


என்னும்‌ பதியும்‌, 
எசரி, அப்படியே செய்து போடு' என்றார்‌ தும்ப்ளெக்ஸ்‌"!"' 
என்னும்‌ பகுதியும்‌ கர்ணின்‌ இருமுக்போக்கைப்‌ பிரதிபலிக்கிறது. 


மானுடம்‌ வெல்லும்‌! புதினத்தில்‌ வரும்‌ ஆனந்தரங்கம்பிள்னையின்‌ அப்பா 


ந்தார்‌. அண்‌ மறைவுக்குப்‌ பின்‌ ஆனந்தர்‌: 


கபாஷக 3ள்ளைக்கு வரவேண்டிய 
நபாஷ்‌ பதவி, கனகராய முநலியாருக்குக்‌ கிடைத்தது; இதுகறித்துப்‌ பதர்‌ 
பிள்ளையிடம்‌ கூறும்‌ போது, அதற்கு தவிரவும்‌ இந்தக்‌ கனகராயர்‌ தான்‌ யார்‌? பழைய 
திவான்‌ முத்தியப்ப முதலியார்‌ பிள்ளை தாலே? அந்த அனுபோக பாத்யதை 


இருக்கத்தானே செய்கிறது” என்று பதில்‌ கூறும்‌ ஆனந்தரங்கம்பிளளை, பிறக, 


“முறலிபோய்‌ விடுவான்‌ என்றல்லவா இருந்தேன்‌. பிழைத்துக்‌ கொண்டான்‌ 


பாரும்‌ 


என்று கூறுவதன்‌ வாயிலாக, ஆனந்தரங்கம்பிள்னை இருமுகப்‌ போக்க உடையணராகத்‌ 


தோற்றந்தருகிறா்‌ என்பதை அறியமுடிகிறது. 


26 


“கண்ணில்‌ காப்போம்‌! என்ற புதினத்தில்‌, பிரஞ்சு ஆதிக்கத்திற்கு எதிராகப்‌. 
பலரும்‌ போராட்டம்‌ நடத்திக்‌ கொணடிருக்கிறனர்‌, அதே போன்று மாணவர்கள்‌ காந்தி 
குல்லா அணிந்து வநவதை ஆசிரியர்கள்‌ எதிர்க்கின்றனர்‌. தமிழ்‌ ஆசிரியர்‌ திருநாவுக்கரசு. 


மட்டும்‌ இதை அனுமதிந்து வீடுவோம்‌ என்று கூறுகிறார்‌. அதற்கு, 


“முசே திருநாவுக்கரசு, தாங்கள்‌ சொல்கிற தத்துவத்துக்கு நாம்‌ எதிரிகளும்‌. 
அலஸ்‌. நூம்‌ விடுதலைக்கு சுதிரிகளும்‌ அஸ்ல்‌. என்றாலும்‌ பிறங்கு 
அதிகாரத்துக்கு உட்பட்ட நாம்‌, இதை இந்த இடத்தில்‌ எப்படி அனுமறிக்க 
முடியும்‌ சொல்லும்‌”? 
எனறு ஆசிரியர கூறுவது, அவரகளூபைய இருமுகப்‌ போக்கைப்‌ புலப்படத்துகிறது. மேலும்‌ 
“காதலெனும்‌ ஏணியிலே' புதினத்தில்‌ னரன்ஸ்‌, 'சகபோத்‌ ஜவுளி! பினத்தில்‌ 
கிருஷ்ணமூர்த்தி, "முதல்‌ மறைத்துள்‌' புதினத்தில்‌ ககைராஜ்‌, 'நீறததியில்‌' செல்வம்‌, 
நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயும்‌... புதினத்தில்‌ சந்திரனின்‌ அம்மா ஆகியோரும்‌ இரு 
போக்குடைய பாத்திரங்களாகப்‌ படைக்கப்பட்டூள்ளனர்‌. சான்றாக ஒன்றைச்‌ சுட்டலாம்‌. 
நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயும்‌... புதினத்தில்‌ சந்திரனுக்கும்‌ வைகறைய்கும்‌ திருமனம்‌ 
நசசயிககப்பறுகிறது. நாளடைவில்‌ சந்திரனுடைய மனப்போக்கு, நடவழக்கை ஆகியவை 


தனக்கு ஒத்து ாதெனத்‌ திமாலிந்த வைகறை திருமணத்தை நிறுந்தி வீடுகிறாள்‌. அது 


குறித்து நேல சொஸ்ச்‌ சென்ற போது. சந்திரனின்‌ அம்மா மிகவம்‌ வாஞ்சையுடன்‌. 


வேசகிறா்‌. பிறக திருமணத்திறதர்‌ செனற போது வைகஜையைத்‌ தந்து நற்தி. 
“தாங்கள்‌ செய்த தப்பு த்தம்‌ பென்னை ஓர ஓருகாலியை, பெண்ணாக நாள்‌ 
நிச்சியம்‌ செய்தது நான்‌”? 

என்று கூறுவதில்‌ அப்பாத்திரத்தன்‌ இரு முகப்போக்குப்‌ புலனாகிறது. எஞ்சிய 


புதினங்களில்‌ இத்தகைய இருமுகப்‌ போக்கக்‌. கொண்ட பாத்திரங்கள்‌ 


படைக்கப்படவில்லை, 


7 


அறிவுரை கூறல்‌: 

வாழ்க்கையை நடத்திச்‌ செல்லும்‌ போக்கில்‌ பல்வேறு நேரங்களில்‌ ஒரு மனிதன்‌ 
மற்றொரு மனிதனுக்கு அறிவுரை கூறுகிறான்‌. சமுதாயத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
புதினங்களிலும்‌ அத்தகைய பாத்திரங்கள்‌ இடம்பெறுகின்றன. 

“சிக்கல்களைத்‌ திப்பதற்கு உளவியல்‌ முறைப்படி வழிகாட்டுவதில்‌ "அறிவுரை 

கூறல்‌ ஒரு தொழில்‌ நுட்பக்‌ கருவியாகும்‌. அறிவுரை சூறல்‌ எல்லா 


வயதினருக்கும்‌ ஏற்றதொரு உளவியல்‌ செயல்முறையாகும்‌,"” 
என்னும்‌ மருந்து இம்ம்‌ சிந்திககத்தம்கது. 


வானம்‌ வரப்பும்‌! என்னும்‌ புதினத்தில்‌ வரும்‌ கிளைல்‌ தற்கொலை செய்ய 
முயற்சிக்கிறான்‌. ஆனால்‌ துப்பாக்கி வெடிக்கவில்லை, எனவே உயிர்‌ வாழ்வதற்காக 
சென்னைப்‌ பட்டணத்தை விட்டுப்‌ புறப்பட்டுத்‌ தேவனாம்பட்டணம்‌ செல்லத்‌ தன்‌ நண்பன்‌ 


மஸ்கிலின்‌ உடன்‌ செல்கிறான்‌. 


“கிளைவ்‌ களைத்துப்‌ போனான்‌. உயிர்‌ அச்சமும்‌ வாழ்க்கை பயமும்‌ அவனைத்‌. 
துரத்திக்‌ கொண்டிருந்தது. இப்போதும்‌ நண்பன்‌ தான்‌ கிளைவுக்குத்‌ தைரியம்‌. 
சொல்ல வேண்டியிருந்தது. இன்னும்‌ ரெண்டுநாள்‌ பயணம்‌ தான்‌, கிளைவ்‌. அதை. 
இறைவேற்றி விட்டால்‌ நாம்‌ நம்‌ பூமிக்குச சேர்ந்து விடுவோம்‌. தேவணைம்பட்டணக்‌ 
கோட்டை நம்முடையது. எனக்குத்‌ தோன்றுகிறது. கடலூர்‌ தேவணம்பட்டணத்தில்‌ 
இருந்து தான்‌ உன்‌ வாழ்க்கை வெளிச்சம்‌ காணப்போகிறது. நீ வேண்டுமானலும்‌ 
பார்‌. அதனால்‌ தைரியத்தை இழக்காதே. நட." 


என்று ஹனம்‌ வசப்படும்‌ புதினத்தில்‌ வரும்‌ பகுதியை கிளைவிற்கக்‌ ௬றத்‌ தேலையான 


அறிவுரையாகக்‌ கொள்ளமுடிகிறது. 


“தீயிலே வளர்சோதியில்‌' சுமதியின்‌ அப்பா, “காதலெனும்‌ ஏணியிலே' புஜினத்தில்‌ 


எ, 'சகபோகத்‌ தீவுகளில்‌ பிலோமிணா, “முதல்‌ மழைத்துளியில்‌' லலிதா, நல நதியில்‌” 


25 


ரஞ்சன்‌ ஆகிய பாத்திரங்கள்‌ அறிவுரை கூறும்‌ பாத்திரங்களாகப்‌ படைக்கப்பட்டுள்ளன. 
கோ என்னும்‌ பாத்திரத்தைச்‌ சான்றாகச்‌ சுட்டலாம்‌, சுமித்ரா சேதுவை மிகவும்‌ 
விரும்புகிறாள்‌. சேதுவிடம்‌ பேசி சுமித்ரானைத்‌ திருமனம்‌ செய்து கொள்ளச்‌ சம்மதீக்கச்‌ 


செய்கிறாள்‌ ரேகா, நிறைவாக, 


“சேது! சுமி உனக்குத்‌ தாகம்‌ நிப்பாள்‌. உனக்கு ஆதாரமாக இருப்பாள்‌. 


உன்னை வாழ வைப்பாள்‌. அவளை வறண்டு போக விடாதே!" 


சன்று கூறுவதன்‌ மூலம்‌ அப்பாத்திரத்தின்‌ அறிவுரை கூறும்‌ தன்மையைப்‌ புரந்து 

கொள்ளமுடிகிறது. 

தொகுப்புரை 
கருவை வெளிக்கொணர்வதற்கும்‌, கதையை நடத்திச்‌ செல்வதற்கும்‌ பாத்திரம்‌ 
இன்றியமையாத ஒன்றாகும்‌. ௧௧, உரையாடல்‌, நடை, களம்‌, காலம்‌ போன்றவை ஒரு 
புதினத்தின்‌ ௯றுகளாக  அமைந்திரப்பினும்‌ பாத்திரமே முக்கியக்‌ கூறாக 


விளங்குவதால்‌ அதன்‌ இன்றியமையாமை பற்றி ஆராயப்பட்டூள்ளது. 


பாத்திரத்தின்‌ தன்மை, செயல்பாடு ஆகியவற்றைக்‌ கொண்டு அலை தலைமைர்‌. 


பாத்திரம்‌, இணைப்பாத்திரம்‌, துணைப்பாத்தீரம்‌ என வகைமை செய்யப்பட்டூள்ளது. 


ஆய்விற்கு எடுத்துக்‌ கொண்ட புதினங்களில்‌ பாத்திர என்னிக்கை வரையறை 
செய்யப்பட்டுப்‌ பட்ியலிடப்பட்டூள்ளது. பெயர்‌ மட்டும்‌ சுட்டப்படும்‌ பாத்திரங்களும்‌. 


ஆய்லில்‌ சட்டக்‌ சாட்டப்பட்டுள்ள 


உள்ளத்தின்‌ கோலம்‌, கோணம்‌ ஆகியவற்றை எடந்துக்காட்டும்‌ உளவியலின்‌ 
விளக்கம்‌, கூறுகள்‌, வகைகள்‌, அணுதமுறைகள்‌, உளவியல்‌ திறனாய்வு ஆகியவை. 


குறித்துக்‌ கோடிட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


29 


இலக்றிய ஆய்வில்‌ பெரும்‌ தாக்க்தைச்‌ செலுத்திவரும்‌ பீராய்டியக்‌ கோட்பாடுகளை. 
அடிப்படையாகக்‌ கொண்ட உளவியல்‌ ௬றுகள்‌ புதின இலக்கிய ஆய்வில்‌ பெறும்‌ 


இடம்‌ கறி க்கப்ப ன்றது. 


அறிவியலாளர்‌, இயக்கவியலாளர்‌, அகவயப்பட்ட மாந்தர்‌, புறுவயைப்பட்ட மாந்தர்‌, 
ஆக்கறிலையிருத்தப்பட்ட பாத்திரங்கள்‌ எனப்‌ பிரித்தறியும்‌ வகையிலான உளவியல்‌ 
கூறுகளின்‌ அடிப்படையில்‌ அமைத்த பாத்திரப்படைப்புகள்‌ சான்றுகளுடன்‌ எடுத்துக்‌. 


காட்டப்பட்ூள்ளை. 


மனநலம்‌, மனிதஉறவுகள்‌, உவிமைநிலை உணருதல்‌, மடைமாற்றம்‌, தவிர்க்கும்‌ 
மனப்பான்மை, இருமுகப்போக்கு, அறிவுரை கூறல்‌ முதலான உளவியல்‌ கூறுகள்‌ 


ஆய்வில்‌ கபைறியப்பட்டரளம. இத்தகைய உளவியல்‌ கூறுகளின்‌ அடிப்படையில்‌ 


ஆய்லற்க எடுத்துக்‌ கொண்ட பதினப்‌ பாத்திரப்படைப்பு மதிப்ப செய்யப்பட்டூள்ளது. 


250 


[ 


1 


1 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


கயிச்சமுத்து, மூவலின்‌ நாவல்களில்‌ சமுதாய மறுமலர்சியின்‌ தாக்கம்‌, ப2. 
மேற்கோள்‌. இரா மோகன்‌, டாக்ட! மூவலின்‌ நாஸல்கள்‌, பா 

“The Novel of Character i ane of the most important divisions in prose fiction 
Edwin Muir The Structure of the Novel, 223 

கருமுத்தையா, செயகாந்தன்‌ நாவல்களில்‌ பாத்திரப்படைப்பு, 20 
ெகளகசற்று்‌, ஜெகசிற்பியன்‌ சமகம்‌ பதினங்கள்‌, ப. 

மூணார்‌, ஜக்கிய மரப்‌ 151. 

குககப்பளமி, ஐசக்‌ அரமைராவளின்‌ “அழுக்குகள்‌ நாவலில்‌ தங்கமணி 
பாத்திரப்படைப்பு, இ.ப.த. மன்ற 32-ஆம்‌ கருத்தரங்க ஆய்வுக்கோவை, தொகுதி“, 
ய 

சம்பந்தர்‌, முல. நாலைகளில்‌ பாத்திரங்கள்‌ ஒரு தீறண்ல, ப 
கோ.வெ.கீதா, தி.ஜானகிராமனின்‌ நாவல்கலை, ப.68, 

கூகருப்பசாமி, ஐசக்‌ அருமைராஜனின்‌ 'அழுக்குகள்‌' நாவலில்‌ தங்கமணி. 
பாத்திரப்படைப்பு, இ.ப.த.மன்ற 32-ஆம்‌ கருத்தரங்க ஆய்வுக்கோவை, தொகுதீ-1,. 
ய 

ெகளகரந்தர்‌, ஜெகசிறபியனின்‌ சமூகப்‌ புதினங்கள்‌, ப205 

இராயோகள்‌, பாக்டர்‌ முலலின்‌ நால்கள்‌, பச 


மா.இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, 46. 


மேலது, ப 
கேகலாதாக்கர்‌, கல்கிரமுன்ஷி ஹலாற்று நாவல்கள்‌ ஏர்‌ ஒப்ப, ப201, 
குகரப்பசாமி, ஐசக்‌ அருமைராஜனின்‌ "அழுக்குகள்‌ நாவலில்‌ தங்கமணி 
பாத்திரப்படைப்பு, இயதமன்ற 32-ஆம்‌ கருத்தரங்க அம்வுக்கோலை, தொகுதி, 
க்ச2592, 


வரயஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பக்‌... 


251 


1 


1. 


3 


ET 


ES 


ED 


3 


ED 


ED 


பீரபஷ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, பக்‌. 
பீரபஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, பக 


பரபஞ்சன்‌, நாலும்‌ நானும்‌... நீயும்‌ நீயம்‌... பக்‌62. 


பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, க. 
பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, பா. 

சூமுறுகேசன்‌, ௭௦.௭௪. தென்னரசு புதினங்கள்‌ ஆய்வு, ௭௰ஆ, பக.8637. 

௧௩. முத்தையா, செயகாந்தன்‌ நாவல்களில்‌ பாத்திரப்படைப்பு, ப72 

மேலது, பக்‌723. 

காண்க, பின்னிணைப்பு எண்‌. 

கருமுத்தையா, செயகாந்தன்‌ நாலலக்ளில்‌ பாத்திரப்படைப்பு ப72. 

“The Creation of Characters may be supposed o blend, invarying degrees, 
inherited literary types persons observed and the sal” 

+ Rene welleck & ..... waren, Theory of Literature, P.79 

'்ணட்சி முரகரத்தினம்‌, மேலை இலக்கியத்‌ திறனாய்வு அறிமுகம்‌, பக்6-0 
பொதாகமலா, நன்ன கோட்பாட்டு ஆய்வுகள்‌, ப.19. 

செராயரமேஸ்‌, சமூக உளவியல்‌, ப. 

திசுநபராசன்‌, நிறனாய்வுக்‌ கொள்கைகள்‌, பக்104105, 

முந்தர்சமுகள்‌, இரமபெரியகருப்பன்‌ (தி), அமிலன்‌ கருத்துங்க 
ஆய்வுகள்‌, 5 

திகுமோகன்‌, திறணய்வுக்‌ கொள்கைகள்‌, பக்‌.104-05 

அநாபெரமாள்‌ கூட்ட) "இலக்கியத்‌ திறனாய்வில்‌ உளவியல்‌ 
அணுகுமுறைகள்‌, கூபகவதியுதி.ஆ), திறனாய்வு அணுகுமுறைகள்‌, 105. 

சிஸ்‌ தேவரிகாமணி (தொ.ஆ), இலக்கிய இஸங்கள்‌, ப. 

மேலது, 02. 


மேலது, பக்‌.1091 


252 


ED 


a 


a 


LE 


க 


காசுப்பிரமணியன்‌, நாவல்கலை, ப.150. 
அபாணடுரங்கள்‌, வேதநாயகம்‌ பிள்ளை, ப-65. 


வெகளகசுந்தரம்‌, ஜெகசிற்பியன்‌ சமூகப்‌ புதினங்கள்‌, 224, 


பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப. 
மேலது, ப. 

மேலது, 11375, 

பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, ப32 
மேலது, ப: 

மேலது, ப:94 

பிரபஞ்சன்‌, தீயிலே வளரசோதி, 35. 
மேலது, ப 

மேலது, பக்‌ 61.82 

பர்பஞ்சன்‌, நீலநதி, ப.205. 

மேலது, ப. 

பர்பஞ்சன்‌, தீவுகள்‌, ப.172 

மேலது, ப137. 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, 25. 
மேலது, 023. 

பீர்பஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.173 
மேலது, ப35. 

ஞ்பஞ்சன்‌, சுகபோகத்‌ ஜீவுகள்‌, 1௦134. 
மேலது, ப118. 

பிரபஞ்சன்‌, காதலேலும்‌ ஏணியிலே, ப209. 
மேலது, ப77, 

பிரபஞ்சன்‌, நேசம்‌ மறப்பதில்லை, 5. 
மேலது, ப 


253 


எ 


க 


ா. 


EL 


5 


பீரபஞ்சன்‌, எனக்குள்‌ இருப்பவள்‌, பக்‌65-5. 
மேலது, பக்42. 

மேலது, 045 

மேலது, ப148, 

பொதாகமலா, நவின கோட்பாட்டு ஆய்வகள்‌, பக்‌.1920 
ரயஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பக்‌ 
பிரபஞ்சன்‌, தியிலே வளர்சோதி, ப. 

பிரபஞ்சன்‌, நீலநதி, ப.க. 

மேலது, ப209. 

பரபஞ்சன்‌, தீவுகள்‌, ப.22 

மேலது, ப150, 

பீரபஷ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப. 

பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப.136. 
பீரபஞ்சன்‌.சுகபோகத்த்வுகள்‌, ப148 

மேலது, 233. 

ஸீர்பஞ்சன்‌, காதலனும்‌ ஏணியிலே, 256. 
பீர்பஞ்சன்‌, நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயம்‌... ப.19 
பொநாகமலா, நவீன கோட்பாட்டு ஆய்வுகள்‌, 126 
மேலது, 9. 

ீரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பக.138.139. 
பீரபஷ்சல்‌, தியிலே வளர்சோதி, 4. 

பிரபஞ்சன்‌, நேசம்‌ மறப்பதில்லை, ப. 


பாசம்பத்குமார்‌, மூவ. நாவல்களில்‌ பாத்திரங்கள்‌ஒரு திறனாய்வ, ப271 


பிரபஞ்சன்‌, வானம்‌ வசப்படும்‌, ப62. 
பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பக்‌. 12-13. 
பீர்பஞ்சன்‌, தீவுகள்‌, ப.16 


254 


ட பரபஞ்சல்‌. கண்ணீரால்‌ காப்போம்‌, ப.232 
52. பர்ஷ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப 

ஒட பரமஞ்சன்‌, சுகபோகத்‌ தீவுகள்‌, ப.96 

4 பிரபஞ்சன்‌, காதலெனும்‌ ஏனியிலே, பா57. 

5, பிரயஞ்சன்‌, தேசம்‌ மறப்பதில்லை, ப.34 

௧. கூசண்முகசத்தரம்‌, நாப நப்றுவியலில்‌ உ ளனியல்‌ பார்னை, 116 

ஏ. பாசம்பந்துமார்‌, முவநாவல்களில்‌ பாத்திரங்கள்‌ ஒரு சிறணம்வ, ப 
க. பிரஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பப 

ஓ. பரபஜ்சன்‌, வனம்‌ ப்பம்‌, ப58. 

10௦. பிரபஞ்சன்‌, முதல்‌ மழைத்துளி, ப 

1 பிரஞ்ச்‌, காதலேலும்‌ ஏனியிலே, 282 

(ல பிரயஷ்சன்‌, நாலும்‌ நாலும்‌... நீயும்‌ நீயம்‌... ப27 

௦3 பிரபஞ்சன்‌, க்குள்‌ இருப்பவள்‌, பப16 

104. பாசம்பத்துமார்‌, மூவ. நாவல்களில்‌ பாத்திரங்கள்‌ ஒரு திறணய்வு, ப272 
105. பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, பக்‌ 

1௦ ரயத்சன்‌, ஊனம்‌ வரப்படும்‌, பம. 

(07. பாசம்பத்குமர்‌, மூவ. நாவல்களில்‌ பாத்திரங்கள்‌ரு தீறணம்வ, ப272 
க பிரயஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப209 

9 மேலது, ப209 

0. பசம்பத்தமா்‌, மூவ. நாவல்களில்‌ பாத்தரங்கள்‌ஒரு திறணய்வ, ப274 
ட பிரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப93 

பல ரஞ்சன்‌, நீவகள்‌, ப. 

3 பரமஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப216. 

4 பிரமல்சன்‌, வானம்‌ வரப்பும்‌, ப 

115. பாசம்பத்தமார்‌. மு.வ, நாவல்களில்‌ பாத்தரங்கள்‌ஒரு திறணா்வ, ப214 
க பிரயஞ்சன்‌, வனம்‌ வரப்பும்‌, ப 


255 


un 


1 


19, 


1, 


1 


ம. 


1 


மேலது, ப 
பீரபஞ்சன்‌, மானுடம்‌ வெல்லும்‌, ப.21 

மேலது, ப. 

பிரபஞ்சன்‌, கண்ணீரால்‌ காப்போம்‌, ப28%. 
பிரபஞ்சன்‌, நானும்‌ நானும்‌... நீயும்‌ நீயம்‌... ப:197 


மு.மாணிக்கம்‌, உளவியல்‌ துறைகள்‌, தொது 


ய 
பிரபஞ்சன்‌, வானம்‌ வரப்படும்‌, பக்‌422-43. 


பீர்பஞ்சன்‌, காதலனும்‌ ஏணியிலே, ப230. 


256 


ஆய்வு முடிவரை 


“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்லை' என்ற தலைப்பில்‌ ஆய்வு 


செய்ததன்‌ வழியே பின்வநம்‌ முடிவுகள்‌ கண்டறியப்பட்டூள்ளன. 


1. தமிழகத்தில்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ பல மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டன. அரசியல்‌, பொருளாதாரம்‌, பண்பாடு ஆகிய நிலைகளில்‌ பல்வேறு. 
மாற்றங்கள்‌ வேரன்றின. அவ்வாறு ஏற்பட்ட மாற்றங்கணல்‌ பல புதிய இலக்கிய. 
வகைகள்‌ தோன்றின. அப்புதிய இலக்கிய வகைகளில்‌ புதின இலக்கியமும்‌ 
ஒன்றாகும்‌. ஆய்வு மேற்கொண்ட புதினங்களில்‌ படைப்பாசிறியர்‌ பிரபஜ்சனின்‌ 


வரலாறும்‌, ஆய்வும்‌ புதினங்களின்‌ சுருக்கமும்‌ ஆய்வில்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டுள்ள. 


. படைப்பசிரியர்‌ கருலைச்‌ சிறப்பாகத்‌ தேர்வு செய்துள்ளார்‌ என்பதும்‌, இரண்டு 
புதினங்கள்‌ பருப்பொருள்‌ கருவைக்‌ கொண்டும்‌, ஒன்பது புதினங்களும்‌ ஒர 
குறும்புதினமும்‌ சமூகக்‌ கருவினைக்‌ கொண்டும்‌, ஒரு குறும்புதினம்‌ தனிமனிதச்‌ 
சிந்தனைக்‌ கருவிலைக்‌ கொம்‌ அமைந்துள்ள தன்மையும்‌ ஆம்வில்‌ 
வெளிப்படத்தப்பட்டுள்ளன. 

ந. படைப்பாசிரியர்‌ தேர்தெடுத்து அமைத்துக்கொண்ட கதைக்கு வாயிலாகம்‌ 
பொட்டுக்கட்டம்‌ பழக்கம்‌, தேவதாசிகளின்‌ நிலை, அந்திலையிலிருந்து மீளும்‌ 
போக்கு, சாதியுணர்ச்சி, சாதிமறுப்பு, எட்டுணிநேர வேலை உரிமை 
பெற்றுத்தந்தமை, பொருளியலை அடிப்படையாகக்‌ கொண்டு தோன்றும்‌ காதல்‌ 
முதலான சமுகத்தன்மை உணர்த்தப்பட்ேளது. 

4. கதை நிகழ்வுகளின்‌ இணைப்பான கறைபினனலைப்‌ படைராசிரியர்‌ ஒன்பது. 
பஜினங்கள்‌ மற்றும்‌ இரகறும்புதினங்களில்‌ தெளிவாகப்‌ படைத்துள்ளார்‌. என்பதும்‌, 
இறபுதினங்களின்‌ கதைப்பின்னல்‌ செறிவின்றி நெகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. 
என்பதும்‌ ஆய்வும்‌ புதினங்களின்‌ வழியே கண்டறியப்பட்டானயு. 

க. கறைய்பின்னலில்‌ காலப்பிறழ்வு உந்தி, கதைமாந்து நீலைபபிறழ்வு உத்தி 
முதலான உத்திகள்‌ பீல்பற்றப்பட்டுள்ளமையும்‌, அவற்றின்‌ வழி புலனாகும்‌. 


257 


1. 


திரைப்பட உலக மோகம்‌, பொருணதார அளவுகோவுக்கேற்ப அமையும்‌ காதல்‌, 
சாதி மறுப்பத்‌ திரமணங்கல்‌ ஏற்படும்‌ சிக்கல்‌ முதலான சமூகத்தன்மைகளும்‌. 
ஆய்வில்‌ புலப்படுத்தப்பட்டூள்ளன. 

சீரியர்‌ படர்க்கையிடத்தில்‌ நின்று கொண்டு கதை சொல்லும்‌ நான்காம்‌ வகை 
ஜோக்குநிலை உத்தியிலையே ஆய்வ புதினங்கள்‌ அனைத்தும்‌ படைக்கப்பட்டூள்ளன. 
என்பதைக்‌ காணமுடிகிறது. 

படைப்பாசிரயர்‌ பிரயஞ்சன்‌ தான்‌ கூறக்கருதிய பொருளை வெளிப்படத்துவதற்தர்‌ 
சில உத்திகளைப்‌ பயன்பநந்தியுள்ளார்‌. அனற்றுள்‌ வருணனை, சூறியீட்டத்‌ 
தலைப்பு, உவமை, உருவகம்‌ முதலான உந்திகளின்‌ வழியே புலனாகும்‌. 
சமூகத்தன்மை ஆம்வில்‌ வெளிம்பத்தப்பட்டூ்ளது. 

இடம்‌, பொழுது, உருவம்‌, பணிவு என நான்கு வகைகளில்‌ அமையும்‌ வருனனை 
உத்நி வழியே உணர்த்தப்படும்‌ சாணம்‌ தெளித்தல்‌, வேட்டிக்கு நீலந்தோய்ந்தல, 
வெற்றிலை பாக்கு இடித்துப்போறுதல்‌ முதலிய சமூகப்‌ பழக்க வழக்கங்கள்‌ 
ஆய்வில்‌ ஸித்துக்‌ காட்டப்பட்டுள்ள. 

படைப்பாளன்‌ தான்‌ கூறக்கருதிய பொருளை வெளியீடம்‌ பயன்படுத்தும்‌ பழமையான 
உத்தியாக உலமை அமைகின்றது. தெளிணகத்‌  தெரியாததைத்‌ 
தெளிவபடுத்திடவம்‌, தெர்ந்ததைச்‌ சுவையோடு பரியவைப்பதற்கும்‌, அழகபடத்திக்‌ 
காட்டும்‌ நோக்கிலும்‌ பிரபஞ்சன்‌ உலமைகளைப்‌ பயன்பதியுள்ளர்‌. தொல்காப்பியர்‌ 
வகைப்படுத்தும்‌ வினை, பயன்‌, மெய்‌, உரு என்ற நான்கின்‌ அடிப்படையிலும்‌ 
உவமைகளைப்‌ படைத்துள்ளதைக்‌ காணமுடிகிறது. 

பட்டைச்‌ சாராயம்‌ குழத்தல்‌, வேட்டியைத்‌ துவைத்து உலர்த்துதல்‌, வியி 
வானத்தைப்‌ பாரித்திரந்தல்‌ முதலிய சமூகப்‌ பழக்க ஷழக்கங்கள்‌ அரசமூகத்தில்‌. 
நிலவியதைப்‌ படைப்பாரிரியர்‌ பயன்படுத்தியுள்ள உலமைகளின்‌ வழியே 


அறியமுடிகிறது. 


255 


Wu 


vu. 


1 


LE 


விரலைப்‌ பிஞ்சு வெண்டைக்காய்‌. எனவும்‌, நுரைத்துக்‌ கொண்டு ஓரம்‌. நீரைப்‌ 
பாஸெனவும்‌ கருதும்‌ நடப்பியல்‌ மாந்தர்களின்‌ சமுகப்போக்கு உருவக உந்தி 
வழியே புலப்படத்தம்‌ பெற்றுள்ளமை கருதத்தக்கது. 

புதினத்தின்‌ அனைத்துக்‌ ௯றுகளையும்‌ வெளிப்படுத்தத்‌ துணைபுரியும்‌ நடையின்‌ 
வகைகளும்‌ வரையறுத்துக்‌ ௬ூறப்பட்டூள்ள. ஆடு மேய்த்தல்‌, பணத்தை 
முதன்மையாகக்‌ கருதுதல்‌, சாதி, மதம்‌, அரசியல்‌ முதலான சக்திகள்‌ மூலம்‌ 
மக்களைப்‌ பிரித்தானதல்‌, உறியழத்‌ திருவிழா நடத்துதல்‌, பெண்கள்‌ வாசல்‌. 
தெளித்துக்‌ கோலமிநல்‌, தேவதாசிமுறை, பதிவத்‌ திரமணம்‌ செய்தல்‌, 
சாதிப்பாகுபாடு பாரததல்‌, காதல்‌ மற்றும்‌ கலபபுமணததை ஏற்றல்‌ முதலான சமூகத்‌ 
தன்மையை வெளிப்படுத்தும்‌ நடையின்‌ வலைகள்‌ சான்றுகளுடன்‌ அயலில்‌ எடுத்துக்‌ 
கட்டப்பட்டன. 

நடையியல்‌ கூறுகளான முரண்‌, முரன்படு மெய்ம்மை ஆகிய உத்திகளும்‌ 
அவற்றின்‌ வழியே உணரத்தப்பட்டள்ள சாதி வேற்றுமை பாராட்டக்கடாது. எனக்‌ 
குற்றுத்தரவேண்டிய ஆசிரியர்‌ சமூகம்‌ சாதி வேற்றுமை பாராட்டும்‌ சமூக முரண்‌, 
பிரெஞ்சுக்காரர்‌ மற்றும்‌ தமிழரிடையே நிலவும்‌ பண்பாட்டு முரண்‌ முதலான சமுகப்‌ 
வோக்குகளும்‌ ஆம்வில்‌ சட்டபபட்டுளனது, 

சமுதாயம்‌, அரசியல்‌, பண்பாட ஆகிய ௬ூறுகளை உள்ளடக்கிய சமுதாயம்‌ 


பின்புலம்‌, இடம்‌, காலம்‌, ஹலறு முதன்‌ கூறுகளை உள்ளடக்கிய 


காட்சிப்பின்புலம்‌ ப்‌ பின்புலம்‌ இருவகையாக அமையுமேன்பது ஆய்வில்‌ பகுத்துக்‌. 
கட்டப்பேற்றுள்ளது. 

அடிமைகளை ஏலம்‌ விறுதல்‌, தீமிதித்தல்‌, மது அருந்துதல்‌ ஆகிய சமுதாயம்‌. 
பழக்க வழக்கங்களும்‌, மேம்பட்ட மற்றும்‌ அடித்தள மக்கள்‌ வாழ்க்கை, நடுத்தர 
மங்கள்‌ வாழ்க்கை ஆகியவற்றை உள்ளடக்கிய சமுதாயப்‌ பன்புலங்களும்‌, 


புதுச்சேரி அரசியல்‌ நிகழ்வுகள்‌, சுதந்திரப்‌ போராட்ட மிகழ்வுகஃ 


நடு 
சுதந்திரமடைதல்‌ முதலான அரசியல்‌ பிலபைலங்களும்‌ ஆய்வில்‌ 


எநத்துக்காட்டப்பட்டூள்ளன. 


259 


1 


[1 


பிழைக்க வழியில்லாத மக்களுக்குத்‌ தங்களால்‌ இயன்ற அளவு உதவுறல்‌, மது 
அருந்துதலைப்‌ பாவமாகக்‌ கருதுதல்‌, உழைப்பவரே முதலில்‌ உண்ண வேண்டுமென. 
நினைத்தல்‌ முதலான மக்கட்பண்புகள்‌, நாட்டியம்‌ மற்றும்‌ இசை முதனன கலை. 
பற்றிய குறிப்புகள்‌, பெண்கள்‌ அணிந்திருந்த பட்டப்புபலை, ரளிக்கை, தாவணி, 
நகை முதலான ஆடை அணிகலன்கள்‌, ஆண்கள்‌ அணிந்திருந்த வெள்ளை வேட்டி, 
சாடை, பேண்ட, மைனர்‌ சங்கிலி ஆகிய ஆடை அணிகலன்கள்‌, ஆட்டிறைச்சி, 
மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, நண்டு, மீன்‌, கோழி, காடை, கெளதாரி, வாத்து. 


முதலான அசைவ உணவுகள்‌, கஞ்சி, பொங்கல்‌, காய்கறி சூப்‌, கீரை, சாம்பார்‌ 


வந்தம்குழம்பு மூதலான மரக்கறி உணவுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ ஆகியவற்றை. 
உள்ளடக்கிய பண்பாட்டுப்‌ பின்னணியைப்‌ படைப்பாசிரிய! படைத்துக்‌ காட்டியுள்ள 
விதம்‌ எனனத்தக்கது. 

கறை நிகழும்‌ இடத்தைக்‌ குறிக்கும்‌ இடப்பீன்ளணி, காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
காலப்பினளனி, புதினத்தில்‌ இடம்பெறும்‌ வரலாற்று நிகழ்வுகளைக்‌ கொணட 
வரலாற்றுப்‌ பின்னணி  ஆகியலை அனைத்தும்‌ புதினங்களிலும்‌ சிறப்பாக 
அமைந்துள்ளமை ஆய்வில்‌ சுட்டப்பட்டூள்ளது. 

புதச்சோரியை ஆண்ட பிரெஞ்ச்‌ அரசியல்‌, ஆங்கில - பிரெஞ்ச்‌ ஆழிக்கப்போட்டி 
இஞ்சை ஸராப்டயர்‌, கர்நாடக நவம்‌ ஆகியோரின்‌ அரசியல்‌ நிலை குறித்த 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌, இந்திய விந்தலைப்‌ பேராட்ட அரசியல்‌ பதிவகள்‌ ஆய்வும்‌. 
புதினங்களில்‌ அமையும்‌ ஹலாற்றுப்‌ பின்லங்களில்‌ வெளிப்பட்டரப்பதையும்‌. 
வற்வில்‌ காணலியலுகிறது. 

சமுகம்‌, சமுதாயம்‌, சமூகலியல்‌ அலைமுறை, சமுதாயர்சிக்கல்‌, சிதிரத்தர்‌ 
சிந்தனை, சமுதாயப்பார்வை ஆகியவை ஆய்வில்‌ விளக்கப்பட்டூள்ளன. 
சாதிப்பாகபாடு  கரணமாகம்‌ கிறித்தவ நேவாலயந்தில்‌ கறுக்கச்சவர 
எழுப்பப்பட்டிரக்கம்‌ சிக்கலை, சுவரை இழுத்து ஆண்டவன்‌ முன்‌ அனைவரும்‌ சமம்‌ 
என்று பாதிரியார்‌ மூலம்‌ கூறச்‌ செய்திருப்பது ஆசரியான்‌ குரலாகவே ஒலிப்பது. 
தெளிவாகப்‌ புலணகிறது. 


260 


a 


El 


படைப்பாசிரியர்‌ பிரபஞ்சன்‌ சாஜிப்பாகபாடு, பிறமத நிந்தனை, அரசியல்‌ சரக, 
இலஞ்சம்‌, அறிகாரத்துஷ்பிரயோகம்‌, காவல்துறையின்‌. அவஸிலை, காதலில்‌ 
பிரச்சனை, மூடநம்பிக்கை முதலான சமுதாயச்‌ சிக்கல்களைத்‌ தம்‌ புதினங்களில்‌ 
பதிவு செய்திருப்பது கருதத்தக்கது. 

இலஞ்சம்‌ ஒழிய, அதனை எதிர்க்கும்‌ மனவணர்வு பொதுமக்களிடம்‌ ஏற்பட வேண்டம்‌. 
என்னையும்‌, ஹநப்சனைர்‌ சிக்கல்‌ தர இணைஞர்‌ இணைஜிகளிடையே 
விழிபபணரவு ஏற்படுதல்‌ வேண்டும்‌ என்பதனையும்‌ ஆரியர்‌ தரும்‌ புதுமையான 
திவகணகக்‌ கரதமுடிகிறது. 

அடிப்படைக்‌ கல்லி மறுக்கப்பட்ட பெண்கள்‌ சமுதாயத்தைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டிய 
படைப்பாசிரிய!, இன்று உரிமைச்‌ சிந்தனையோடு பெண்கள்‌ உலாவரும்‌. 
சமுதாயத்தையும்‌ படைத்தும்‌ காட்டத்‌ தவறவில்லை. 

கணவன்‌ - மனைவியிடையே ஏற்படும்‌ உணர்வு முரண, உளவியல்‌ சிக்கல்‌, 
பொதுறிலைர்சிக்கல்‌, தளிநிலைச்‌ சிக்கல்‌ முதலான தனிமனிதர்‌ சிக்கல்களும்‌ 
அவற்றிற்குப்‌ படைப்பாசிரியர்‌ தரும்‌ தீர்வுகளும்‌ ஆய்வில்‌ வெளிப்படத்தப்பட்டுள்ளன. 
இருபதினங்களில்‌ உணர்வர்‌ சிக்கலைக்‌ ௬ூறிய ஆசிரியர்‌, அதற்கான நரவினை 
அடையாள்காட்ட முயற்சிக்கவில்லை என்பது. ஆம்னில்‌  எநத்துக்‌ 
காட்டப்பட்டூள்ளது. 


வரலாறு. மற்றும்‌ சமூகப்‌ புதினங்களைப்‌ படைத்துள்ள பிரபஞ்ச 


சமுதாயச்‌ 
சிக்கல்கள்‌ சிலவற்றையும்‌ அவற்றுள்‌ சில சிக்கல்களுக்கான தீர்வுகளையும்‌ பதிவு. 
செய்திருந்தாலும்‌, வரலாற்றை நுணுகி நோக்கி அதனை வெளிப்புத்துதற்கு. 
எநத்திரும்‌  முயற்சியளலிற்கச்‌ சமுதாயத்தைத்‌ துலக்கிக்காட்ட முயற்சி 
மேற்கொள்ளவில்லை என்பது ஆய்வினால்‌ தெளிவாகின்றது. 

கறவை வெளிக்கொணரிவதற்கம்‌, கதையை நடத்திச்‌ செலவும்‌ படைக்கப்பட்டு 
பாத்திரங்கள்‌, கதையின்‌ தன்மைக்கேற்பவும்‌, பாத்திரத்தின்‌. போக்கற்கேற்பவும்‌ 
பதின்முன்று தலைமைப்‌ பாத்திரங்கள்‌, எட்டு இணைப்பாத்திரங்கள்‌, முந்தூற்ற 


261 


நான்கு துணைப்பாத்தீரங்கள்‌, நூற்றி எழுபத்தொன்பது பெயர்‌ மட்டம்‌ சட்டபடம்‌ 
பாத்திற்கள்‌ ப்‌ பகுத்துக்‌ காட்டபபட்டூளளன. 

ஐ. புதின இலக்கியம்‌ பாத்திரம்‌ படைர்பை உளவியல்‌ அணுகுமுறையில்‌ ஆய்வ 
செய்வது. சமூக மேம்பாட்டிற்கும்‌. பெரிதும்‌ உதவமன்பதால்‌, 
பாத்திரப்படைப்புகளோடு உளவியல்‌ ௯றுகளைப்‌ பொருத்திப்பார்க்கம்‌ முயற்சி 
சேற்கொள்ளப்பபநள்ளது. அறியலாளர்‌, இயக்களியலானர்‌, அகலயர்பப்ட மாந்தர்‌ 
பறவமப்பட்ட மாந்தர்‌, ஆக்கநிலையிருத்தப்பட்ட பாத்திரங்கள்‌ முதலான உளவியல்‌. 


கூறுகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்த பார 


ரப்படைப்புகள்‌ சான்றுகளுடன்‌ 
வெளிக்கொணரப்பட்டுள்ளன. மேலும்‌ மனநலம்‌, மனிதஉறவுகள்‌, உண்மைநிலை. 


உணருதல்‌, மடைமாற்றம்‌, தவிர்க்கும்‌ மனப்பானமை, 


கமுகப்போக்க, அறிவுரை 
கூறல்‌ முதலான உளவியல்‌ கூறுகளும்‌ ஆய்வில்‌ கணடறியப்பட்டுள்ளன. 
மேலாய்விற்குரிய வழிகள்‌ 
“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்ரர்வை" என்னும்‌ தலைப்பில்‌ இல்வால்வு 


அமைந்தாலும்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ உத்திகள்‌ 


என்பது குறித்து ஆய்வு செய்ய 


வாய்ப்பிருக்கிறது. வரலாறு மற்றும்‌ சமூகப்‌ பீன்புலங்களை மையமிட்ட 'பரபஞ்சன்‌ 


தினங்களில்‌ பின்புலங்கள்‌ என்னம்‌ தலைர்பில்‌ ஆய்வு நிகழ்த்தி ஊய்ப்ிருக்கிறது. 
மேலும்‌ புதினங்களில்‌ இடம்பெற்றுள்ள பாந்தீரங்களை  மையமிட்டு, 'பரபஞ்சன்‌ 


புதினங்களில்‌ பாத்தீரப்படைப்பு' என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வு நிகழ்த்தவும்‌ இடமிருக்கிறது. 


புதினங்களில்‌ படைக்கப்பட்டிரக்கும்‌ பெண்‌ பாத்திரங்களை மையமிட்ட, பீரபஞ்சன்‌ 
புதினங்களில்‌ பெண்கள்‌! என்னும்‌ நலைர்பிலும்‌ ஆர்வ செய்ய இடமுணு, சமூகவியல்‌ 
அஹெதமுறையில்‌ புதினங்களை ஆம்வம்‌ செய்யும்‌ போக்கு பெகுகிவுவதால்‌, 'பரபஷ்சன்‌ 
புதினங்களில்‌ சமூக மறுமலர்ச்சியின்‌ தாக்கம்‌" என்பது பற்றியும்‌ ஆய்வாளர்கள்‌ தொடர்ந்து 


ஆய்வு நிகழ்த்த இல்லாம்வு வழிலகை செய்கிறது. 


262 


பின்னிணைப்பு 
பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ பாத்திர எண்ணிக்கை. 


வண்‌ 


தினத்தின்‌ 
பெயர 


தலைமைப்‌ 


பாத்திரம்‌ 


இணைப்‌ 
பாத்திரங்கள்‌ 


நுணைய்‌ 
பாத்திரங்கள்‌ 


மட்டும்‌ 
சுட்டப்படும்‌ 
பாத்திரங்கள்‌ 


7 


[) 


E:] 


[3 


ij 


30 


EY] 


37 


1 


FL} 


பின்னிணைப்பு - 2 
துணைநூற்பட்டியல்‌ 


முதன்மைச்‌ சான்றாதாரங்கள்‌ 


பிரபஞ்சன்‌ மானுடம்‌ வெல்லும்‌, சுவிதா வெளிய, 
சென்னை, முப, 199. 
வானம்‌ வசப்படும்‌, கவிதா வெளியீத, 
சென்னை, முப, 199. 
திய்லே வளர்சோதி, கவ்தா வெளியீடு, 
சென்னை, முப, 195. 
நீலநதி, கவிதா வெளியீ? சென்னை, 


முய, 19% 
ஜீனுகள்‌, கவிநா வெளியீடு, சென்னை, 
முய, 19% 


கண்ணீரால்‌ காப்போம்‌, கவிதா வெளியீடு, 
சென்னை, முப, 19%. 
முதல்‌ மழைத்துளி, கவிதா வெளிய, 
சென்னை, முப்‌, 200. 

சுகபோகந்தீவுகள்‌, கவிதா வெளியீ, 
சென்னை, முய. 200 

காநலேலும்‌ ஏணியிலே, கவிதா வெளியீட, 
சென்னை, முப, 2007. 


கேசம்‌ மறப்பதில்லை, கவிதா வெளியீ, 
சென்னை, முப, 2007. 
நானும்‌, நானும்‌... நீயும்‌, நீயும்‌. 


கவிதா வெளியீத்‌, சென்னை, முய, 2007. 


எனக்குள்‌ இரூப்பவள்‌, கவிதா வெளியீர, 
சென்னை, முய, 200. 


264 


துணைமைச்‌ சான்றாதாரங்கள்‌ 


தமிழ்‌ 
அமலன்‌ 
அம்பேத்கார்‌ பீர்‌. 


அம்ஷன்குமார்‌ 


அரங்கராசன்‌, 
திஜரா. (மொ.பெஆ) 


அமிதகிருவணன்‌, பொ. 


அறவன்‌, கய. 


ஆலலகந்தும்‌, இர. 


இராமகிருட்டினன்‌, ௭௬. 


இராமசாமி, ௮. 


இராகசெ. யதிஆ). 


இராமலிங்கம்‌, டிஎகு,, 


இரோமலிங்கம்மா,, 


'கதைய்கலை, தாகம்‌, ரென்னை, ஐய. 197. 
சாதியை ஒழிக்க வழி, 

பெரியா! சுயமரியாதைப்‌ பிரச்சார நிறுவனம்‌, 
திரச்சி, நாய்‌. 1911, 

எழுந்தும்‌ பீரக்லையும்‌, அகரம்‌, சிவகங்கை, 
முய 1 

பொது உளவியல்‌ (இரண்டாம்‌ தொகுதி), 
தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌, சென்னை, 
முப 01, 

சிலப்பதிகாரம்‌ காட்டும்‌ பண்பாடும்‌ சமுதாய 
ஹனமும்‌, கற பதிப்பகம்‌, கும்பகோணம்‌, 
ஐந்தினை பதிப்பகம்‌ (விற்பனை உரிமை) 
சென்னை, முப. 198%. 


படைப்பாளி 4 சமுதாயம்‌ எ 


லக்கியம்‌, 
தமிழ்‌ கோட்டம்‌, புதுச்சேரி, மப. 195. 
ஆனந்தூங்கப்பிள்ளை காலத்தமிழகம்‌, 
(173651) RS பதிப்பகம்‌, லாஸ்பேட்டை, 
பதச்சேர, 

இளங்கோவின்‌ பாத்திரப்படைப்பு, 

மீணட்சி புத்தக நிலையம்‌, சென்னை, 
இய 1995, 

புதுச்சேரி வரலாறு, பூங்கலிறம்‌ பதிப்பகம்‌, 
மதுரை, முய 199, 

தமிழ்நாட்டு வரலாறு, அறிவர்‌ செல்வம்‌ 
பதிப்பகம்‌, மதுரை, 199. 

தஞ்சை மராட்டியர்‌ செப்பேடுகள்‌ - 50, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவர்‌. 


இந்திய ஹலாறு, டஎஸ்‌.ர்‌. பப்ளிகேஸன்ஸ்‌ 
மதுரை, ஏய, 1982 

ஜோக்குநிலை, இராசி பதிப்‌, கும்பகோணம்‌, 
முப 98 


265 


ராஜசேகரன்‌ (பதி) 


இலக்குமிதரன்‌ பாரதி,சோ. 


இளம்பூரணர்‌ உரைப்‌ 


இன்னாசி, ௬. பதி.) 


கடிகாசலம்‌, ந. (பதிஆ) 


கமலா, பொதா. 


கலா நாக்கர்‌, கே, 


கலியாண சுந்தரனர் திரி. 


கனகசுந்தும்‌, வெ. 


கார்த்திகேசு சிவத்தம்பி 


கீதா, கோலே, 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ நமிழ்‌ இலக்கியம்‌, 
தமிழப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, மூய.198 
நாவல்‌ இலக்கியம்‌, நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌, சென்னை, 199. 
தமிழ்‌ நாவல்‌ 50 பார்வை, பத்தினிக்‌ 
சட்டம்‌ பதிப்‌, பம்புகர்‌, 1916 

நமது சமுகம்‌, பழனியப்பா பிதாஸ்‌, 
(ற்னை உரிமை, சென்னை, 10. 
தொல்காப்பியம்‌ - பொரனதிகாரம்‌, 

கழக வெளியிட, சென்னை, 198. 

சமயமும்‌ சமுதாயமும்‌, பதிப்புத்துறை. 
சென்னைப்‌ பலகலைக்கழகம்‌, சென்னை, 
முய. 8. 

தமிழும்‌ பிறவுறைகளும்‌, 

உலகத்‌ தமிழராய்ச்சி நிறுவனம்‌, செல்னை, 
முப 19% 

நண்‌ கோட்பாட்டு ஆம்ததள்‌, 

காவ்யா வெளியீட, பெங்களுர்‌, முய 199. 
கலகி - முன்ஷி வற்று நாவல்கள்‌ - ர்‌ 
ஒப்பிட, சென்னை, 198% 

தமிழ்ச்சோலை அல்லது கட்டுரைத்‌ தீட்டு, 
சாது அச்சுக்கூடம்‌, சென்னை, 1935 
ஒெகசிற்பியனின்‌ சமூகப்‌ புதினங்கள்‌, 
செல்வேளகம்‌ வெளியீடு, சென்னை, 

ஊதி பதிம்‌ (ஏற்பளை உரிமை, 
சென்னை, முய 198 

தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மதமும்‌ மானுடமும்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 


சென்னை, இய. 19%. 


தமிழ்‌ நாவல்கள்‌-ஓர்‌ அறிமுகம்‌, அணியகம்‌, 
சென்னை, முய. 19%. 

நி. தானகிராமனின்‌ நாவல்கலை, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (0) லிட்‌, 
சென்னை, மப. 1984, 


266 


குளேரியா சந்தரமதி.எல 
(மொபேக? 
கோமதிநாயகம்‌, பா, 


கைலாசபதி, ௧. 


சர்சிநானந்தன்‌, வை, 


சண்முகசுந்தரம்‌, ௬. 


சம்பத்குமார்‌, பா. 


சரசுவதி வேணுகோபால்‌ 


மற்றும்‌ பலர்‌ பதி) 


சாயபு மரைக்காயர்‌, மு. 


தொ) 


சாவித்திரி, எ, 


சிதம்பர சப்பிரமணியன்ச. 


சிவக்கண்ணன்‌, ௮. 


சீதாலட்சுமி, வே. 


இலக்கியக்‌ கொள்கை, பாரி, சென்னை, 
1966. 

தெளளிந்திய வரலாறு, ஸீநாரனம்மாள்‌ 
பதிப்பகம்‌, மதுரை, 1984. 

இலக்கியமும்‌ திறனாய்வும்‌, 

பாட்டாளிகள்‌ வெளியீடு, சென்னை, 1976 
தமிழ்‌ நாவல்‌ இலக்கியம்‌, நியூ செஞ்சரி 
புக்‌ ஹவுஸ்‌ (பி) லீட்‌, சென்னை, இய977, 
இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, நியூ செஞ்சரி புக்‌ 
ஹவுஸ்‌ (0) லீட்‌, சென்னை, இய. 1987 
மேலை இலக்கியர்‌ சொல்லகராதி, 
'மாக்மில்லன்‌, சென்னை. 

நாட்டுப்புறவியலில்‌ உளவியல்‌ பார்வை, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 
முப 191 

மூவ. நாவல்களில்‌ பாத்திரங்கள்‌ - ஒரு 
திறணய்வு, ராஜ்காந்தி பதிப்‌, கோயம்புத்தூர்‌, 
முய 19% 

ஆய்வு நோக்கில்‌ அண்னை, தமிழியற்பலம்‌, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 
முய 

கம்பர்‌ ஆய்வுக்‌ கோலை, கங்கை புத்தக 
நிலையம்‌, சென்னை, முப. 1995. 

பொது உளவியல்‌, அரலீந்த்‌ பப்ளீகஷலஸை, 
சென்னை, முப. 199. 

தமிழ்‌ நாவல்களில்‌ பெண்‌ கதை மாந்தர்கள்‌, 
பாரி நிலையம்‌, (விற்பனை உரிமை, 

குமரன்‌ பப்ளிஷர்ஸ்‌, சென்னை, மு.ப. 1994. 
மூவவிள்‌ நாவல்களில்‌ சமுதாயச்‌ 
சிக்கல்கள்‌, மதரா பதிப்பகம்‌, மு.ப. 198. 
தமிழ்‌ நாவல்கள்‌ (ககர வரிசை), 

உலகத்‌ தமிழாராய்ச்ரி நிறுவனம்‌, சென்னை 


(பதிப்பு விவரம்‌ கிடைக்களில்லை 


27 


சுந்தரமூர்த்தி, 


சுந்தராஜன்‌, பெகோக்‌ 
சிவபாதசுந்தரம்‌, சோ, 
சுப்பிரமணியம்‌, கநா. 


சுப்பிரமணியன்‌, வே. 


சபாசு சுந்திரபோசு 
சுஸாமி லேதாசம்‌ என்னும்‌ 
மறைமலையடிகள்‌ 
செயராணி ராசதுரை 
செல்லம்‌, வேதி. 
ஞானசம்பந்தன்‌, அ. 
ஞானூரித்தி தாச. 


தங்கசாமி, 


தண்டாயுதம்‌. இரா. 


தமிழ்க்குடமகள்‌, மு. 


நடையியல்‌ சிந்தனைகள்‌, நியூ செஞ்சரி புக்‌ 
ஹவுஸ்‌ (0) வீட, சென்னை, முய. 1994. 
தமிழ்நாலல்‌ நூறாண்டு ஹலறும்களர்சியும்‌, 
கிறிஸ்துவ இலக்கிய சங்கம்‌, சென்னை,1977. 
விமரிசனக்‌ கலை, தமிழ்ப்‌ பத்தகாலயம்‌, 
சென்னை, முய. 1959 

நாவல்கலை, கலைஞள்‌ பதப்‌, சென்னை, 
முய 1985 

கம்பன்‌ இலக்கிய உத்திகள்‌, மெய்யம்மை. 
பதிப்பகம்‌, சென்னை, 1982 

இளங்கோவின்‌ இலக்கிய உத்திகள்‌, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 

முய, 198 

பதிவும்‌ பார்வையும்‌, நியூ செல்சரி புக 
ஹவுஸ்‌ (0) லிட்‌, சென்னை, முய. 1984 
கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌, கழக வெளியீ, 
சென்னை, மப. 1997. 

பெண்கள்‌ படைப்பில்‌ சமூகம்‌, வைகை 
வெளியீட, பவானி, முய. 1992 

தமிழக வரலாறு திருமலை புத்தக நிலையம்‌, 
சென்னை, முய. 198%. 

இலக்கியக்கலை, கழக வெளியீ, 
திருநெல்லேலி, நாய. 196, 

இலக்கியத்‌ திறணய்வியல்‌, ஐந்திணைப்‌ 
பதப்‌, சென்னை, இப 198% 

இந்திய அரசியல்‌, பண்பாட்டு வவறு, 
பாவை பதிப்பகம்‌, மதுரை, முய, 195, 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழ்ப்‌ 
புற்தகாலயம்‌, சென்னை, முய. 191. 


சமூக நாவல்கள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, முப, 197. 

பத்தாைத்‌ தமிழ்‌ கவிதைகள்‌, அறிவொளி 
பதிய, தரை, முய 1986. 


28 


தமீழனனல்‌.& 
இலக்குமணன்‌, எம்‌சசு. 
தயானந்தன்‌ பிரான்சிஸ்‌ 
மதி) 


திருமலை, ம 


தேவசிகாமனி, இச, 
தொ) 

நடராசன்‌, நிச, 
நலங்கிள்ளி, அரங்க, 
நீதிலாணன்‌, ற. 


பக்தவத்சல பாரதி 


பசுவதிகு, பதி.ஆ) 


பரமேஷ்‌, செரா. 


யரிமளா, ௪. 


பாக்கியமுத்து, ஜி. 
யதி) 


ஆய்வியல்‌ அறிமுகம்‌, மீனாட்சி புத்தக 
நிலையம்‌, மதுரை, மப. 1986. 
படைப்பாளிகள்‌ பார்வையில்‌ மானுடத்தின்‌ 
காயங்கள்‌, கிறிஸ்துவ இலக்கிய சங்கம்‌, 
சென்னை, முய. 1993 

தமிழ்‌ மலையாள நாவல்‌ ஒப்பாய்வு. 
(ஜெயகாந்தனும்‌ தகழியும்‌), பதிப்புத்துறை, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, முப 19, 

புனையதை இலக்கியப்‌ பொலிவு, 
நெறிமுறை ஆய்வு, ஐந்திணைப்‌ பதீப்‌, 
சென்னை, மப. 1998, 

இலக்கிய இஸங்கள்‌, அன்னம்‌ (0) லீட்‌. 
சிவகங்கை, 1994, 

திறனாய்வுக்‌ கொள்கைகள்‌, அன்ளம்‌(பிலீட 
சிவகங்கை, மு.ப. 1999 

இலக்கியமும்‌ உளப்பதப்பாம்வும்‌, 
வாணிதாசன்‌ பதிப்‌, பானைச்சேரி, முய.1992 
நடையியல்‌, முல்லை வெளியீத, மதுரை, 
1m. 

பண்பாட்டு மானிடவியல்‌, மணிவாசகர்‌ பதிப்‌, 
சென்னை, திய. 199. 

திறணய்வு அணகமுறைகள்‌, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 

முய 1. 

சமூக உளவியல்‌, தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ 
நனுலனம்‌, சென்னை, முய. 1973. 

வாளந்தி நாவல்கள்‌ ஓர்‌ ஆய்வு, 

மதி பதிப்‌, மதுரை, முய. 1995, 

நூறாண்டு தமிழ்‌ நாவல்‌ தரும்‌ செய்தி, 
கிறிஸ்துவ இலக்கிய சங்கம்‌, சென்னை, 
முய 19. 


29 


பாக்கியம்‌ சுந்தரம்‌ 
(மொபேஆ? 


பாஸ்கல்‌ விஸ்பரட்‌ 


பாண்டங்கள்‌, ௮. 


பாலச்சந்திரன்‌, ௬. 


பாைப்பிரமணியன்‌, சூல. 


பாலசப்பிரமணியன்‌, இரா. 


பச்சமுத்து. ந. 


பிரடெரிக்‌ ஏங்கெல்ஸ்‌ 


பெரியகருப்பன்‌, இராமன்‌. 
முத்தையா, இ. 
பெரஸட்‌ கர்ப! ரால்‌ 
(மொயெஆ? 
பொற்கோ, 


மகாலிங்கம்‌, ப. 


மதியழகன்‌, மூ. 


மனிதனும்‌ வில்ஞாளமும்‌ சமுதாயமும்‌, 
தியசெஞ்சரி புக்‌ ஹஸ்‌ (0) விட, 
சென்னை, முப, 1913 

சமுகளியலின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌. 
தமிழ வெளியிட்டுக்‌ கழகம்‌ சென்னை, 1964 
ஜோக்கு, தமிழ்த்துறை, புதுவைப்‌ 
பலகலைக்கழகம்‌, காரைக்கால்‌, ஐந்திணைப்‌ 
பதப்‌ (எற்பனை உரிமை, செல்னை, 
முய. 

இலக்கியத்‌ திறணம்வு அணியகம்‌, 
சென்னை, மூ 191 

ஆய்வுக்‌ களங்கள்‌, உமா நூல்‌ 
வெளியீட்டகம்‌, தஞ்சாவூர்‌, முய. 199% 
நாவல்‌ களங்கள்‌, சத்யா வெளியீட, 
மரை, 95 

திறனயவும்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ 
கொள்கைகளும்‌, சக்தி வெளியீட, சென்னை, 
1 

முவலின்‌ நாவல்களில்‌ சமுதாய 
மறுமலர்ச்சியின்‌ தாக்கம்‌, 

சக்தி ப்தகாலயம்‌, சென்னை, முய, 198 
குடும்பம்‌, தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின்‌ 
தோற்றம்‌, அயல்மொழிப்‌ பதிப்‌, மாஸ்கோ, 
தாம 181 

தமிழியல்‌ ஆம்வு, பதிப்புத்துறை, மதுரை 
காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, இய. 198% 
பிறம்நீலை உளவியல்‌, தமிழ்‌ வெளியீட்டுக்‌ 
கழகம்‌, சென்னை, முப. 198 

ரோய்சசி நெறிமுறைகள்‌, ஐந்திணைப்‌ பதிப்‌ 
சென்னை, இய. 199% 

திருவிகலின்‌ சமுதாய நோக்க, 

செல்லம்‌ பதிப்‌, சென்னை, முய, 199. 
பாவேந்தரின்‌ உரைதடைத்திறன்‌, 
முந்தப்பதி்‌. விழுப்பம்‌, மய. 199. 


270 


மறைமலை, 5.௮. 


மீணட்சி முருகரத்தினம்‌. 


முற்துர்ரணமுமன்‌, & 


பெரியகருப்பன்‌, நரம. 


மதி 


முத்துர்சண்முகம்‌. 


முத்தையாகரு,, 


மோகன்‌, 


யதி 


போகச்‌, பீ. 


வரதராசன்‌, மு. 


தமிழியல்‌ ஆம்வு வனமு, 
வீரத்‌ வெளியீட்டகம்‌, பதுவை, 199. 
இலக்கியமும்‌ உளவியலும்‌, மணிவாசகர்‌ 
பதப்‌, சென்னை, முப 199. 

மேலை இலக்கியத்‌ திறனாய்வு அறிமுகம்‌, 
என்னெஸ்‌ பப்ளிகேஷன்ஸ்‌ 

ற்னை உரிமை, மதுரை 18 
அமலன்‌ கருத்தரங்க அம்வனைகள்‌, 
தமிழ்த்துறை வெளியீட, மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகம்‌, மதுரை, முய. 191 


தமிழ்‌ இலக்கியக்‌ கோட்பாடுகள்‌, கழக 
வெளியீட, சென்னை வீரிவாக்கிய மூபா99. 
'செயகாந்தன்‌ நாவல்களில்‌ பாத்தீரப்‌ படைய்பு 
முத்துமீனாள்‌ பதிப்பகம்‌, தேலகோட்டை, 
1. 

புனைகதைத்திறன்‌, ஏக வெளிய, மதுரை, 
17. 

டாக்டர்‌ மு.வ.வின்‌ நாவல்கள்‌, சர்வோதய. 
இலக்கியப்‌ பண்ணை, மதுரை, 1972 

நாவல்‌ வளர்ச்சி, மணிவாசகர்‌ பதிப்‌. 
சென்னை, முய. 1999. 

தமிழ்க்‌ கவிதைகளில்‌ சமுதாயர்‌ சிக்கல்கள்‌, 
நீலா பதிப்‌, சென்னை, முய. 198. 
இலக்கியத்திறன்‌, தாயக வெளியீட, 
சென்னை, முப 1959. 

தமிழ்‌ இலக்கிய வரலாறு, சாகித்திய 
அகாதெமி, புதுதில்லி, ஆறாம்‌ பதிப்பு, 1986, 
இலக்கிய மரபு, தாயக வெளியீ, 

பார்‌ நிலையம்‌, (வீற்பளை உரிமை, 
சென்னை, நாய. 1997, 

பெண்‌ படைப்பாளர்‌ தம்‌ படைப்புகள்‌ 
சென்னை, முப. 1995. 


mn 


விசுவநாதன்‌, ஈச. 
விசுவநாதன்‌, ௮. 


விமலானந்தம்‌, மதுச,, 


விஜயபாஸ்கரன்‌ 


(தொ) 


்ரசாமி, தாவே, 


வேங்கடராமன்‌, ௯. 
தி்‌ 


கேலு, பெ. 
ஜான்‌ சாமுவேல்‌, ஜி. 
ஜகம்‌, ஸை 


ஆங்கிலம்‌ 


Allen, Walter, 


Bata More, 


Clark TW. EA.) 


ஆய்வு நெறிமுறைகள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 


சென்னை, இய. 1981 


சமுதாயச்‌ சிந்தனைகள்‌, மங்கை பதப்‌, 
காரைக்குடி, முய. 19% 

தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌, 
ஹந்தினை பதிப்‌, சென்னை, முய. 1987 


புதுமைப்பித்தன்‌ - பின்னோக்குப்‌ பார்வை, 
தாமரை பப்ளிகேஷன்ஸ்‌ (ப) லிட்‌, 
சென்னை, முப. 200. 

தமிழ்‌ நாவல்‌ மு்னோட்டம்‌, மெர்க்குரி 
புத்தகக்‌ கம்பெனி (விற்பனை உரிமை), 
கோயம்புத்தூர்‌, முய, 1973, 

மூவ. கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌, 
பதிபத்துறை, மதுரை காரார்‌ 
பல்கலைக்கழகம்‌, மதுரை, 1987 
புனைகதை இலக்கியம்‌, மீனா பதிப்‌, 
மநுரை, முய 19. 

சிக்கல்‌ சிந்தனை ச்திருத்தம்‌, 

செந்தில்‌ பதிப்‌. தாரமங்கலம்‌, முய. 1982 
திறணய்வர்‌ சிந்தனைகள்‌, மணி பதிப்‌, 
சென்னை, முப. 1997 

நாவலும்‌ சமுதாயமும்‌, சுபா பதிப்‌, 
நாகர்கோவில்‌, முய. 1992 


Reading a Novel, LM, Dent & Sons Lid., 
London, Reprint, 1969. 
Sociology, A Guide to Problems and 
Literature, Blackie & Son Publications Pvt. 
Lud, Bombay, 1971 
“The Novelin India its Birt and 
Development, George Allen & 
Unwin Ltd. London, 1970. 

mn 


David Daiches 


Dhorjati Prasad Mukerit 


Forster, EM. 


Hudson, WIL 


Kate Friedlander 


Levin. Schucking 


Muir Bdiwin, 
Philp Stevick Ed.) 
Sachdeva, BR. & 
Vidhya Bushan 
Srinivasa Iyangar, M. 
Subramanian, S.V. & 
Murugan, V. (Ed) 


Wat lan 


Welleck, Rene & War 


Austin 


‘Critical approaches to Literature, Longmans, 
Green and Co., London, Second Impression, 
1957. 

Modem Indian Calnure to Socialogical 
Study, Hind Kitabs Lid., Bombay, 

Second Edition, 1949. 

Aspeets ofthe Novel, Penguin Books, 
Great Britain, 1974, 

‘An Iatoduction to the study of Literature 
George G. Harrap & Co., Lid., London. 
Reprint, 1957. 

“The Psyeho-analyical approach to Juvenile 
Delinquency, Routledge & Degan Paul Lid. 
London, Third impression, 1951 

The Sociology of Literary taste, Routledge 
and Kegan paul, London, Second Edition, 
1966, 

‘The Structer of the Novel, 

Firma KL. Makhopadyay, Caleuta, 1964. 
“The Theory of the Novel, The free press 
New York, 1967 

An troduction to Sociology, Published by 
Kitab Mahal. Allahabad, 17" Print, 1978 
Tamil Studs, The Guardian Press, 

Madras, First Series, 1914. 

Papers on Tamil Studies, Itersational 
Institute of Tamil Studies, Madras, 1980, 
‘The rise of the Novel, Chatto and Windus 
Ld. London, Fifth Impression, 1967 
‘Theory of Literature, A Harvest Book, 

© of World inc., New York, 
IV Edition, 1956. 


Harcourt Br: 


25 


கட்டுரைகள்‌ 
தமிழ்‌ 


அறவானன்‌, கய. 


இராசமாணிக்கம்‌, மா. 


கருப்பசாமி, ௬. 


களகசபாபதி, ௪. 


சந்தன மாரியம்மாள்‌ 


சமுத்திரம்‌. ௬. 


சேதுபாண்டியள் தூ. 


தமிழரசி, ர. 


"கம்பராமாயணம்‌ எழுதப்பெற்ற சமுதாயப்‌ 
பினும்‌! கம்பர்‌ ஆப்க்கோலை, 
கங்கை புத்தக நிலையம்‌, சென்னை, 198. 
"கல்வெட்டுக்களும்‌ அரசியல்‌ வரலாறும்‌” 
Journal of the Annamalai Uaiversity, 
VoLXXIL, Part-A, Humanities, Ansamalai 
University, Annamalai Nagar 1960. 

"ஜசக்‌ அருமைராஜனின்‌ அழுக்குகள்‌ 
நாவலில்‌ தங்கமணி பாத்திரப்படைப்ப' 
மூப்பத்திரன்டாம்‌ கருத்தரங்க 
வம்வுக்கோவை, தொகுதீ! 

இதய. வெளியீட, 2001 

"தமிழ்‌ நாவலில்‌ அமைப்பு முறைகள்‌' 
வையை மலர்‌ மூன்று, மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை லெளியர, 
மதத, 19% 

தூர்வை நாவல்‌ ஒரு பார்லை' 
முப்பத்திரண்டாம்‌ கருத்தரங்கு ஆய்வக 
கொலை, தொகுதி, இயதம. வெளியீ, 
2001 

செல்லிக்கும்‌ கரையான்கள்‌, தினமணி, 
2451999 

"முவலின்‌ நாவல்களில்‌ மொழிநடை, 
முல. கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌, மநுரை 
காமராசர்‌ பல்கலைக்கழகப்‌ பதிப்புத்துறை 
வெளியீட 19. 

"தமிம்‌ இலக்கிய உத்திகள்‌ அறிமுகம்‌, 
Papers on Tanil Studies, laterational 
stint of Tamil Studies, Madras, 1080 


24 


நதவாணன்‌. ஜெ. 


பகவதி இராமகப்பிரமணியன்‌ 


பகவதி, கா 


மீணதி.இரா., 


ஆங்கிலம்‌ 
‘Andra Betelle 


Hanmanthan, KR. 


'பன்புலமும்‌ மொழிநடையம்‌, அகிலன்‌ 
கருத்தரங்க ஆய்வுரைகள்‌, மதுரைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை லெளியீந, 
மதுரை, 197%. 

“ரோமாபுரிப்‌ பாண்டியன்‌ நாவலில்‌ 
கதைப்பின்னல்‌, முப்பத்தோராம்‌ கருத்தரங்க 
ஆய்க்கோவை, தொகுதி, இயதம, 
வெளியீட, 2000. 

ராஜம்‌ கிருஷ்ணன்‌ நாவல்களில்‌ 


காலப்பின்னணி', முப்பத்தோராம்‌ கருத்தரங்கு 
ஆய்வுக்கோவை, தொதநிஃ, 
வெளிய, 2000 

ராஜம்‌ கிருஷ்ணன்‌ நாவல்களில்‌ 
நுணைப்பெண்மாந்தா', மூப்பத்திரப ம்‌ 
கருத்தரங்கு ஆய்வுக்கோவை, தொகுதி, 
இயத.ம வெளிய, 2001 

"அகிலன்‌ சிறுகதைகளில்‌ உளனியல்‌ பாங்க, 


பதம. 


அலிலன்‌ கரந்தரங்க ஆய்வுரைகள்‌, 
மதுரை பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை. 
வெளியிட, மரை 1976 

"த. வாளிராமன்‌ நாவல்களில்‌ கள 
வெளிப்பட்ட சிறப்ப" முப்பத்திரண்டாம்‌ 
கருத்தரங்கு ஆம்வங்கோலை, தொகுதி, 
இயதம. வெளியீட, 201 


“The Social System of a Tamil Vilage’, 
Culture and Society, Thomson Press 
(di) Lid, Delhi, 1975. 

“Ongin of the Untouchabilty of 

South India’, Proceedings of the Thirty - 
Ninth Session, VoL, Indian Iistory 
Congress, Cenire of Advanced study in 
History, Aligarh, 1978. 


25 


Ma Weber, 
ஆய்வேடுகள்‌ 
இராசகோபாலன்‌. ஜி, 
கநரேசன்‌. சப. 


கலா தாக்கர்‌. கே, 


ரைப்பாண்டி, ௧. 
பண்ணன்‌ 
மாதவன்‌. சி, 


முருகோன்‌. ௪, 


கலைக்களஞ்சியங்கள்‌ 


தமிழ்‌ 
பெரியசாமிந்தூரன்‌. மே. 


ஆங்கிலம்‌ 
Abrams, MH. 


‘Class, status and Party’, Essays in 
Sociology, Oxford University Press, 
New York, 1948, 


"தமிழில்‌ வலாற்று நாவல்கள்‌' பிபஆ,. 
செய, கழகம்‌, 199 

'கணணைநாசன்‌ கவிதைகளில்‌ சமுதாயக்‌. 
கூறுகள்‌, பாயக, பிபஆ, 199, 

"கல்கி . முன்ஷி வரலாற்று நாவல்கள்‌ 

ஏர ஒப்பீத பியஆ, செய. கழகம்‌, 

18s 

புதுக்கவிதைகளில்‌ காதல்‌ பற்றிய கோட்பாடு, 
செய்க, பியஆ. 19% 

"கல்கியின்‌ வரலாற்று நாவல்கள்‌”, பியஆ, 
செய 1982. 

கன்னியாகுமரி மாவட்ட நாவலாசிரியர்களின்‌ 
சமூகப்‌ பார்வை, பிப. 1993 

"சாகித்திய அகாதெமி விருதுபெற்ற 
புதினங்களில்‌ சமுதாயப்பா்லை', பிப. 
செய. கழகம்‌, 2002 

எனகு, தென்னரசு புதினங்கள்‌ - ஆய்வு, 


எமஆ, மகா, கழகம்‌, 1987, 


தொகுதி - இரண்டு, தமிழ்‌ வளரச்சிக்கழகம்‌, 
சென்னை, முப. 1955 
தொகுதி - எட்டு, தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌, 


சென்னை, 199. 


தொகுதி - பத்து, தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌, 
சென்னை, முப. 196. 


A Glasary of Literary Terms, 
216 


Shipley. Joseph T.(Ed.) 


இதம்கள்‌ 


தினமணி 


“The Macmillan Company of India Ltd 
Madras, Third Edition, 1971. 

Dictionary of World Literary Terms, 
George Allen and Unwin, London, 1970. 


ஐனவரி - பிப்ரவரி, 2002, இதழ்‌. 
2451999, 


Ei] 


பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்வை 


அழகப்பா பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி) பட்டத்திற்குப்‌ 
பகுதி நிறைவாக அளிக்கப்பெறும்‌ ஆய்வேடு 


ஆய்வாள்‌ 
ம. டேனியல்‌ 
(பதிவு எண்‌: 1143). 
நெறியாளர்‌ 
முனைவர்‌ ச.முருகேசன்‌ 


தமிழ்‌ உயராய்வு மையம்‌. 
அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி, காரைக்குடி 


PS 


« 


அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌ 


(தேசியத்‌ தர மதிப்பட்டக்‌ குழுவில்‌ மூன்றாம்‌ சுற்று மதிப்பீட்டில்‌ 3.64 தரப்புள்ளிகளுடன்‌ &- 
தனி சல்‌ மத்திய ம்தான்‌ வேப்பம்‌. அதச்‌: களைக்க எறியம்கராசன்‌ 
முதல்தர பல்கலைக்கழகத்‌ நகூதி பெற்றது) 


காரைக்குடி - 630 003 
தமிழ்நாடு - இந்தியா. 


அக்டோபர்‌ - 2018 


ஆய்வு முடிவரை 


“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்‌ பார்லை' என்ற தலைப்பில்‌ ஆய்வு 


செய்ததன்‌ வழியே பின்வநம்‌ முடிவுகள்‌ கண்டறியப்பட்டூள்ளன. 


1. தமிழகத்தில்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ பல மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டன. அரசியல்‌, பொருளாதாரம்‌, பண்பாடு ஆகிய நிலைகளில்‌ பல்வேறு. 
மாற்றங்கள்‌ வேரன்றின. அவ்வாறு ஏற்பட்ட மாற்றங்கணல்‌ பல புதிய இலக்கிய. 
வகைகள்‌ தோன்றின. அப்புதிய இலக்கிய வகைகளில்‌ புதின இலக்கியமும்‌ 
ஒன்றாகும்‌. ஆய்வு மேற்கொண்ட புதினங்களில்‌ படைப்பாசிறியர்‌ பிரபஜ்சனின்‌ 


வரலாறும்‌, ஆய்வும்‌ புதினங்களின்‌ சுருக்கமும்‌ ஆய்வில்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டுள்ள. 


. படைப்பசிரியர்‌ கருலைச்‌ சிறப்பாகத்‌ தேர்வு செய்துள்ளார்‌ என்பதும்‌, இரண்டு 
புதினங்கள்‌ பருப்பொருள்‌ கருவைக்‌ கொண்டும்‌, ஒன்பது புதினங்களும்‌ ஒர 
குறும்புதினமும்‌ சமூகக்‌ கருவினைக்‌ கொண்டும்‌, ஒரு குறும்புதினம்‌ தனிமனிதச்‌ 
சிந்தனைக்‌ கருவிலைக்‌ கொம்‌ அமைந்துள்ள தன்மையும்‌ ஆம்வில்‌ 
வெளிப்படத்தப்பட்டுள்ளன. 

ந. படைப்பாசிரியர்‌ தேர்தெடுத்து அமைத்துக்கொண்ட கதைக்கு வாயிலாகம்‌ 
பொட்டுக்கட்டம்‌ பழக்கம்‌, தேவதாசிகளின்‌ நிலை, அந்திலையிலிருந்து மீளும்‌ 
போக்கு, சாதியுணர்ச்சி, சாதிமறுப்பு, எட்டுணிநேர வேலை உரிமை 
பெற்றுத்தந்தமை, பொருளியலை அடிப்படையாகக்‌ கொண்டு தோன்றும்‌ காதல்‌ 
முதலான சமுகத்தன்மை உணர்த்தப்பட்ேளது. 

4. கதை நிகழ்வுகளின்‌ இணைப்பான கறைபினனலைப்‌ படைராசிரியர்‌ ஒன்பது. 
பஜினங்கள்‌ மற்றும்‌ இரகறும்புதினங்களில்‌ தெளிவாகப்‌ படைத்துள்ளார்‌. என்பதும்‌, 
இறபுதினங்களின்‌ கதைப்பின்னல்‌ செறிவின்றி நெகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. 
என்பதும்‌ ஆய்வும்‌ புதினங்களின்‌ வழியே கண்டறியப்பட்டானயு. 

க. கறைய்பின்னலில்‌ காலப்பிறழ்வு உந்தி, கதைமாந்து நீலைபபிறழ்வு உத்தி 
முதலான உத்திகள்‌ பீல்பற்றப்பட்டுள்ளமையும்‌, அவற்றின்‌ வழி புலனாகும்‌. 


257 


1. 


திரைப்பட உலக மோகம்‌, பொருணதார அளவுகோவுக்கேற்ப அமையும்‌ காதல்‌, 
சாதி மறுப்பத்‌ திரமணங்கல்‌ ஏற்படும்‌ சிக்கல்‌ முதலான சமூகத்தன்மைகளும்‌. 
ஆய்வில்‌ புலப்படுத்தப்பட்டூள்ளன. 

சீரியர்‌ படர்க்கையிடத்தில்‌ நின்று கொண்டு கதை சொல்லும்‌ நான்காம்‌ வகை 
ஜோக்குநிலை உத்தியிலையே ஆய்வ புதினங்கள்‌ அனைத்தும்‌ படைக்கப்பட்டூள்ளன. 
என்பதைக்‌ காணமுடிகிறது. 

படைப்பாசிரயர்‌ பிரயஞ்சன்‌ தான்‌ கூறக்கருதிய பொருளை வெளிப்படத்துவதற்தர்‌ 
சில உத்திகளைப்‌ பயன்பநந்தியுள்ளார்‌. அனற்றுள்‌ வருணனை, சூறியீட்டத்‌ 
தலைப்பு, உவமை, உருவகம்‌ முதலான உந்திகளின்‌ வழியே புலனாகும்‌. 
சமூகத்தன்மை ஆம்வில்‌ வெளிம்பத்தப்பட்டூ்ளது. 

இடம்‌, பொழுது, உருவம்‌, பணிவு என நான்கு வகைகளில்‌ அமையும்‌ வருனனை 
உத்நி வழியே உணர்த்தப்படும்‌ சாணம்‌ தெளித்தல்‌, வேட்டிக்கு நீலந்தோய்ந்தல, 
வெற்றிலை பாக்கு இடித்துப்போறுதல்‌ முதலிய சமூகப்‌ பழக்க வழக்கங்கள்‌ 
ஆய்வில்‌ ஸித்துக்‌ காட்டப்பட்டுள்ள. 

படைப்பாளன்‌ தான்‌ கூறக்கருதிய பொருளை வெளியீடம்‌ பயன்படுத்தும்‌ பழமையான 
உத்தியாக உலமை அமைகின்றது. தெளிணகத்‌  தெரியாததைத்‌ 
தெளிவபடுத்திடவம்‌, தெர்ந்ததைச்‌ சுவையோடு பரியவைப்பதற்கும்‌, அழகபடத்திக்‌ 
காட்டும்‌ நோக்கிலும்‌ பிரபஞ்சன்‌ உலமைகளைப்‌ பயன்பதியுள்ளர்‌. தொல்காப்பியர்‌ 
வகைப்படுத்தும்‌ வினை, பயன்‌, மெய்‌, உரு என்ற நான்கின்‌ அடிப்படையிலும்‌ 
உவமைகளைப்‌ படைத்துள்ளதைக்‌ காணமுடிகிறது. 

பட்டைச்‌ சாராயம்‌ குழத்தல்‌, வேட்டியைத்‌ துவைத்து உலர்த்துதல்‌, வியி 
வானத்தைப்‌ பாரித்திரந்தல்‌ முதலிய சமூகப்‌ பழக்க ஷழக்கங்கள்‌ அரசமூகத்தில்‌. 
நிலவியதைப்‌ படைப்பாரிரியர்‌ பயன்படுத்தியுள்ள உலமைகளின்‌ வழியே 


அறியமுடிகிறது. 


255 


Wu 


vu. 


1 


LE 


விரலைப்‌ பிஞ்சு வெண்டைக்காய்‌. எனவும்‌, நுரைத்துக்‌ கொண்டு ஓரம்‌. நீரைப்‌ 
பாஸெனவும்‌ கருதும்‌ நடப்பியல்‌ மாந்தர்களின்‌ சமுகப்போக்கு உருவக உந்தி 
வழியே புலப்படத்தம்‌ பெற்றுள்ளமை கருதத்தக்கது. 

புதினத்தின்‌ அனைத்துக்‌ ௯றுகளையும்‌ வெளிப்படுத்தத்‌ துணைபுரியும்‌ நடையின்‌ 
வகைகளும்‌ வரையறுத்துக்‌ ௬ூறப்பட்டூள்ள. ஆடு மேய்த்தல்‌, பணத்தை 
முதன்மையாகக்‌ கருதுதல்‌, சாதி, மதம்‌, அரசியல்‌ முதலான சக்திகள்‌ மூலம்‌ 
மக்களைப்‌ பிரித்தானதல்‌, உறியழத்‌ திருவிழா நடத்துதல்‌, பெண்கள்‌ வாசல்‌. 
தெளித்துக்‌ கோலமிநல்‌, தேவதாசிமுறை, பதிவத்‌ திரமணம்‌ செய்தல்‌, 
சாதிப்பாகுபாடு பாரததல்‌, காதல்‌ மற்றும்‌ கலபபுமணததை ஏற்றல்‌ முதலான சமூகத்‌ 
தன்மையை வெளிப்படுத்தும்‌ நடையின்‌ வலைகள்‌ சான்றுகளுடன்‌ அயலில்‌ எடுத்துக்‌ 
கட்டப்பட்டன. 

நடையியல்‌ கூறுகளான முரண்‌, முரன்படு மெய்ம்மை ஆகிய உத்திகளும்‌ 
அவற்றின்‌ வழியே உணரத்தப்பட்டள்ள சாதி வேற்றுமை பாராட்டக்கடாது. எனக்‌ 
குற்றுத்தரவேண்டிய ஆசிரியர்‌ சமூகம்‌ சாதி வேற்றுமை பாராட்டும்‌ சமூக முரண்‌, 
பிரெஞ்சுக்காரர்‌ மற்றும்‌ தமிழரிடையே நிலவும்‌ பண்பாட்டு முரண்‌ முதலான சமுகப்‌ 
வோக்குகளும்‌ ஆம்வில்‌ சட்டபபட்டுளனது, 

சமுதாயம்‌, அரசியல்‌, பண்பாட ஆகிய ௬ூறுகளை உள்ளடக்கிய சமுதாயம்‌ 


பின்புலம்‌, இடம்‌, காலம்‌, ஹலறு முதன்‌ கூறுகளை உள்ளடக்கிய 


காட்சிப்பின்புலம்‌ ப்‌ பின்புலம்‌ இருவகையாக அமையுமேன்பது ஆய்வில்‌ பகுத்துக்‌. 
கட்டப்பேற்றுள்ளது. 

அடிமைகளை ஏலம்‌ விறுதல்‌, தீமிதித்தல்‌, மது அருந்துதல்‌ ஆகிய சமுதாயம்‌. 
பழக்க வழக்கங்களும்‌, மேம்பட்ட மற்றும்‌ அடித்தள மக்கள்‌ வாழ்க்கை, நடுத்தர 
மங்கள்‌ வாழ்க்கை ஆகியவற்றை உள்ளடக்கிய சமுதாயப்‌ பன்புலங்களும்‌, 


புதுச்சேரி அரசியல்‌ நிகழ்வுகள்‌, சுதந்திரப்‌ போராட்ட மிகழ்வுகஃ 


நடு 
சுதந்திரமடைதல்‌ முதலான அரசியல்‌ பிலபைலங்களும்‌ ஆய்வில்‌ 


எநத்துக்காட்டப்பட்டூள்ளன. 


259 


1 


[1 


பிழைக்க வழியில்லாத மக்களுக்குத்‌ தங்களால்‌ இயன்ற அளவு உதவுறல்‌, மது 
அருந்துதலைப்‌ பாவமாகக்‌ கருதுதல்‌, உழைப்பவரே முதலில்‌ உண்ண வேண்டுமென. 
நினைத்தல்‌ முதலான மக்கட்பண்புகள்‌, நாட்டியம்‌ மற்றும்‌ இசை முதனன கலை. 
பற்றிய குறிப்புகள்‌, பெண்கள்‌ அணிந்திருந்த பட்டப்புபலை, ரளிக்கை, தாவணி, 
நகை முதலான ஆடை அணிகலன்கள்‌, ஆண்கள்‌ அணிந்திருந்த வெள்ளை வேட்டி, 
சாடை, பேண்ட, மைனர்‌ சங்கிலி ஆகிய ஆடை அணிகலன்கள்‌, ஆட்டிறைச்சி, 
மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, நண்டு, மீன்‌, கோழி, காடை, கெளதாரி, வாத்து. 


முதலான அசைவ உணவுகள்‌, கஞ்சி, பொங்கல்‌, காய்கறி சூப்‌, கீரை, சாம்பார்‌ 


வந்தம்குழம்பு மூதலான மரக்கறி உணவுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ ஆகியவற்றை. 
உள்ளடக்கிய பண்பாட்டுப்‌ பின்னணியைப்‌ படைப்பாசிரிய! படைத்துக்‌ காட்டியுள்ள 
விதம்‌ எனனத்தக்கது. 

கறை நிகழும்‌ இடத்தைக்‌ குறிக்கும்‌ இடப்பீன்ளணி, காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
காலப்பினளனி, புதினத்தில்‌ இடம்பெறும்‌ வரலாற்று நிகழ்வுகளைக்‌ கொணட 
வரலாற்றுப்‌ பின்னணி  ஆகியலை அனைத்தும்‌ புதினங்களிலும்‌ சிறப்பாக 
அமைந்துள்ளமை ஆய்வில்‌ சுட்டப்பட்டூள்ளது. 

புதச்சோரியை ஆண்ட பிரெஞ்ச்‌ அரசியல்‌, ஆங்கில - பிரெஞ்ச்‌ ஆழிக்கப்போட்டி 
இஞ்சை ஸராப்டயர்‌, கர்நாடக நவம்‌ ஆகியோரின்‌ அரசியல்‌ நிலை குறித்த 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌, இந்திய விந்தலைப்‌ பேராட்ட அரசியல்‌ பதிவகள்‌ ஆய்வும்‌. 
புதினங்களில்‌ அமையும்‌ ஹலாற்றுப்‌ பின்லங்களில்‌ வெளிப்பட்டரப்பதையும்‌. 
வற்வில்‌ காணலியலுகிறது. 

சமுகம்‌, சமுதாயம்‌, சமூகலியல்‌ அலைமுறை, சமுதாயர்சிக்கல்‌, சிதிரத்தர்‌ 
சிந்தனை, சமுதாயப்பார்வை ஆகியவை ஆய்வில்‌ விளக்கப்பட்டூள்ளன. 
சாதிப்பாகபாடு  கரணமாகம்‌ கிறித்தவ நேவாலயந்தில்‌ கறுக்கச்சவர 
எழுப்பப்பட்டிரக்கம்‌ சிக்கலை, சுவரை இழுத்து ஆண்டவன்‌ முன்‌ அனைவரும்‌ சமம்‌ 
என்று பாதிரியார்‌ மூலம்‌ கூறச்‌ செய்திருப்பது ஆசரியான்‌ குரலாகவே ஒலிப்பது. 
தெளிவாகப்‌ புலணகிறது. 


260 


a 


El 


படைப்பாசிரியர்‌ பிரபஞ்சன்‌ சாஜிப்பாகபாடு, பிறமத நிந்தனை, அரசியல்‌ சரக, 
இலஞ்சம்‌, அறிகாரத்துஷ்பிரயோகம்‌, காவல்துறையின்‌. அவஸிலை, காதலில்‌ 
பிரச்சனை, மூடநம்பிக்கை முதலான சமுதாயச்‌ சிக்கல்களைத்‌ தம்‌ புதினங்களில்‌ 
பதிவு செய்திருப்பது கருதத்தக்கது. 

இலஞ்சம்‌ ஒழிய, அதனை எதிர்க்கும்‌ மனவணர்வு பொதுமக்களிடம்‌ ஏற்பட வேண்டம்‌. 
என்னையும்‌, ஹநப்சனைர்‌ சிக்கல்‌ தர இணைஞர்‌ இணைஜிகளிடையே 
விழிபபணரவு ஏற்படுதல்‌ வேண்டும்‌ என்பதனையும்‌ ஆரியர்‌ தரும்‌ புதுமையான 
திவகணகக்‌ கரதமுடிகிறது. 

அடிப்படைக்‌ கல்லி மறுக்கப்பட்ட பெண்கள்‌ சமுதாயத்தைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டிய 
படைப்பாசிரிய!, இன்று உரிமைச்‌ சிந்தனையோடு பெண்கள்‌ உலாவரும்‌. 
சமுதாயத்தையும்‌ படைத்தும்‌ காட்டத்‌ தவறவில்லை. 

கணவன்‌ - மனைவியிடையே ஏற்படும்‌ உணர்வு முரண, உளவியல்‌ சிக்கல்‌, 
பொதுறிலைர்சிக்கல்‌, தளிநிலைச்‌ சிக்கல்‌ முதலான தனிமனிதர்‌ சிக்கல்களும்‌ 
அவற்றிற்குப்‌ படைப்பாசிரியர்‌ தரும்‌ தீர்வுகளும்‌ ஆய்வில்‌ வெளிப்படத்தப்பட்டுள்ளன. 
இருபதினங்களில்‌ உணர்வர்‌ சிக்கலைக்‌ ௬ூறிய ஆசிரியர்‌, அதற்கான நரவினை 
அடையாள்காட்ட முயற்சிக்கவில்லை என்பது. ஆம்னில்‌  எநத்துக்‌ 
காட்டப்பட்டூள்ளது. 


வரலாறு. மற்றும்‌ சமூகப்‌ புதினங்களைப்‌ படைத்துள்ள பிரபஞ்ச 


சமுதாயச்‌ 
சிக்கல்கள்‌ சிலவற்றையும்‌ அவற்றுள்‌ சில சிக்கல்களுக்கான தீர்வுகளையும்‌ பதிவு. 
செய்திருந்தாலும்‌, வரலாற்றை நுணுகி நோக்கி அதனை வெளிப்புத்துதற்கு. 
எநத்திரும்‌  முயற்சியளலிற்கச்‌ சமுதாயத்தைத்‌ துலக்கிக்காட்ட முயற்சி 
மேற்கொள்ளவில்லை என்பது ஆய்வினால்‌ தெளிவாகின்றது. 

கறவை வெளிக்கொணரிவதற்கம்‌, கதையை நடத்திச்‌ செலவும்‌ படைக்கப்பட்டு 
பாத்திரங்கள்‌, கதையின்‌ தன்மைக்கேற்பவும்‌, பாத்திரத்தின்‌. போக்கற்கேற்பவும்‌ 
பதின்முன்று தலைமைப்‌ பாத்திரங்கள்‌, எட்டு இணைப்பாத்திரங்கள்‌, முந்தூற்ற 


261 


நான்கு துணைப்பாத்தீரங்கள்‌, நூற்றி எழுபத்தொன்பது பெயர்‌ மட்டம்‌ சட்டபடம்‌ 
பாத்திற்கள்‌ ப்‌ பகுத்துக்‌ காட்டபபட்டூளளன. 

ஐ. புதின இலக்கியம்‌ பாத்திரம்‌ படைர்பை உளவியல்‌ அணுகுமுறையில்‌ ஆய்வ 
செய்வது. சமூக மேம்பாட்டிற்கும்‌. பெரிதும்‌ உதவமன்பதால்‌, 
பாத்திரப்படைப்புகளோடு உளவியல்‌ ௯றுகளைப்‌ பொருத்திப்பார்க்கம்‌ முயற்சி 
சேற்கொள்ளப்பபநள்ளது. அறியலாளர்‌, இயக்களியலானர்‌, அகலயர்பப்ட மாந்தர்‌ 
பறவமப்பட்ட மாந்தர்‌, ஆக்கநிலையிருத்தப்பட்ட பாத்திரங்கள்‌ முதலான உளவியல்‌. 


கூறுகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்த பார 


ரப்படைப்புகள்‌ சான்றுகளுடன்‌ 
வெளிக்கொணரப்பட்டுள்ளன. மேலும்‌ மனநலம்‌, மனிதஉறவுகள்‌, உண்மைநிலை. 


உணருதல்‌, மடைமாற்றம்‌, தவிர்க்கும்‌ மனப்பானமை, 


கமுகப்போக்க, அறிவுரை 
கூறல்‌ முதலான உளவியல்‌ கூறுகளும்‌ ஆய்வில்‌ கணடறியப்பட்டுள்ளன. 
மேலாய்விற்குரிய வழிகள்‌ 
“பிரபஞ்சனின்‌ புதினங்களில்‌ சமுதாயப்ரர்வை" என்னும்‌ தலைப்பில்‌ இல்வால்வு 


அமைந்தாலும்‌ பிரபஞ்சன்‌ புதினங்களில்‌ உத்திகள்‌ 


என்பது குறித்து ஆய்வு செய்ய 


வாய்ப்பிருக்கிறது. வரலாறு மற்றும்‌ சமூகப்‌ பீன்புலங்களை மையமிட்ட 'பரபஞ்சன்‌ 


தினங்களில்‌ பின்புலங்கள்‌ என்னம்‌ தலைர்பில்‌ ஆய்வு நிகழ்த்தி ஊய்ப்ிருக்கிறது. 
மேலும்‌ புதினங்களில்‌ இடம்பெற்றுள்ள பாந்தீரங்களை  மையமிட்டு, 'பரபஞ்சன்‌ 


புதினங்களில்‌ பாத்தீரப்படைப்பு' என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வு நிகழ்த்தவும்‌ இடமிருக்கிறது. 


புதினங்களில்‌ படைக்கப்பட்டிரக்கும்‌ பெண்‌ பாத்திரங்களை மையமிட்ட, பீரபஞ்சன்‌ 
புதினங்களில்‌ பெண்கள்‌! என்னும்‌ நலைர்பிலும்‌ ஆர்வ செய்ய இடமுணு, சமூகவியல்‌ 
அஹெதமுறையில்‌ புதினங்களை ஆம்வம்‌ செய்யும்‌ போக்கு பெகுகிவுவதால்‌, 'பரபஷ்சன்‌ 
புதினங்களில்‌ சமூக மறுமலர்ச்சியின்‌ தாக்கம்‌" என்பது பற்றியும்‌ ஆய்வாளர்கள்‌ தொடர்ந்து 


ஆய்வு நிகழ்த்த இல்லாம்வு வழிலகை செய்கிறது. 


262 


